04-83,619-28-11-56 . 
RY . 


Book No. 


Price 


urnod on or before the 


திருஞாந் முத்திரைக் கோவை , 

தொகுதி 2 . 


( ஆழ்வார் திருநகரிப் பிரதிகளின்படி ) 

நம்மாழ்வார் தாலாட்டு , 
ஸ்ரீ சடகோப திவ்விய சரித்திரம் , 

பவனிக்குறம் , 
குருகூர்பள்ளு , 
ஆழ்வார்கள் வைபவங்கள் , 
ஸ்ரீ பராங்குச நாடகம் . 


பட்ட 


" ப் 


பதிப்பாசிரியர் . 
பெரியன் : வெ . நா . ஸ்ரீனிவாஸையங் 
திருஞாத முத்திரைப் பிரசுராலயம் . 

ஆழ்வார்திருநகரி . 


உரிமை பதிவு 
செய்தது 


விலை 5-0-0 


-ரூபாய் ஐந்து 


ஸ்ரீ : 


திருஞானமுத்திரைக் கோவை எண் 1 . 


நம்மாழ்வார் 
நூற்றெட்டுத் திருப்பதித் தாலாட்டு . 


உபய்கவி அப்பா 

இயற்றியது . 
( இரண்டாம் பதிப்பு . ) 


பதிப்பாசிரியன் 
பெரியன் வெ . நா . பந்நிவாஸன் . 

ஆழ்வார்திருநகரி, 


ஸ்ரீ 


கான வித்யா பிரஸ் , 
ஸ்ரீவைகுண்டம் . 

1932 . 


இரண்டாவது பதிப்பின் முன்னுரை 


சுவாமி நம்மாழ்வார் வைபவங்கள் சவிஸ்தாரமாய் சிறுவர் 
முதல் பெரியோர் ஈமுக சுலபமாயறித்துப்பும் வண்ணம் இந்நூல் 
அமைக்கப்பட்டுள்ளது . இந்து நம்மாழ்வார் அவதரித்து கோயில் 
கொண்டருளும் திருக்குருகூர் என்னும் ஆழ்வார்திருநகரி மார்கழி 
( முதற்பத்து ) உக்ஸவங்கள் தோறும் சந்ததி சங்கித கைங்கர்ய பார் 
களால் இன்றும் சேவிக்கப்பட்டு வருகிறது . 

இதை முதலில் 1900 - ஆம் வருடத்தில் தெந்திருப்பேரை 
ஸ்ரீ உ . வே . ( குடும்பகவி ) பிச்சுவய்யங்கார் ஸ்வாமிகள் சிற்சில வித்தி 
யாசமான பாடாந்தரங்களுடன் வெளிப்படுத்தி யுதவினார்கள் . 
நூலில் காணும் முதல் காப்புக்குப் பதிலாக ( எதிராஜன் ) எம்பெருமா 
னாருக்கு கூறியிருக்கும் காப்பு வருமாறு .- 

பூமாறன் செங்கமலப் பொன்னடியே கஞ்சமெனும் 
பாமாறன் ஓலாட்டைப் பாடவே --- ஆமாறு 
வந்து துணை பருளும் வள்ளலெதி ராஜனிரு 

கந்தமலர்ச் சேவடியே காப்பு . 
இந்நூலியற்றிய நூற்றெட்டுத் திருப்பதிந் தாலாட்டு 4 - ல் காணும் ) 
உபயகவி அப்பாவைப்பற்றிய விபரங்கள் நன்கு தெரியவில்லையாயி 
னும் , இவர் ஆச்ரயித்த ஆசாரியர் ஸ்ரீவாலுமரமலைமடத்து விஞ்சை 
யூர் ஸ்வாமி என (நூற்றெட்டுத் திருப்பதி 43 - ல் ) தெரியவருகிறது . 
இந்த ஸ்வாமியைப்பற்றி ஸ்ரீ வானுமாமலைமடத்து 7 - வ 
பட்டம் ஸ்வாமி வாழித்திருநாமங்களில் "விஞ்சைமுனிதாள் பணியும் 
வேதியர்சோன் வாழியே தாவளமா விஞ்சைமுளி தாள் தொழு 
வோன் வாழியே விஞ்சை வரமுனிவன் மெய்யருளால் மாறன் 
செஞ்சொல் மறை தேர்ந்துரைக்கும் சீர் என்பவைகளால் ( 

6 -வதி 
பட்டம் எம்பெருமானார் ஸ்வாமி என அறியலாம் . 

இந்த ஸ்வாமி 
பட்டத்தில் எழுந்தருளியுள்ள காலம் 78 )- ளு தை முதல் 534 ஆடி 
வரை என ( என் தகப்பனார், மணவாள மாமுனிகளால் அஷ்டதிக்கஜ 
ப்ரதமபரிகணிதராய் நியமிக்கப்பட்ட ஸ்ரீவானுமாமலை மடத்து 
1-வது ஸ்வாமி முதல் நாளது 25.வது பட்டத்து ஸ்வாமிவரை 
ஒவ்வொரு ஸ்வாமியுடைய காலங்களையும் அவ்வவர்களால் நடத்தி 
வைக்கப்பட்டுள்ள கைங்கர்யங்களையும் பற்பல ஆதாரங்கள் கண்டு 
குறித்துவைத்துள்ள வையால் ) கெரியவருகிறது . ஆசை மிகுதியால் 
இவ்விரண்டாம் பதிப்பும் பதிப்பிக்க நேரிட்டது . பெரியோர்கள் 
குற்றத்தை எடுத்துக்காட்டி ஆதரிப்பார்களென்று பெரிதும் விரும்பி 
எதிர்பார்க்கும் , 
திருஞானமுத்திரைப் 
பிரசுராலயம் , 

பெ . வெ . நா . ஸ்ரீ நிவாஷின் , 
ஆழ்வார்திருநகரி . 
11-12-32 . 

பதிப்பாசிரியன் : 


நம்மாழ்வார் தாலாட்டுக்கு 


வாணி 

தாவர் அளித்துள்ள 


நன்றியுரை 


மாலூட்டும் பிறவியெனும் பெருங்கடலைக் கடந்துயிர்கள் மாலைச்சேரட் 
பாலூட்டும் பசுந்தமிழிற் பரமகுரு வகுளமொளிர் பகவனேற்கும் 
தாலாட்டின் சுவையறிந்து மனமுருக வச்சேற்றித் தரணிக்கீந்த 
கோலாட்டும் பெரியனெனுமாபதித்த கோதில் குணக் கொழுந்து நீயே 


ஷையார் சடகோப திவ்ய சரிதத்துக்குக் கூறியது : 


மயக்குறு மாமறை மாசு நீங்கிடக் 
கயக்கறு போதங் கனிந்து தெளிய 
கோதில் கனியென குணபான் றன்னைத் 
தீதில் திருவாய் மொழியினில் திரட்டிய 
பகவன் பெரியன் பராங்குசன் சரிதம் 
தகையுறு நெஞ்சந் தழைக்க வருளிய 
தேவேசி பாரதிக் தெருளோன் பெயரை 
நாவி றன்றன் நற்புகழ் தன்னால் 
உலகுக் களித்த ஒருபெருங் குணத்தோய் ! 
நிலவுஞ் செல்வ நீடிசைக் குலத்துப் 
பெரியன் ஸ்ரீநிவாஸப் பெரியோய் ! 
அரிது நின்செயல் அனைத்து மோங்குக! 
கைம்மா றெவன்செயக் கருதுவன் வாழி ! 
அம்மா பெரிதுன் அன்பின் திறனே . 


-- 


திருக்கருகாபுரிGாத்திாமென்றதுஆழ்க,வஆதிநாதரால் 


ஸ்ரீ ராமஜயம் . 


திருஞான முத்திரை துணை . 
நம்மாழ்வார் தாலாட்டு . 


காப்பு . 


தென்குருகை மாறன் திருவவதா ரச்சரிதை 
நன்குருகித் தாலாட்டி னாட்டவே- யென் குருவாஞ் 
செல்வச் சடகோப தேசிகன்பொற் சீர்பாதங் 
கல்விப்பி ரான்சரணங் காப்பு . 


வச்சிரமெய்க் கூன் செழியன் மைந்தன் றிருவழுதி 
பச்சையறந் தாங்கிசக்ர பாணியா - ரச்சுதரே 
சீரியலுஞ் சேந்தருடன் செங்கண்ணர் போர்க்கழியார் 
காரிகுலச் சேய்மாறன் காப்பு . 


நூல் 


சீர்பூத்த நீண்மதிளுஞ் செம்பொன்செய் கோபுரமுங் 
கார்பூத்த மாளிகையுங் கற்பகக்கா வுஞ்செறிந்த 
திருவண் பரிசாரத் தேவே சனீையே 
மருவவர விந்தத்தில் வாழ்திரு வாழ்மார்பன் . 
கற்றெடுத்த கல்விக் கடலான ருந்தவத்தாற் 
பெற்றெடுத்த பெண்கள் பெருமாளு டையநங்கை 
பருவங் குறித்துந்தம் பாக்கியத் தாற்றோன்றுந் 
திருவின்வடி வுக்கேற்ற செல்விம ணவாளன் 
எவனாமெனப்புவன மெல்லாங்கு றித்தெடுத்து 
நவனாக ரீகனிவ னாகுமென நண்ணி 
சித்திரை மாதத்திற் றிருவோண நந்நாளில் 
உத்தமயோ கத்தினல்ல வோரைமு கிழ்த்தத்தில் 
திருவழுதி நாடுமுற்றுஞ் செங்கோல் செலுத்தும் 
திருவழுதி நன்மரபிற் செல்வக்கு மாரன் 
காரியார் செங்கமலக் கைபிடித்திம் மாதுனக்கு 
பாரியா மென்றே பரிவா யளித்தருளி 


2 


நம்மாழ்வார் தாலாட்டு 


10 


15 


கோசலையும் பார்த்திபர்கள் கோமான் றசரதனும் 
நேசமுடன் வாழ்ந்தது போ னீடூழி வாழுமென 
வாழ்த்தியபின் வேதியரு மாதவத்தோ ரும் வாழ்த்த 
ழ்த்ததிசை யோர்வாழ்த்த சொற்பாவ லர்வாழ்த்த 
நந்தாத தெய்வ நகரை யலங்கரித்து 
வந்தார்க ளெல்லாம் வழியெதிரே வந்தேத்த 
மாடத் திருக்குருகூர் மாநகரி லெண்டிசையோர் 
நாடச் சிறந்து நெடு நாளாசு செய்ததற்பின் 
கங்கையார் நன்மரபிற் காரியார் கற்புடைய 
நங்கையார் செய்ய நளின முகநோக்கி 
மானே ! விலையில்லா மாணிக்க மேதெவிட்டாத் 
தேனே யொருவார்த்தை செப்புவது, கேளென்றார் 
நாடு ரகரமு நன்மணியு நல்வள முந் 
தேடும் பொருளுந் திரமா மென விருந்தோம் 
குதலைமொழிக் கிண்கிணிக்காற் கோகனகச் செவ்வாய் 
மதலையரை யில்லாத வாழ்வுமொரு வாழ்வாமோ ! 
புக்கடிசி லுண்டு புறம்புல்கிக் கூத்தாடும் 
மக்கள் முருங் கானக வாழ்வுமொரு வாழ்வரமோ! 
ஐந்தடக்கி வேண்டு மறங்கோடி செய்தாலும் 
மைந்தரைப்பெற் றுய்யாத வாழ்வுமொரு வாழ்வாமோ ! 
மிகப்பே றளித்து விரசை நீராட்டு 
மகப்பே றடையாத வாழ்வுமொரு வாழ்வாமோ ! 
இத்தனை கா லங்களுமீ தெண்ணினோ மில்லையென 
உத்தமனு முத்தமியு முள்ளமிக வேவாடி ! 
ஈடேற்றி ஜன்மத் திடரேற்றி யந்தாய 
வீடேற்றி வீறளிக்கு மெய்ப்புதல்வன் வேண்டுமென 
சிந்தித்து வாவித் திருநகரி மாமாலை 
வந்தித் திறைஞ்ச வளையாழி யெம்பெருமான் 
ஆகாச வாணிவடி வாகிக் குறுங்குடியில் 
ஏகாமுனங்குழவி யீவோ மெனப்பகர 


20 


கேட்டபொழு துளைக் கிலேசமற நீத்து மன 
வாட்டமொழித் தச்சுதனை வாயார வாழத்துதற்கே 
தென்குறுங்கை மாநகரஞ் சேர்ந்து தெரி சித்துடலம் 
நன்குருகிப் பத்தி பண்ண நம்பிகன விற்றோன்றி 


25 . 


நம்மாழ்வார் தாலாட்டு 


3 


30 


எத்திரசம் பத்து முமக் கீட்டுஞ் சதுர்வேதன் 
புத்திரசம் பத்தைப் பொறித்தானி லைகொலென 
அச்சுதா னந்தா ஹரிகேச வாகண்ணா 
மச்சரூபாவனந்தா வாமனா மாதவனே 
எழு தலைமுறையா யாங்க டொண்ட ராகிநிற்க 
வாழுமடி யோங்களுக்கு மக்கட்பே றில்லையென்றால் 
ஊழ்வினையோ தெய்வ முன தருளும் பொய்யாமோ 
வாழ்வினையே நல்கு மகவளிக்க லாகாதோ 
முன் செய்த மாதவத்தை முற்றும் முடித்திலமோ 
பின் செய்த பேறும் பெறும்பேறாய் பெற்றிலமோ 
கற்றாவுங் கன்றுங் கதறப் பிரிக்தோமோ 
பெற்றாரைப் பார்த்துப் பெருமூச் செறிந்தோமோ 
பேதலித்து முற்பிறப்பிற் பிள்ளைப்பால் வார்த்திலமோ 
காதலித்து மைந்தருண்ணுங் .கையைப் பிடித்தோமோ 
கற்புடைய மின்னார் கருவை யழித்தோமோ 
பொற்புடைய பிள்ளைகளைப் போற்றி யெடுத்திலமோ 
நல்வினையே துஞ்செய்யா நாங்க ளொழியாத 
வல்வினையோ மையோ மலடாய்ப் பிறந்தோமோ 
செங்கோலை விட்டுக் கொடுங்கோல் செலுத்தினமோ 
வெங்கோப நீர்தோர்க்கு வேதனைகள் செய்தோமோ 
ஆறிலொன்று கொள்ளா தவனி புறந்தோமோ 
ஊறிலன்பர் செய்த வுதவிம றந்தோமோ 


35 


என்று வழக்காக வுரைத்தேங்கிப் பரதவித்து 
நின்று புலம்பினர்பா னேசத்தா லுள்ளிரங்கி 
ஆதிநம்பி கண்ணுக் கணித்தா யெழுந்தருளி 
நீதிமைந்த னாமுமக்கு நீரேகு லீரென்று 
கண்ணீர் துடைத்துக் கரத்தினாற் றைவந்து 
பெண்ணீர் மையினானீர் பேதலியா தேகுமென 
வெள்ளையா ழித்துயிலும் வேகாந்த மூர்த்தியையே 
பிள்ளையா கப்படைக்கப் பெற்றோ மென மகிழ்ந்து 
கண்டா தரிக்கவிண்ணோர் காதலிக்கப் பூதலத்தோர் 
கொண்டாட மீண்டுங் குருகா புரிக்கேகி 
தென்னர் புகழச் செகத்தோர் பணிகேட்ப 
மன்னர் வணங்க மறையோர் புடைசூழ 


நம்பாழ்வார் தாலாட்டு 


50 


சீர்புகழ வாழ்ந்தநாட் டேவி திருவயிற்றிற் 
பார்புகழக் கர்ப்பக்குறி பையக்காண் பித்ததனால் 
அங்கமெங்கும் வெண்பவள மாக வெளுவெளுத்து 
கொங்கை வட்டமிட்டுக் குறுங்கண் கருப்பேறி 
மேனிப் பசுநரம்பு மேற்றோன்றி வேற்று முகந் 
தானித் தனைக்குமொரு சாட்சிக் குறிகாட்டி 
பண்டிபெறுத் தோரழத பாலித்து வேர்வைசிந்தி 
உண்டி வெறுத் துண்ணா துறக்கம் பெரிதாகி 
ஆக்கை விட்டு மெய்சோர்ந் தயா வருத்தங் கொண்டு துனி 
நாக்குலர்ந்து தாகித்து நாடா தது நாடி 
சாலப் புளித்ததுவும் தண்சுவர்மேற் பூசுமண்ணும் 
பாலொத்த நீரும் பலகால முமருந்தி 
ங்களீ ரைந்துந் திருவயிறு வாய்த்ததற்பின் 
அங்கங்கு ழைந்துகுழைந் தாகுலமாய் நொந்து பட்டு 
வெண்சங் கின முழங்க வேதியர்பல் லாண்டிசைப்ப 
பண் சங்கைப் பட்டமொழிப் பைந்தொடியார் வாழ்த்தெடுப்ப 
தேவரனைவோருர் தேமலர்வா ரிச்சொரிய 
மூவர் கருணை முகத்தா மரைமலர 
அரம்பையர்கள் கூத்தாட வணிமுரசந் தானார்ப்ப 
நிரந்தரமுங் கொண்டல் நிதிமாரி பெய்ய 
பூபாரம் தீரப் புலவோ ரிசைபாட 
ஸ்ரீபாஷ்ய முரைத்தோன் சிந்தை செய்யும் தேவாகி 
நாட்டுங் கலியாதி நாற்பத்து மூன்றாநாள் 
வேட்டதிரு வைகாசி வெள்ளிநாட் பூரணையில் 
திருவிசா கத்துதையஞ் செய்ய மட மானார் 
மருவியைய னய்யனென்றே வாழ்த்திக் குரவையிட்டு 
பொற்கலத்தி லேந்திப் புதுமஞ்ச ணீராட்டி 
நற்க வயால் மெய் துடைத்து நாபித் தலம்பார்த்து 
சற்கரையுந் தேனுமொன்றாய்ச் சாரித்துச் சங்கிலிட்டு 
பொற்கொடி யார்சேனை புகட்டியுச்சிக் கெண்ணையிட்டு 
நெற்றி பிடித்தமர்த்தி நீண்டபசுங் கைமுறுக்கி 
முற்றுத் தடவி முழந்தாளிணை நிமிர்த்து 
சோணை யுருவிச் சுடர் மூக்கந் தண்டுருவிக் 
காண வினிய கனிவாய் வசம்பூட்டி 


55 


நம்மாழ்வார் தாலாட்டு 


5 


60 


65 


புத்திரனைக் கைக்கொடுத்த போது வந்து காரியார் 
முத்தமிட்டு மூால் முகத்தா மரை நோக்கி 
பூதானங் கோதானம் பூரிதா னம்வித்தின் 
மாதானம் பூசுரர்க்கு மாசுரர்க்குந் தான் வழங்கி 
நன்னிலத்தில் பன்னிரண்டா நாளாதி நாதர்திருச் 
சன்னிதியிற் றொட்டிலிலே தக்கோனைக் கொண்டுவந்து 
வீறன் கலைஞ்ஞான மேதாவி யானமகிழ் 
மாறனென நாமம் வழுவாது சாத்தியபின் 
ஆனைக் கழுத்தில் அலங்கரித்த பூர்தேரில் 
சேனைத் தலைவருடன் செல்வனைக்கொண் டூர்க்கேகி 
காதலாய்க் காண்போர்கள் கண்ணேறு வாராமல் 
ஆதரவாய்க் கற்பூர வாரத்தி யுங்காட்டி 
ஒப்பமிட்ட பொற்றகட்டி லுள்ளும் புறத்துமொன்றாய் 
செப்பமிட்ட வச்சிரத்தாற் செய்த திருத்தொட்டில் 
வயிரக்கால் நாட்டி வயிரவயி டூரியத்தாற் 
செயிரறுத்து விட்டமெனச் சேர்த்ததனி னூடே 
காண்டகுசோ பைச்சுடரோன் கற்றைக் கதிர்முழுதும் 
பூண்டதென நீண்டதங்கப் பொற்சங் கிலிநாற்றி 
செஞ்சூரி யப்படத்திற் சேர்த்தசிறு மெத்தையின் மேற் 
பஞ்சூடு நீலப் படாத்தின் றழுவணையுங் 
கைக்கொட்டை யுஞ்சிவந்த கால்க்கோட்டை யுந்திருத்தி 
மெய்க்கேற்க வேழடுக்கு வெண்பட்டு மேல்விரித்து 
சூற்கட்டு மேகத்திற் றோன்று முடு ராசிமுத்தின் 
மேற்கட்டு கட்டி விடுபூ மழை + தறி 
மருக்கொழுந்து பிச்சியிரு வாக்ஷிமுல்லை மல்லிகைப்பூ 
தருக் கொழுந்து கோகனசஞ் சாதிவேற் சண்பகப்பூ 
சூழவிதா னித்ததலுட் சோதிப் பிழம்பொளி போல் 
வாழப் பரிவாய் மலர்க்கண் வளரவிட்டு 
பாந்த ளாசன் பணாமகுடப் பார்காக்குஞ் 
சேந்தர்புகழ் விளக்குந் தெய்வத் தனிச்சுடரோ 
அங்கண்ணர் யார்க்கு மருட்சொழும் பாய்நீதிக் 
செங்கண்ணர் தோன்ற செழித்தவழித் தோன்றலேலா 
கச்சுலவு கோலக் கனதனத்தார் சீராட்டி 
அச்சுதற்கு மச்சுதெரென் முதரிக்குங் கோளரியோ 


70 


75 


6 


நம்மாழ்வார் தாலாட்டு 


80 


வங்கர் கலிங்கர் மகத்ர் திரையீட்டும் 
எங்கள் சகர பாணியா ரெண்ணரிய போரேறோ 
கார்க்கழியா. வேழக் கடறூண்டி மாறுபட்டோர் 
போர்க்கழியார் தோளாண்மை பூத்தகுணக் குன்றமோ 
மறந்தாங் கியசமைய வாதியரை வென்றே 
அறந்தாங் கியார்பே ரறந்தாங்கு மற்புதமோ 
ஆழ்வார்க ளொன்பதின்ம ராரியர்முக் கோல் தரித்து 
வாழ்வார்க டொண்டர்தொண்டர் வாழப்பி றந்தானோ 
தண்டமிழும் வேதாந்த சாரப் பெரும்பொருளும் 
மண்டலமும் விண்டலமும் வாழப் பிறந்தானோ 
திருப்பதி நூற் றெட்டுஞ் செழுந்துளபத் தாமம் 
மருப்பதிநூற் றெண்மர்களும் வாழப் பிறந்தானோ 
திருநாளும் மாதத் திருநாளுஞ் சான்றோர் 
வருநாளு மென்னாளும் வாழப் பிறந்தானோ 
தழைவளமுஞ் சேணிற் றருவளமு நீங்கா 
மழைவளமு மெல்வளமும் வாழப் பிறந்தானோ 
ஒன்பதின்ம ராகி யுரைத்ததிரு வாய்மொழியுந் 
தன்பதியு நாளுந் தழைக்கப் பிறந்தானோ 
அண்டமா யண்டத் தடுக்கா யடுக்கழியாப் 
பிண்டமா யொன்றாம் பெருந்தகையைச் சொன்னாரார் 
அனலும் விசும்பு மகலிடமுங் காற்றும் 
புனலும் பொருவும் புராதனனைச் சொன்னாரார் 
ஆலாகி யாலி னடையா யடைக்கிடந்த 
மாலாகிய வெகின வாகனனைச் சொன்னாரார் 
பத்திக்கு வித்தாய்ப் பணித்தடங்காப் பண்ணவனை 
முத்திக்கு வித்தாய் முளைத்தவனைச் சொன்னாரார் 
நல்குரவுஞ் செல்வமு சாகு சுவர்க்கமுமாய் 
வெல்பகையு நட்புமாம் வித்தகனைச் சொன்னாரார் 
கொங்கார் பொதும்பர் தொறும் கோகனகப் போ தொறும் 
செங்கா லனஞ்சேர் திருவழுதி நாடனோ 
கால்பாயுஞ் சேற்றுக் கருமேதி பாயவரிச் 
சேல்பாயும் வாவித் திருவழுதி நாட 
முன்னம் பழுத்தபலா முட்புறத்தின் காய்சிதறத் 
தென்னம் பழம்வீழ் திருவழுதி நாடனோ 


85 


90 


9 


னோ 


நம்மாழ்வார் தாலாட்டு 


7 


95 


100 


மஞ்சாலி முத்தோ வயல் முத்தோ காந்தியெனச் 
செஞ்சாலி சூழுந் திருவழுதி நாடனோ 
முசுவரி வண்டாட முல்லைமுகை விண்டாடுந் 
தேசுகுடி கொண்ட திருவழுதி நாடனோ 
இருகூர் விழியா ரிசைபோலக் கூகை 
குருகூரென் றோதுங் குருகைப் பெருமானே 
நாலாக லைப்பொருளு நால்வேத மும்பயிலக் 
கோலா கலமாங் குருகைப் பெருமானோ 
வெண்சரத்தாற் புண்படுத்தும் வில்வேட் னுங்கொடிய 
குஞ்சரமும் போற்றுங் குருகைப் பெருமானோ 
நாடிவலஞ் சூழ்ந்தசங்க ராசனாஞ் சங்கமுனி 
கோடிவலஞ் சூழுங் குருகைப் பெருமானோ 
கருவூரன் ஞாளியாற் காசினியில் வைகுந்தங் . 
குருகூரென் றோதுங் குருகைப் பெருமானோ 
சுழிக்கும் திரைநீர்ச் சுழிதோறு முத்தங் 
கொழிக்கும் பொருனைக் குருகைப் பெருமானோ 
என்று தா லாட்டு மிசைக்குருகி நங்கையெந்தன் 
கன் றுமுலை யுண்ணாது காலங் கழிக்குமோ 
ஆவா வெனப்பதறி யள்ளி யெடுத்தணைத்து 
கோவா மணியைக் குறங்கி னிடைகிடத்தி 
ஏந்திப் பிடித்திருத்தி யேலக் குழல் முடித்து 
பூந்தெரிய லுஞ்சூட்டிப் பொற்கொண்டை யுஞ்சாத்தி 
பொன்னி ன ரசிலைசூழ் பொற்பட்ட முஞ்சாத்தி 
மின்னினக் கிழைமான வீரபட்ட முஞ்சாத்தி 
திருவும் பிறையுந் திகழ்ந்தசுட்டி மீதணிந்து 
மருவுங் கொடிநெடிய வள்ளைக் குழைபெருக்கி 
சீலைக்கு தம்பையிட்டுச் சீராக வெண்ணையிட்டு 
காலைக் கதிரிற் கனத்த குணுக்குமிட்டு 
வடிந்த குழைக்காதில் மகரக் குழைசாத்தி 
படிந்தாற்றினக் கொப்பணிந்து பச்சைமணி வாளியிட்டு 
மூக்குப்பூ இட்டதின் மேல் மூக்குத்தி யுஞ்சாத்தி 
நோக்குந் திருக்கழுத்தில் நோக்கரிய காரையிட்டு 
தாலியும் ஐம்படையுந் தங்கத்தி னாலணிந்து 
மாலிகையும் வெண்டாள மாலிகையுங் கோர்த்தணிந்து 


105 


110 


8 


நம்மாழ்வார் தாலாட்டு 


அரைவட 


115 


முன்கை முதாரியிட்டு முத்தின் கடகமிகட்டு 
நன்குபெறு தோள்வளையு நற்பவள மும்புனைந்து 
வெள்ளிவளை தந்தவிளை வேகடஞ்செய் செம்பொன்வளை 
ஒள்ளியதா கக்கரத்துக் கொப்பாய்த் தெரிந்தணிந்து 

மும் கிண்கிணியு மச்சு மரைநாணும் 
நிரைமணியுங் கட்டுவட நீங்கா வரைக்கணிந்து 
தண்டைச் சிலம்பு சதங்கைசிறு தாட்கணிந்து 
கெண்டைவிழி மையெழுதிக் கீறுதிரு நாமமிட்டு 
கட்டாய திருநுதலிற் கத்தரிக்காப்பெழுதி 
பட்டாடை சாத்திப் பனிநீரயினிசுற்றி 
அப்பாவென் னாருமிரே ஆருயிர்க்கு மாருயிரே 
ஒப்பாரு மிக்காரு மில்லா வொளிவிளக்கே 
கண்ணுக் கினியானே கட்டழகில் மிக்கானே 
பண்ணுக் கினியானே பாகொழுகுஞ் சற்கரையே 
தேனின் மதுரமே செங்கருப்பந் தீம்பாலே 
மானேர் விழியார் மனமுருக்குங் குஞ்சரமே 
செல்வக் குழல்வணனே தேமாம் பழச்சுவையே 
கல்விக் களஞ்சியமே காமருசீ ரோவியமே 
கிட்டாத் திரவியமே கேடில்லா மெய்யுணர்வே 
அட்டாங்க யோகத்துக் காணிப் பசும்பொன்னே 
பேறளிக்கும் வித்தகனே பிள்ளைமாணிக்கமே 
கூறரிய நித்திலமே கோமேத கத்தெளியே 
நந்தாத கோமளமே நாடறிய சொற்பொருளே 
சிந்தா மணிவடிவே தித்திக்குந் தெள்ளமுதே 
அல்ல லொழிக்கும் அருமைப் பெருமானே 
நல்ல திரு மகனே நாவீ றுடையானே 
திருவிசா கத்தில்வந்த தெய்வத் தனிச்சுடரே 
சுருதியா ராயுந் தொடரிமலை காவலனே 
குருகைப் பெருமானே குமரித் துறையானே 
பொருனைத் துறையானே பொதியமலை காவலனே 
செம்மலே நாவிற் றெவிட்டாத முக்கனியே 
அம்மமுண்டு கண் துயிலா வற்புதனே வென்றென்றே 
ஒக்கலை மேற் கொண்டு முலை பூட்டநினைத் தூறுபால் 
தக்கபடி முன்னே தரையிற் சிறி தூற்றி 


120 


125 


நம்மாழ்வார் தாலாட்டு 


9 


130 


135 


கோகனகச்செவ்வாயிற் கொம்மைமுலை யைப்பிடித்து 
மாகனகக் கையால் மடித்திருத்தும் போழ்தினிலே 
மைந்தன் கடைவாய் வழியே வழிந்தொழுக 
நைந்துபயப் பட்டு மடநல்லார் தமைநோக்கி 
எங்கள் குடிக்கு பிறையோன் பெருங்குடிக்கும் 
உங்கள் குடிக்கு மொருமகவாய்த் தோன்றினான் 
பாலுண்ண வில்லை பசித்தழவோ தானுமில்லை 
மேலுண்பா னென்முல் விழியந் திறக்கவில்லை 
உச்சி குளியவில்லை உள்ளங்கால் வேர்க்கவில்லை 
அச்சங்கை யுண்டா மரிவையரிங் செய்தவில்லை 
இயக்கமொன் றுங்காணேனிளைத்திளைத்து மூசி 
மயக்கம் பெரிதாய் மருண்டிடவுந் தானுமில்லை 
கலையுண்ணாத் திங்கணுதற் கன்னியரே தாயார் 
முலையுண்ணாப் பிள்ளைகளை மூதுலகிற் கண்டதுண்டோ 
பெண்கொடியீ ரம்மமுண்ணப் பேதலித்துப் பண்டியெக்கிக் 
கண்பிசைந்து வாய்காட்டாக் காதலரைக் கண்டதுண்டோ 
பெண்ணீர் நீங்கள் பெற்ற பிள்ளைகளிற் சேனை முதல் 
உண்ணாது பூரிக்கு முத்தமரைக் கண்டதுண்டோ 
கைகா லசையாமற் கண்ணும் விழியாமல் 
மெய்வாய் திறவாத வித்தகரைக் கண்டதுண்டோ 
இருத்தினா லெட்டுநா ளாகிலு மன்வண்ணம் 
இருக்குங் குழந்தைகளை யிவ்வுலகிற் கண்டதுண்டோ 
எடுத்துக் கிடத்தினால் யான் கிடத்து மவ்வண்ணம் 
படுத்திருக்கும் பாலகரைப் பாருலகிற் கண்டதுண்டோ 
பண்பினுடன் மையெழுதப் பையத் திறந்து பின்னைக் 
கண்திறவாப் பாலகரைக் காசினியிற் கண்டதுண்டோ 
மறுகியன்னை நின்று மயங்கினாற் சற்றே 
குறுமூால் செய்யுங் குழவியையுங் கண்டதுண்டோ 
ஈதேது மாயமோ வெண்ணமுடி யாதென்றார் 
மாதே குழந்தையைநா மால்முனம்வைப் போமென்றார் 
நன்றுரைத்தீ ராதி நாரா யணன் செயலே 
என் துரைத்துத் தன்கணவர்க் கிவ்வண்ணஞ் சொன்னதற்பின் 
தண்சுடரோ னென்னவன்னத் தந்தச் சிவிகையின் மேல் 
எண்சுடரோ னென்ன வெழுந்தருளப் பண்ணுவித்து 


140 


நம்மாழ்வார் தாலாட்டு 


145 


150 


பல்லியமுஞ் சங்கினமும் பம்புமுகில் போல் முழங்க 
மெல்லியலா ராலவட்டம் வெண் சா மரையிரட்ட 
பூச்சக்ர வாளப் புவியோர் புடை சூழ 
மாச்சக்ர வாளவன்ன வட்டக் குடைநிழற்ற 
சங்கீத மேளஞ் சதிமுறையா கப்பயில 
நங்கீதங் கேளுமென நாரதர்யாழ் வாசிப்ப 
கயாதவா சிப்படைமற் காலாட் படைமிடைய 
செயசெய வென்றோத செகவேந்தர் நின்றிறைஞ்ச 
நீலமலை போற்பொலிந்து நின்ற பெரு மான் திருமுன் 
கோலமலை போற்பொலிந்து, கோதிலாப் பாலகனை 
தெண்டனிட விட்ட திருத்தாய் மனங்குளிர 
கண்டுகண்டு காரியார் கண்கள் களி கூர 
சுற்றத்தார் பின்றொடரத் தொல்புவியோர் பூரிக்க 
பற்றற்றார் கொண்டாட பாகவத ரேத்தெடுப்ப 
காதசையத் தோளசையக் கையசையத் தாளசையத் 
தாதசையப் பூவசையத் தாரசைய மெய்யசைய 
மேருவி மானமெனு மேவியறை கோயில்சுற்றிப் 
பேருகத்தின் சீர்மை பெருகுந் துவாபரத்துள் 
ஒருகந்த ஆனி மூலத்திலே யுற்பவித்த 
தாருவுர கப்புளிக்கீழ்த் தானே தவழ்ந்தோடி 
தெற்கே முகநோக்கி செய்யபது மாசனத்தில் 
விற்கே ணுதலார் விரகா னலங்கடந்த 
போதத் தளவே புதிது புதிதாக 
சீதப் புனிதத் திருவுள்ளம் வேரூன்றி 
கண்ண னடிக்கமலங் காமித்து மெஞ்ஞானக் 
கண்ணனென வுண்மைக் காமுத் திரைதரித்து 
மண்ணவரும் விண்ணவரும் வாழ்த்தெடுப்ப வேதாந்தப் 
பண்ண முத மூறப் பரஞ்சோதி யாயிருந்து 
நாசி நுனிநோக்கி நாட்டம் பிறழாமல் 
மூசியெதி ரோடுபெரு மூச்சுமகத் தூட்டக்கி 
மார்பு நிமர்ந்து திரு மந்திரமே தாரகமாய் 
ஆர்வமுடன் கொப்பூழி லம்புயமா மக்கரத்தை 
வைத்துயோ தத்திருந்த வாறு தெரி சித்துலகோர் 
மொய்த் துவழி பட்ட முறைநோக்கி யீராறு 


155 


160 


நம்மாழ்வார் தாலாட்டு 


11 


165 


திங்கள் மட்டா யா விபெற்ற சித்திரம்போ லச்சிறந்த 
மங்கலரூ பத்தினெழில் வாய்த்த சிறுபாலன் . 
தவழ்ந்ததொன்றும் போதுமெனத் தங்களிலே சொல்லி 
யவந்துவந்து பார்த்துப்பார்த் துள்ளங் களிப்பாகி 
திருப்புளிக்கீழ் வீற்றிருந்த சேயை யெடுத்தளவிற் 
பொருப்பையசைத் தாலுமிந்தப் புத் ( தி )ரனசை யானென்றே 
நங்கைமட மாதுரைக்க நங்காரி யார்பரிவாய் 
அங்கைகொடு சீரா யணைத்தெடுத்துப் பார்த்ததற்பின் 
மானா பெடுத்தார் மகவுடையோர் தாமெடுத்தார் 
ஆனாத செங்கோ லாசரெல்லாம் வந்தெடுத்தார் 

விதத்தாலு நம்மா லசைபடான் 
ஆனாலு மிந்தமைந்தன் ஆனைக்குந் தானசையான் 
என்றெவருங் கூர விரங்கித் தாங்கியவர் 
மன்றல் மலர்க் கூந்தல் வடிவுடைய நங்கைமின்னாள் 
கைசோர வுள்ளங் கரையக்கண் ணீர்சோர 
மெய்சோரக் கால்சோர விம்மல் பொருமலாய் 
போய்விட்டுப் பின்னுமந்த நோய்பிடித் தாற்போல 
வாய்விட் டழுதரற்ற மாட்டாமல் உள்ளடக்கி 
அன்று போல் போட்ட வணையாடை யிற்கிடவா 
தின்று தவழ்ந் தோடவைத்த எம்பெருமா னேயிரங்காய் 
சாத்திரர்க்குங் காணாத தாமோத ஈர் விரங்காய் 
வீற்றிருக்கப் பண்ணு வித்த மெய்ப்பரர்தா மாவிரங்காய் 
அறமே யிரங்கா யருள் மூர்த்தி யேயிரங்காய் 
மறமே யிரங்காய் வனதேவ தாயிரங்காய் 
விண்ணே யிரங்காய் விதிவலியே சற்றிரங்காய் 
மண்ணே யிரங்காய் மதியாத வா விரங்காய் 
ஆரிரங்க வல்லாரென் ராகுவிக்கு மக்காலம் 
பாரிடங்க ரோட்டப் படித்தமந்த்ர வாதியரும் 
பண்டிதருந் தங்கடங்கள் பார்வைக்கும் மூலிகைக்குந் 
தண்டுதலில் லாது மனஞ் சலித்துத் தடுமாறி 
செய்கைதனிற் பேதித்துச் சிந்தா குலித் துலைந்து 
கைதவமென் பார்சிலவர் காரணமென் பார்சிலவர் 
சேனைமு தல்வனென்பார் செய்தவத்தோன் காணென்பார் 
ஆனை பி டரொழித்த வச்சுதா னந்தனென்பார் 


170 


. 


175 


12 


நம்மாழ்வார் தாலாட்டு 


180 


185 


அவ்வவர்க டங்கடங்கட் கானபடி சொல்வதெல்லாங் 
கௌவை பெரி தாய்க்கேட்டுக் கான்முளையை விட்டகலார் 
இன்னம்ப ருணிதர்வந் தெய்திருந்தம் பாக்கியத்தால் 
அன்னமுண்ண வாய்பேச வாதரிக்கப் பண்ணுவித்தால் 
ஆகாதோ வென்றே யனைவோரு மங்குவிட்டுப் 
போகாது காத்திருந்து புத்திரனுக் கன்னைமார் 
எவ்வண்ணம் சீராட்டி எவ்வண்ணம் பாராட்டி 
எவ்வண்ணம் போற்றுவா ரவ்வண்ணஞ் செய்து வந்தார் 
ஆண்டுதொறு மாண்டுதொறு மங்க மவையவங்கள் 
நீண்டு தசைந்து நிரந்தரமும் பூரித்துப் 
பரவச மாகிப் பராபுத்தி யேபண்ணி 
நிரவதிக ஞான நியமநிலை யுண்டாகி 
பேரோகை யன்பாற் பிதிரோடக் கொங்கைவிம்மி 
வாரோ டிகலு மருக்கமுந்தான் கண்டுகண்டு 
மாற வழுதிகுல வாழ்வே மலக்குநா 
வீரு புவிவேந்தர் வேந்தே குருகூரா 
பொற்காரி யாருனக்குப் பொற்கழங்கும் பொற்பந்தும் 
பொற்காம தேனுவும் பொற்பூவும் வரவிட்டார் 
தென்னர் சிறுதேருஞ் சிறுபறையர் தொட்டிலுஞ்செம் 
பொன்னினம் மானையும் புதிதாய் வரவிட்டார் 
சப்பாணி கொட்டித் தளர்நடையிட் டப்பூச்சி 
எப்போது காட்டி யெமக்கின்பந் தந்தருள்வாய் 
திருமஞ் சனமாட்டிச் சிற்றாடை யஞ்சாத்தி 
மருமஞ் சரிசுட்ட மாதரார் வந்து நின்றார் 
சிற்றிற் சிதைத்தழிக்குஞ் சிற்றடியைக் காணவென்றே 
சிற்றிற் பலகோலித் தெரிவையர்கள் சூழ்ந்து நின்றார் 
வேலையிட்ட கண்ணாருன் மெம்யழகைப் பார்த்துப்பூ 
மாலையிட்டுநிற்கும் மணக்கோலங் காணவந்தார் 
அமரரினு மாற னழகுடையா னென்றே 
குமாரிருந்த மாதர் மடல் கொண் டெழுதிப் பார்க்கின்றார் 
உன்கணவ னோமடவீர் உன்னிலும் பெண்மைமிக்காம் 
• என் கணவ னென்றே இகலிமயல் கொண்டுகின்றார் 
இளவரசு தேவரீர் எங்களுக்கென் றேத்தி 
வளவாசர் கப்ப மலைபோற் குவித்து நின்றார் 


190 


195 


நம்மாழ்வார் தாலாட்டு 


13 


200 


பெருவழுதி நாடாளும் பிள்ளையிவ னென்றே 
திருவபிடே கம்புனையத் தேசிகரெல் லாம் வந்தார் 
ஏதேனு மெண்ணா திருக்கின்ற துமியல்போ 
நாதா வெனவுரைத்து நாட்கழிக்குங் காலத்திலே 
பொருந்துஞ் சதுர்வேதப் புனிதர் வடிவாகி 
திருந்தும் துவாபரத்திற் சித்திரையிற் சித்திரைநாள் 
கோளூரி லுற்பவித்துக் குற்றமற்ற சிந்தையனாய் 
வேளூர் கணையை விலக்கும் பொருட்டாக 
கங்கா நதிப்புனலிற் கார்கால மும்படிந்து 
வெங்கால் துகள் சருகு வெய்யோ னொளியருந்தி 
பஞ்சாக் கினிகடுவே பலகால மும்பழகி 
அஞ்சா யுதத்தோனை ஆதரிக்கு மக்காலம் 
தென்பா லொருகோடிச் செங்கதிரோன் நின்று தித்து 
முன்பாகத் தோன்று முறையிறும்பூ . தென் றுணர்ந்து 
பின்னொருவர் காணாது பேதையேன் தண்ணருகு 
மன்னுவதே தென்றே மலைத்தோ மறியாமல் 
நன்றி செயுந் தண்புனலில் நாமுழுகு நம்முகத்தைத் 
தென்றிசையை நோக்கித் திருப்பிவிட்ட காரணத்தால் 
மண்டலத்திற் செய்த தவம் வந்து வெளிப் பட்டதென 
கண்ட கதிரோன் கதிரே வழிகாட்ட 
வந்தான் பொருனை வடகரையில் வந்தேற 
நந்தா வொளிப் பிழம்பாய் நாள்தோறும் தோற்றிநின்ற 
செய்யோனை இன்று தெரிசிக்கப் பெற்றிலமே 
அய்யோ வென்றே அளவறுக்க மாட்டாமல் 
நிற்கும் பொழுதிலந்த நேமிச் சுடர்வேந்தன் 
அற்குன்றுங் காந்தி அடங்கியதில் வூரிலென் 
உள்ளத்தி லெண்ணி யுவட்டெறியுஞ் சங்கணி நீர் 
வெள்ளத்தில் நீராடி மீண்ட அளவையினில் 
இங்குள்ள வற்புதமே தென்று வினா வும் பொழுதில் 
அங்குள்ளா ரெங்கள் அரசன் குலக்குமரன் 
வாயுந் திறவான் மலர்க்கண் ணிணைநோக்கான் , 
தாயைமுகம் பாரான் றந்தையுமோ வாவென்னான் 
என்றுதவ ழப்படித்தான் அன்று முத லின்றளவும் 
ஒன்று மிருப்பில் ஒழியாது வீற்றிருந்தான் 


205 


210 


14 


நம்மாழ்வார் தாலாட்டு 


215 


220 


சேயென்றாற் சேயோ செழுமணிதான் கொண்டநோய் 
பேயென்றாற் பேயுமன்று பேச அரி தாமென்றார் 
அன்னாரை நோக்கி அருள்சுரந்த சிந்தையனாய் 
நன்னாவ லன்புகுமூர் நாதன் மதுரகவி 
யானறிய வேண்டுமுங்க ளிறையோன்பாற் சொல்லு மென 
மான பரனொருவன் வந்தானெனப்பகர 
மந்திரிமார் கேட்டு மதித்தெதிர்கொண் டங்கேகி 
முந்தி வணங்கி முனிப்பெருமா னேயிந்த 
மதலைமொழி பேசினால் வையகமெல் லாமுமக்கு 
முதலரசு நல்கு முயற்சியிடு வோமென்றே 
வார்த்தை கேட்டுப்பொறுக்க மாட்டாதார் முன் மகவைப் 
பார்த்தவரின் மிக்காய்ப் படித்தவர்போல் தோன்றுதே 
ஊசி நுழையாத உரோமச் சடைமுடியான் 
பாசிபற்று மேனியினான் பார்க்குந் தொழிலறிய 
வல்லவனோ என்றிகழ மன்னனத னைக்கேட்டு 
நல்லவனங் கேக நவிலு மெனவிடுத்தார் 
ஒண்டொடியார் பின்னேகும் யோகி முகநோக்கி 
அண்டர் குரு வேயெங்கள் ஆவிமைந்தன் பேசினால் 
யாமுமக்குத் தொண்டு செய்வோம் என்றுரைத்த போது தக்கோன் 
கோமுதல்வ ரோடும் போய்க் கோயிற் புறமாக 
நன்றா லிவன் வார்த்தை நீர்கேட்கப் பண்ணுவிப்பேன் 
என்றவருங் கூற எல்லோரும் பின்னடைய 
பாகார்ந்த செஞ்சொற் பராங்குச மாமுனிவன் 
எகாந்த யோகத் திருந்த செயல்நோக்கி 
இச்சோதி யோவென் னிதைய முருக்கியது 
முச்சோ தியினும் முழுச்சோதி யென்றிறைஞ்சி 
ஆடியா டிப்பாடி அங்கோடி இங்கோடி 
நாடிநா டிப்பார்த்து நங்கை பெறும்பேறோ 
வானத் தவர்பேறோ மாநிலத்துள் ளார்பேறோ 
ஞானத் தவர்பேறோ நன்னாவ லர்பேறோ 
என் பேறா மென்பதற்கு மேதுவுமிப் போ துளவால் 
அன்பேறு மின்புருகும் ஆதரவு மிக்காகும் 
அங்கம் புளக மேழு மானந்த வாரியெழுந் 
துங்கமுக் மலருஞ் சுந்தரத்தோள் பூரிக்குங் 


225 


که 
هفت 


بی:rnT2عدماعما2 

-۱ 


المی 


اد :-: معدتیس 


:: 


-=3مم 


ايميل-- 

=== 


== 


நம்மாழ்வார் தாலாட்டு 


15 


230 


235 


சென்றார் தீர்த்தமெதிர் வந்தாடப் பெற்றதே 
என்றா யிரந்தரமாய் இச்சைப் படியியம்பி 
பித்தேறி னர்போலப் பேதலித்து மெய்மறந்து . 
கொத்தேறு பூவுங் குழையும் பறித்தெறிந்து 
தன்னைப் புகழ்ந்து தனைத்தானே பூசித்துப் 
பின்னைத் தெளிந்து பிழைத்தோ மெனப்போற்றி 
கரியதிரு மேனியெங்கே கைநான்கி லிரண்டெங்கே 
பெரிய திரு வுந்திமலர் பெற்றபிர மெனெங்கே 
பாகத்தில் வாழும் பாசு தரித் தோனெங்கே 
ஆகத்தில் வாழு மலர்மேல் மடந்தையெங்கே 
அண்டமுண்ட செவ்வாய் அரவிந்தப் போதிதுவோ 
பண்டகில மேழும் பரந்தளந்த தாளிதுவோ 
ஆலந் தளிரில் அடங்கும் வடி விதுவோ 
சீலம் பலவுந் தெரிந்துணரக் கூடுமோ , 
குன்றே மரமே குளிர்புனலே காமினெனத் 
தன்றாயை நோக்குந் தனிக்கன்று போல் மகிழ்ந்து 
நிலைவணங்கி மெய்யொடுக்கி நீதி நெறியாகத் 
தலை வணங்கிக் கையொடுக்கித் தாழ்ந்து முறை தப்பாமல் 
வாய்புதைத்துத் தூசொதுக்கி வந்து தனை யாட்கொண்ட 
சேயுகக்கு மாறு திருச்செவியி லோர்வசனம் 
சித்தின் வயிற்றிற் சிறிய பொருட்கிடந்தால் 
எத்தைத் தின் றெங்கே கிடக்குமென வெங்கோமான் 
அத்தைத் தின் றங்கே கிடக்குமெனு மவ்வார்த்தைப் 
பத்துத்திக் குங்கேட்கப் பார்த்திபர்க ளோலமிட்டு 
புத்திரனைப் பேசவித்த புண்ணியனே யென் றவர்க்கு 
பத்திபத்தியாகப் பணித் துகிலுஞ் செம்பொன்னும் 
மலைபோற் குவித்து மன்னர் மண்டலீ கர்முதலோர் 
கலையார்ந்த தண்புழுகு கஸ்தூரி கற்பூரம் 
எண்ணைமஞ்ச ணீர்களப் மேலச்செ ழும்பனிநீர் 
வெண்ணை தயிர் பால் நறுநெய் வீதிதோ றும் பெருக்கி 
ஆறிரண்டு காட்களி யாட்டாடிக் களிகூர்ந்து 
வேறிரண்ட கண்ணாரும் வேந்தர்வே றுள்ளாரும் 
தென்பா லுதையத் தினகரனைக் கண்டோனே 
அன்பாக யாங்கள் அளித்த திரவியத்தை 


240 


• 245 


16 


நம்மாழ்வார் தாலாட்டு 


கைக்கொள்ளா தேவெறுத்த காரணத்தைச் சொல்லுமென 
மெய்க்கொண்ட மாதவத்தை வேட்டநமக் கேனிதென்று 


250 


255 


கூறியபின் னுங்கள் குலத்தரும் மீதென்றால் 
ஆறிய சீற்றத்தாய் அடியோங் குழவி தன்னை 
நன்றாகப் பேசுவித்து நாட்டந் திறப்பித்துச் 
சென்றாச்சி யூட்டுந் திருமுலைப்பா லுண்ணவைத்து 
வாழ்வருள் வீ ரென்றுரைத்த மாற்றந் தனைக்குறித்து 
தாழ்வகலத் தோற்றுஞ் சடகோப னெம்பெருமான் 
பரமபத நாதன் பாஞ்சோதி மூர்த்தி 
பரவாசு தேவன் பரந்தாமத் தண்ணல் 
பத்துருவா யுற்பவித்து பாரோர் திருந்தாது 
தத்துவத்தை விட்ட தவறனைத்துஞ் சிந்தைசெய்து 
வேதத் தமிழை விரித்துரைக்க வேண்டுமென 
போதத் தரவைப் புளிக்கா வணமாக்கி 
அடியேனும் பட்டர் பிரா னாழ்வாரும் வெற்றிக் 
கொடியாங் கருடனெனக் கூறும் படியாக்கி 
வாரணத்தைப் பொய்கை வனசப்பி ரானாக்கித் 
தாரணித் தண்டத்தைத் தமிழ்ப்பூதத் தாராக்கி 
பேரானந்தத்தைப் பேயாழ்வா ராக்குவித்து 
போரா ழியைமழிசைப் புத்தேளி ராக்குவித்து 
நீலக் கடலளித்த நேமிச் சுடர்மானுங் 
கோலக் கவுத்துவத்தை கொல்லிக்கிறையாக்கி 
ஆர்ந்தவன மாலிகையை யன்பர் தாட் டூளாக்கி 
சேர்ந்த மனுவைத் திருப்பாணாழ் வாராக்கி 
கூர்ங்கணையா லொன்னார் குடல்பிடுங்கி மாலையிட்ட 
சார்ங்கவில் லைமங்கை ததியர்பெரு மானாக்கி 
தேசத் தவரிற் சிறந்தகெற்ப யோகியுமாய்த் 
தாசர்க்குந் தாசன் தனக்குத்தா னேயாகி 
மகவாசை யுங்களுக்கு மாற்றவந்தா னல்லாற் 
புகலேது முண்டேர் நீர் போமினெனச் சொன்னதற்பின் 
தாழ்ந்து வணங்கித் தபோதனரே நாங்களிங்கு 
வாழ்ந்தோம்வாழ்ந் தோமிர்த மண்டலத்தில் வாழ்ந்தோமே 
நம்பி யுரைத்ததுவும் நாங்கள் மறந்துவிட்டோம் 
எம்பெருமா னீருரைக்க வின்று தெளிந்தோமே 


260 


நம்மாழ்வார் தாலாட்டு 


17 


265 


270 


இப்பேறு பெற்றவர்கள் எங்களைப்போ வின்னழிந்த 
முப்பே ருலகில் மொழியவொரு வருண்டோ 
எம்மிலு யர்ந்தவரா செம்மிலுஞ் சீரியரார் . 
இம்மண் டலத்தவரி லென்றே மனந்தேறி 
தந்தையுந் தாயுந் தனையனென எண்ணாமல் 
முந்தை முதல்வனென முக்கால் வலஞ்செய்து 
சேவித்து நாமிந்தச் சென்மத்தின் முத்தருடன் 
பாலித்தோ மென்றே பலகால மும்பகர்ந்து 
முன்னைப் பரம்பொருளை மூவா முதலோனைத் 
தன்னைத்தா னொப்பாந் தலைமகனைத் தத்துவனை 
எண்ணிரண் டாண்டாக வெறும் பீக் கடியாமற் 
கண்ணின் மணியாகக் காத்திருந்தோங் காவலனை 
அய்யா வுனக்கே யடைக்கலமிப் பாலனென 
கையால் மதுர கவிக்குக்காட் டிக்கொடுத்து 
திங்கள் மணி மாடத் திருக்குருகூர் சென்றடைந்து 
திங்கடொறுந் திங்கடொறுந் தென்குருகை மாநகரில் 
> இந்துநுதன் மாது மிறைவர் பெருமானும் 
வந்து வந்து போற்றி மதுரகவி யைப்பணிந்து 
நீர்செய்த பாக்கியமிந் நீணிலத்திற் செய்தவரார் 
பார்செய்த பாக்கியமாம் பாவலர்கள் கோமானை 
இடைவிடா தாராதித் தேத்தினீ ரெங்களுக்கு 
உடையவர் நீ ரல்லா லொருவருண்டோ வென்றுரைத்து 
மீன்முத லாகமுன்னம் மேவுமவ தாரங்கள் 
ஆனதெல்லாம் பாமாற னன்னோர்க்குக் காண்பித்து 
சேவைபிர சாதிக்கத் தெரிசித் தவரிருக்க 
ஆவதொரு கோயி லமைப்போ மினியென்ன 
பொற்கோயி லுண்டாக்கிப் பூசனை செய் தொண்டருக்கு 
முற்கோ விவர்களென முத்திநிலை வீடுபெற்றார் 
காலங் குறித்திருக்குங் கண்ணன் பரந்தாமன் 
ஞாலங் குறித்தேத்த நான் சொல்ல வேண்டுமென 
மேருகிரி முகட்டின் மின் பூத்த மேகமென 
வாருதியி லுற்பவித்த வாரீச மங்கையுடன் 
புள்ளரசிற் றோன்றிப் பொலியமலர்க் கண்விழித்து 
வள்ளல்மணி வாய்திறந்து மங்கலச்சொல் லாற்புகழ 


280 


13 


நம்மாழ்வார் தாலாட்டு 


அந்தாதியால் 


285 


சிலைக்கோல நெற்றித் திருமாது கேள்வர் 
இலைக்கொருவ ராகி யென்னைப்பா டென்னைப்பா 
டென்னத் தமக்கேற்ற வெம்பெருமான் யாவரையும் 
பன்னத் திருப்புளிக்கீழ்ப் பாடியுவப் பாக்குவித்து 

அதிகரிக்கும் பூதலத்தோர் 
சிந்தா குலந் தவிர்க்குந் தெய்வப் பிரபந்தத்தில் 
ஒராத சிந்தை யுலகத்துச் சப்பந்தஞ் 
சேராமல் வேண்டுந் திருவிருத்த நூறும் 
பனுவல் தெரி நீத்தார் பணியும்மா லின் குணங்கள் 
அனுபவிக்கச் செய்ததிரு வாசிரிய மேழும் 
அந்த அனுபவத்தால் உண்டா மவாவெல்லாம் 
முந்தவுரை அந்தாதி முத்தமிழெண் பத்தேழும் 
தங்கு மவாவுக்குத் தகுதியா . மீச்வானை 
இங்குவந்து சேர இசைத்ததிரு வாய்மொழியில் 
எய்த் தொன் றாம்பத்தில் இசையு ரெண் டாம்பத்தில் 
ஆய்ந்தடையத் தக்கோன் அருள் மாய னென்ற துவும் 
திருத்தியமூன் றாம்பத்திற் செஞ்சொல்நா லாம்பத்தில் 
அருத்தி யுயிர் நிலையை யாம்படியே சொல்லுவதும் 
இயலுமஞ் சாம்பத்தி லிசையுமா றாம்பத்தில் 
உயிரரியைச் சேர்தற் குபாய முரைத்ததுவும் 
தீட்டுமே ழாம்பத்திற் சீர் தி + ழெட்டாம்பத்தில் 
வீட்டு வழிக்கு விரோதமறக் கூறுவதும் 
தக்கவொன் பதாம்பத்திற் சாற்றியபத் தாம்பத்தில் 
மிக்கபல முண்டாகும் விஸ்தாரம் பேசுவதும் 
பண்ணமுத மூறப் பகர்ந்தவொன் ராம்பத்திற் 
கண்ணனே காவற் கடவுளென்ற கட்டுரையும் 
சொல்லால் வகுத்துத் தொகுத்த இரண் டாம்பத்தில் 
எல்லார்க்கு மாலே இனிபனென்ற கட்டுரையும் 
நாலின்மத ரஞ்சுரக்க நாட்டியமூன் றாம்பத்தில் 
ஆவி நெடு மாலை அனுபவிக்கு மென்றதுவும் 
விரிதிரைநீர் மண்டலத்து வேட்டநா லாம்பத்தில் 
அரிபிரிய மாக அடையு முயி ரென்றதுவும் 
போது தொறும் தொண்டர் புகலுமஞ் சாம்பத்தில் 
ஓது முபாய முயிர்க்கரியே என்றதுவும் 


290 


295 


நம்மாழ்வார் தாலாட்டு 


19 


300 


| 


. 


305 


உய்யும் படிக்கே உரைக்குமா றாம்பத்தில் 
செய்யு முபாயர் தெரியும் வகை செப்புவதும் 
பெரும்புவி யோர் வாழப் பிறந்தஎ ழாம்பத்தில் 
விரும்புவதி லுண்டாம் விரோதநிலை செப்புவதும் 
சந்தகமு மன்பர் தரிக்குமெட் டாம்பத்தில் 
அந்தவி ரோத மழியுமெனக் கூறுவதும் 
ஓதினால் முக்தி யுகவுமொன்ப தாம்பத்தில் 
ஆதியா னாடோறு மாம்பலத்தைச் சொல்லுவதும் 
திவாகரனைப் போலுதையஞ் செய்தபத் தாம்பத்தில் 
அவாவறுத்து வீட்டை யடைந்தமையே , சொல்லுவதும் 
புகுமூான் நாதமுனி பூதூர் முனிவன் 
தகுமூர் நமக்கிவையே தானென்னச் சிந்திப்பான 
மட்டோ விடுந்தாம மாறனரு 

ளிச்செயலை . 
பட்டோலை யிட்டபிரான் பட்டோலை கொண்டதெல்லாம் 
நீணிலத்தி னின்றதற்பின் சேமித் திருக்காத்தான் 
சேணிலத்தினின்றுந் திரும்பி யெழுந்தருளி 
முப்பத்து முக்கோடி தேவர் முனிவர்குழாம் 
எப்பத்தி தோறு மிறைஞ்சஎதிர் தோன்றினான் 
திருவாணை யிட்டுன் திருவாணை கண்டாய் 
தருவாய் பரமபதந் தந்தொழியப் போகேல் 
அமலா வெனமறிக்க அச்சுதா னந்தன் 
கமலா சனனே கடல் ஞால 

மெல்லாம் 
இன்னம்பி றந்திறந்தால் ஈடேற்ற முண்டாமோ 
உன்னன் பவற்கே யுதவும் பொருட்டாக 
பொய்கைமுத லானோர் புகன்றதுவும் நீரருளிச் 
செய்ததுவும் பின்னோர் தெரிந்துரைக்கும் பாடல்களும் 
பண்பா லுபதேசம் பண்ணுமெனப் பூமடந்தை 
நண்பா அடியேற்கிந் நாடுபிடி யாதென்ன 
கண்ட மதுரகவி காரிமா றாவெனையுங் 
கொண்டகன்றால் நாயேன் குறைமுடியு மென்றுரைத்த 
மெய்யன்பனை நோக்கி மேதினியி லுள்ளோர்க்கு 
செய்ய மறைத் தமிழைச் செப்புவதார் நீயல்லால் 
அந்தரங்க ருண்டோ அகிலத்தில் வாழ்தியென 
எந்தை பெரு மானே இருக்கமுடி யாதென்றார் 


310 


20 


நம்மாழ்வார் தாலாட்டு 


315) 


: 


320 


வாழ்வான தண்டுழாய் மாலைப்பொ லிந்து நின்றார் 
ஆழ்வார்கள் கோமானே ஆதரித்துன் பாலடைந்த 
இந்த மதுரகவி தங்கிக் கரைந்துருகி 
ரைந்து தடு மாறாமல் நாமுரைத்த வண்ணமே 
இத்தலத்தில் வாழ்ந்தருளும் இன்று முதலும் முடனே 
நித்தியமா கப்பொலிந்து நிற்போ மெனவாழி 
நாரண னாதிப்பிரா னாட்டும் படி திருந்தி 
ஆரண முத்தமிழோர் ஆயிரமும் பாடவல்லான் 
மதுர சவிசிந்தை மருளாத வாறே 
சதுர முகமலர்ந்து தண்ணளியா னோக்கி 
நாமுனக்குத் தஞ்சம் நமக்குதீ யேயுலகில் 
ஆமுதல்வன் என்றே அபையத்தம் செய்தருளி 
முன்கங்கை யின்பால் முழுச்சுட சாய்க் கண்டதிலும் 
பின்புபதி னாறு பிராயந் தொழுததிலும் 
பேராசை மிக்காகிப் பேரா யிரமுடைய 
நாரா யணனின் நமக்கிவனே தெய்வமென 
மஞ்சன நீராட்டி மலரா லருச்சித்து 
தஞ்சமடி யேற்குச் சாணார விந்த மென 
நரவுக் கமுதூற நாலு கவிப்புலவோர் 
பாவுக் கணியாகப் பாடியபத் துப்பாட்டும் 
முன்னாழ்வார் நால்வர் மொழிந்த திருமொழியும் 
பின்னாழ்வா ரோரைவர் பேசுந் திருமொழியும் 
திருவாய் மொழியும் செகத்துள்ளோர்க் கோதி 
இருநூற்று நாற்பதாண் டிங்கிருந்து வாழ்ந்தருளி 
உற்பவித்த சன்மத் துடலோடும் வைகுந்தப் 
பொற்பதியி லேகிநித்தர் புத்தே ளிரேயாகி 
இருந்தருளு மாற னிவனொப்பா னென்பான் 
வருந்தின மட்டாக மவுனித் திருப்பதே 
சீராகு மென்றே திருப்புளிக்கீழ் வீற்றிருந்தான் 
நாரா யண்னாதி நாத னரவணையான் 
வைகுந்த வாட்டில் வாழச்சு தானந்தன் 
வைகுந்த மூரில் மறைத்தமிழ் நூல் வந்ததினால் 
மண்ணினார் தங்கள் தங்கள் வாக்கினா லுச்சாரியார் 
எண்ணி நினையார் நினைந்தால்யா மிறப்போமென 


325 


33 


நம்மாழ்வார் தாலாட்டு 


21 


335 


அத்தன்மை யாலிறந்த தாரணநா லாயிரமும் 
பத்தாருக்கு முன்போலப் பாலிக்க வேண்டுமென 
வந்தசேனைக்கதிபர் வாசற் கரிமுகனுஞ் 
சுந்தரத்தோள் மன்னனார் தொண்டரடித் தொண்டாகி 
ஞானியர்கள் தீபமென நாதமழை மேகம் மன 
ஆனிமா தத்தில் அனுடத் திருநாளில் 
மின்னவரும் பொன்மதில் சூழ் வீரநா ராயணமாம் 
நன்னகரிற் ஸ்ரீரெங்க நாதனெனத் தோன்றி 
அதிகமுனி நாதமுனி யாகிநெடு மாமால் 
பதிகள் தொ றுஞ்சென்று பணிந்து தொழு மன்னாளில் 
ஆரா வமுதுவந்த வாரா வமுது பத்துஞ் 
ஓரா யிரத்துக் குரைமோரி தென் றுணர்ந்து 
மால்வடிவாய்த் தோன்றும் வயிணவர்கள் பாலோதி 
நூல்வடிவாய் வேதம் நுவலுங் குருகூரன் 
சன்னிதியி லேகிச் சதுரன் மதுரகவி 
சொன்ன பத்துப் பாட்டுமவன் தொண்டருப தேசிக்க 
நூலா கியகண்ணி னுண்சிறுத்தாம் பாதியாய் 
மேலாக வன்பவரை விண்ணப்பஞ் செய்து செய்து 
நன்னீர்த் திருப்புளிக்கீழ் நாற்பத்து நாளிருந்து 
பன்னீரா யிரமுருவாய்ப் பத்தியுட னுச்சரிக்க 
மண் முன்னே செய்திருந்த மாதவத்தோன் நாதமுனி 
கண்முன்னே வந்துன் கருத்தே தெனக்கேட்க 
பேறளித்து நாவீறு பெற்ற மகிழ்ச்சுடரே 
கூறரிய வேதக் குலத்தமிழோ ராயிரமும் 
ஒன்பதின்ம ராகி யுரைக்தமூ வாயிரமும் 
என்பாமே கட்டுரையு மென்றிருபா தத்திறைஞ்ச 
நாலா யிரந்தமிழும் நாதமுனிக் குப்பகர்ந்து 
மாலாழி சங்கெழுதி மந்திரமோ ரெட்டெழுத்தும் 
சித்திரையா னுக்குபதே சித்தபடி போதித்து 
முத்திரைக்கை மோன முனிவனாட் கொண்டருளி 
அத்தால் வெளியிட் டருளுமிந்தப் பாடல் முற்றும் 
இத்தா ரணியோ ரினியுரைக்க நேசித்தால் 
தாமுள்ள நாளெல்லாந் தத்துவஞா னஞ்சிறந்து 
பூமுதல்வன் றீட்டும் பொறிபழுது வாராமல் 


348 


345 


22 


நம்மாழ்வார் தாலாட்டு 


செல்வத்தா ராகித் திருநாட் டரசாகி 
நல்வரத்தை நல்குமென நங்கைகுமா ரன்கருணை 
மாரிமா 

நது மகிழ்ந்து வரங் கொடுக்க 
வாரிமா முதபுவி வாழ்ந்ததென வாழ்ந்தனனே . 

1 சுவாமி நம்மாழ்வார் தாலாட்டு முற்றும் . 


350 


நூற்றெட்டுத் திருப்பதித் தாலாட்டு , 


5 . 


அரங்கமுறை யூர் தஞ்சை அன்பிற் காம்பனூர் 
புரங்கட்திருப் புள்ளம் பூதங் குடி திருப்பேர் 
சிரங்கட்திரு வெள்ளறையுஞ் சிந்தையமு தூற்றிருக்க 
பரங்கொள்நெடு மாமுகிலைப் பாடும்ப ராங்குசனோ! 
ஆதனூர் சீரா ரளுந்தூர் சிறுபுலியூர் 
தாதவிழு மழுஞ்சேறை தலைச்சங்கை நாண்மதியம் 
காதலருங் குடந்தை கண்டியூர் விண்ணகரம் 
வேதியர்சேர் கண்னாபுரம் விரும்பியாம் மாழ்வாரோ! 
வயலாலி நாகை வழங்கூர் திருநரையூர் 
வியலாறு நந்திபுர விண்ணகர மிந்தவூர் 
குயிலார் திருச்சித்( தி )ர கூடஞ்சேர் காழிநகர் 
புயல்போல மேனியரைப் போற்றியநம் மாழ்வாரோ! 
கூடலூர் கண்ணங் குடிக்கண்ண மங்கை திருத் 
தேடுங் கவித்தலமுந் திருவெள்ளி யங்குடியும் 
வாடை கமழு மணிமாடக் கோயில் முதல் 
பாடவல்ல செஞ்சொற் பத்மா சனத்தானோ 
மாங்குயில்கள் வாழுங்கா வளப் பாடி வண்புருடை. 
தேங்குமிகு செம்பொன் செய்கோயிற் றிருத்தேத்தி 
வேய்ங்குழலார் வைகுந்த விண்ணகர மால்விரும்ப 
பாங்குடனே முத்தமிழ்ச்சொற் பாடியாம் மாழ்வாரோ! 
அரிமேய விண்ணகர மைம்பொன் மணிக்கூடம் 
பரன்மெய் பார்க்தன் பள்ளிதிருத் தேவனார் 
சருமேவு வெள்ளைக் குள முட்டந் தத்துவமால் 
திருவாய் மொழியுரைக்குந் தென் குருகை ஆழ்வாரோ! 
சோலைமலை கோட்டியூர் தோன்றுந் திருமெய்யம் 
வேலையணை புல்லாணி மேவுந் திருத்தங்கால் 
கோலவயற் றென்மோகூர் கூடலணி வில்லிபுத்தூர் 
மாலைச் செழுந்தமிழால் வாழ்த்தியநம் மாழ்வாரோ ! 


10 - 


நம்மாழ்வார் தாலாட்டு 


23 


20 


வளமார் திருக்குருகை வாய்த்ததுலை வில்லி மங்கை 
கிளர் ஸ்ரீ வரமங்கை கீர்த்திபுனை தென் பேரை 
அளியார் திரு வைகுந்தம் அன்பாற் புளிங்குடியுந் 
துளவார் கருமுகிலைச் சொல்லும் பராங்குசனோ! 
வரகுண மங்கை மதிட்குழந்தை சென்குறுங்கை 
அரியதிருக் கோளூ ரனந்தபுரஞ் செல்வமிகும் 
திருவண் பரிசாரந் திருக்காட் கறையென்னும் 
பாமிசை முத்தமிழாற் பாடியநம் மாழ்வாரோ ! 
செய்ய திருமூளிக் களத்தின் திருப்புலியூர் 
துய்ய திருச் செங்குன்றூர் தோன்றுந் .திருநாவாய் 
மையுலவு வல்லைவாழ் வாய்த்த திரு வண்வண்டூர் 
கையிலங்கு மாழியரைக் கருதுங் கலைக்கடலோ! 
பரட்டாறு தென்னை வளர்வித் துவக்கோடு 
பாட்டா யிரந்தமிழாற் . பாடியநம் மாழ்வாரோ ! 
கோட்டார் கமலவயற் சூழுந்திரு வாறன்வளை 
கோட்டானை மூலமெனக் கூறுங் கடித்தானம் 
அயிந் திரபுரங் கோயி லழகாரு மத்திகிரி 
பயின்றதிரு வெஃகா பரமேஸ்வர விண்ணகரம் 
அயன்பாவும் பாடகஞ்சே ரார்ந்த திருத்தங்கல் 
பயன்பெறவே முத்தமிழாற் பாடியநம் மாழ்வாரோ ! 
நீர்கமழும் வேளுக்கை நிலாத்திங்கட் டுண்டங் 
காரகங்கார் வானங் கடிநகரங் கள்வரூர் 
ஊரகமே யெய்வளையா ரட்ட புயகாமும் 
பாரகத்திற் பாடிப் பதம்பெறுநம் மாழ்வாரோ! 
நின்ற திரு புட்குழியு நீடுதிரு நீர்மலையும் 
மன்றல்லிவிட வெந்தைகஉன் மல்லை கடிகைவரை 
தென்ற லுலாவுந் திருவல்லிக் கேணியென 
என்றுந் துதிக்கு மொழிற்குருகை யாழ்வாரோ! 
வேங்கடஞ் சாளக் கிராமம் வியன் புரிசை 
நாங்கணி நைமிசா ரண்ணிய நலந்தழைக் 
பூங்கமலங் கங்கை கரைகண்டம் பொன்வதரி, 
ஒங்குசிங்க வேழ்குன்ற மோதியநம் மாழ்வாரோ! 
பரிதி பரமபதம் பேரமுதம் பாற்கடல்சீர் 
பொருது மயோத்தி பொருந்தும் வடமதுரை 


25 


க்கும் 


30 


24 


நம்மாழ்வார் தாலாட்டு 


( 


35 


மருவுதிரு வாய்ப்பாடி வண் துவரை நூற்றெட்டும் 
பரமெனவே பத்தியுடன் பாடியநம் மாழ்வாரோ! 
பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை 
அய்யன் குலசேக ராழ்வார் பெரியாழ்வார் 
துய்யதொண்டர் தாட்டூளி சொற்பாண னற்கலியன் 
செய்யுந் தமிழனைத்துஞ் செப்பியநம் மாழ்வாரோ! 
மதுரகவி நாதமுனி நல்ல மணம் கால்நம்பி 
எதிபதி தொழும் பெரிய நம்பி ஏற்றியநம் மாழ்வாரோ! 
ஆரியர் போற்றுநல் லாளவந்தார் தொண்டர் தாள் 
சீர்பெருங் கச்சிநம்பி சிந்தைசெய்நம் மாழ்வாரோ! 
திருமாலை யாண்டான் திருவாய் மொழித்தமிழை 
திருத்தும் புவியோர்க்குத் திருத்தியநம் மாழ்வாரோ! 
திருமல்லி நாடுந் திருப்பாவை முப்பதுந் 
கருதுந் தமிழ்தன்னைக் காட்டியாம் மாழ்வாரோ! 
எதிராசர் மனமகிழு மெல்லோரும் வாழ்ந்திருக்க 
குதுகுலமுடன் கோமாறன் கொண்ட திரு வடியிதுலே 
கூரத்தில் வாழுகங்க . ரத்தாழ்வான் கொண்டதாள் 
வீரத் தமிழை விரித்துரைத்தநம் மாழ்வாரோ ! 
ஸ்ரீவசன பூஷணத்தோன் சிந்தை செய்யுந் தேவாகி 
ஆவலுடன் ஆரியர்கள் அடங்கியதிவ் வூரிலுவோ!! 
பொருந்துமண் வாளமா முனிபோற்றும் புகழிதுவோ ! 
திருந்துந் திருநகரி தினந்தோறும் வாழ்ந்திருக்க 
மாதவஞ்சேர் விஞ்சை வரமங்கை மாமுனியும் 
பாதம் பாவ அருள் பார்க்கும் பராங்குசனோ 
அபயநல்கு முத்திரைக்கை ஆழ்வா ரகமகிழ்ந்து 
கிருபைபெருகத் தொண்டரெல்லாங் கேட்குஞ் செவிகுளிர 
உபையகவி அப்பா உரைக்குமிந்தத் தாலாட்டால் 
உபையலோகத்திலுள்ளோ ருகந் தாழி வாழியவே ! 
தன்னில் மனமகிழ்ந்து தன்னிலே பூரித்து 
நன்னிலைய னாகிநின்ற நாதமுனி வன்வாழி ; 
குருகூ ரன் வாழி கோகனகச் செவ்வாயன் 
மருமலர்து ழாயணிய மாலா திநா தன்வாழி ! 
நூற்றெட்டுத் திருப்பதித் தாலாட்டு 

முற்றும். 


40 


சிறந்த வைணவமாலைகள் . 

ஆழ்வார் திரு நகரி 
திருஞான முத்திரைப் பிரசுராலய வெளியீடுகள் . 


இதுவரை வெளிவராதவைகள் . 
திருஞான இப்பொழுதுதான் வெளிவருவது . 
முத்திரைக் 
கோவை எண் . 

ரூ.அ.பை. 
1 “ சுவாமி நம்மாழ்வார் நூற்றெட்டுத் திருப்பதித் தாலாட்டு " 
உபயகவி அப்பா இயற்றியது ; ஸந்நதி மார்கழி உத்ஸவத்தில் 
சேவிக்கப்பட்டு வருவது . 
2 “ பரீ சடகோபன் சந்திரகலாமாலை ஸ்ரீ.உ.வே. அனந்தய்யங் 
கார் ஸ்வாமி இயற்றியது . 

0 1 0 
*- 3 " ஸ்ரீ சடகோப திவ்ய சரிதம் ” ஸ்ரீ . உ . வே . சேவராஜபாரதி 

களியற்றியது , சுதேசமித்ரன் , ஹிந்து , செந்தமிழ் இவைகளா 
லும் அகஸ்திய தாஸன் , வாணிதாஸன் , முதலியவர்களாலும் 
மதிக்கப்பெற்றது . நம்மாழ்வார் வைபவங்களை சுமார் 1200 
பாசுரங்களால் காவியந்டையில் விஸ்தாரமாகக்கொண்டது . 2 ( ) ( ) 
4 பெரியவாச்சான்பிள்ளை அருளிய " ஸ்ரீ இராமாயணச் சுருக்கம் 
நித்ய சேவைக்குரியது . 

( அச்சில் ) 
5 " துலைவில்லிமங்கலம் தேவர்பிரான் பேரில் சந்திரகலா மாலை 
ஸ்ரீ. உ . வே . தேவராஜ்பாதிகளால் இயற்றப்பெற்று பலவித் 
வான்கள் சாற்றுக்கவிகளுடன் கூடியது . 

() 1 ) 
5 நம்மாழ்வார் பிள்ளைத்தமிழ் " வாணிதாஸர் முகவுரையுடன் 

மாயக்கூத்தன் போற்றியது . 
7 திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் ; மாயக்கூத்தன் , 

செந்தமிழ் இவர்களால் மதிக்கப்பெற்றது 
8 குருகூர்ப்பள்ளு ( பராங்குசப்பள்ளு ) திருமேனி வைத்தியநாத 
கவிராயரின் மாணாக்கர் சடகோபப் புலவர் இயற்றியது . 
தமிழ் லெக்ஸிகள் பதிப்பாசிரியர் ஸ்ரீமான் $ . வையாபுரிப் 
பிள்ளை B.A. , P.L., அவர்களால் ( பார்வையிடப்பட்டு ) 
விஸ்தாரமான முன்னுரையுடன் கூடியது . 

() | 0 
9 ( வடிவழகியாம்பிதாஸர் இயற்றிய குருபரம்பரை ) ஆழ்வார்கள் 
வைபவங்கள் . ( முதலாழ்வார், பெரியாழ்வார் ) 

மேற்கண்ட நூல்கள் ஷ பிரசுராலய சொந்தக்காரரும் பதிப்பாசிரிய 
ருமான ஆழ்வார் திருநகரி பெரியன் வெ . நா , ஸ்ரீதிவாலய்யங்கரிடமும் , 
ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கான வித்தியா அச்சாபீலிலும் பெற்றுக்கொள்ளலாம் . 
வியாபாரிகளுக்குக் கமஷன் கொடுக்கப்படும் , 


1 


திருஞாக முத்திரைக் 

கோவை 3 ; 


ஸ்ரீராமஜயம் 
ஸ்ரீ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


திருக்குருகூர் நித்தியவாசியும் , தமிழாசிரியரும் 

உபயகவி வித்வானுமான 
ஸ்ரீ உ . வே . தேவராஜய்யங்கார் ஸ்வாமிகளென்ற 
தேவராஜ ( தேவேச ) பாரதிகளால் 

இயற்றப்பட்டது . 


சுவடியாயிருந்ததை , 
ஷையார் மாணாக்கரும் , ஆழ்வாந்திருநகரி ஸ்வாமி ஆதிநாதராழ்வார் 
ஸந்ததி ஸ்தானீகரும் , ஸ்வாமி தெற்குத் திருவேங்கிட 
முடையான் , ஸ்வாமி ஸ்ரீராமன் அழகர் சந்நிதிகளின் 
சொந்தக்கார பாத்தியஸ்தர்களிலொருவருமான 

பெரியன் தேசிகமய்யங்காரென்ற 
பெரியன் வெங்கிட்ட நாராயணய்யங்கார் 


குமாரர் 
பெரியன் வெ . நா . ஸ்ரீநிவாஸனால் 

எடுத்தெழதப்பட்டு 


ஸ்ரீ உ . வே . நல்லான் சக்ரவர்த்தி , எட்டயாபுரம் தமிழாசிரியர் 

R. ஸ்ரீநிவாஸய்யங்கார் ஸ்வாமிகளால் 
தகுந்த ஆதாரங்களுக்கிணங்க பார்வையிடப்பட்டு 

படங்களுடன் 
பாளையங்கோட்டை அச்சாபீசில் அச்சிட்டு 

1928 - u டிசம்பர்க்கு 
1105 - ளூ கார்த்திகைமீ த்தில் 

வெளியிடப்பட்டது 


பதிப்புரிமை எடுத்தெழுதி வெளியிட்டவருக்கு ; 
ராப்பர் 

காலிகோ 
விலை நபாய் இரண்டு) 

( நபாய் இரண்டு அணா ஆறு 


ஸ்ரீசாமஜயம் 
ஸ்வாமி தெற்குத் திருவேங்கடமுடையான் துணை 

ஸ்ரீ சடகோபாய மங்களம் 


ஸ்ரீ சடகோப திவ்விய சரித்திரம் 


doன 


படல அட்டவணை 
வரிசை 

பக்க 
படல விபரம் 
எண் 

விருத்தத் 

தாகை 
பாயிரம் 

1 131 
ஆசார்யாள் வணக்கம் , அவையடக்கம் 3 16 
1. பாண்டிய நாட்டுத் திருப்பதிப்படலம் 7 | 48 
2. திருநகரப்படலம் 

15 87 
3. திருக்குறுங்குடிப்படலம் 

20 85 
4. வரம் வேண்டுகோட்படலம் 

37 57 
5. திருவவதாரப்படலம் 

45 103 
6. நாமதேயப்படலம் 

62 41 
7 . ஆதிமால் தரிசனப்படலம் 

68 47 
8. திருப்புளிப்படலம் 

75 80 
9. திருமதுரகவிப்படலம் 

85 

98 
10 : பதின்மர் திருவரன்முறைப்படலம் 99 127 
11. நூற்றெட்டுத் திருப்பதிப்படலம் 

116 1401 
12. திராவிடவேத மருளிய படலம் 

138 125 
13. திருவர்ச்சைப்படலம் 

159 85 
14. பரவா தகண்டனப்படலம் 

165 28 
16. திருநாதமுனிப்படலம் 

169 111 
ஆகப்படலம் 15 - க்கு திருவிருத்தம் 

1191 
ஸ்ரீசடகோப திவ்விய சரித்திரத்தில் • அடங்கியுள்ள 

படங்கள் நான்கின் விப்ரங்கள் 
1. ஸ்ரீ வானமாமலை சின்னக்கலியன் சாமாநுஜ் ஜீயர் ஸ்வாமி 

கள் 25 -வது பட்டம் . 
2. எதிராஜர் ( உடையவர் ). 
3. திருக்குருகாபுரி க்ஷேத்திரமென்ற ஆழ்வார் திருநகரி , 

ஸ்வாமி ஆதிநாதராழ்வார் சந்நிதி , வீதி . 
4 . ஸ்வாமி நம்மாழ்வார் யோகாஸனத்தில் எழுந்தருளியிருந்த 

16 -வது திருநக்ஷத்திரத்தில் , மதுரகவிகள் ஸேவித்து 
நிற்றல் . 


ஸ்ரீமதே ராமாநுஜாய நம : 


ஸகல 


ஸ்ரீமத் பரமஹம்ஸ பரிவ்ராஜகாசார்ய உபய வேதாந்த பிரதிஷ் 
டாபனா சார்யராய் ஸ்ரீமத் ராமாநுஜாபராவதார ஸ்ரீமத் வரவர 
முனீந்த்ர அஷ்ட திக்கஜ ப்ரதம பரிகணிதராய் ஸ்ரீமத் ரம்யஜா 
மாத்ரு யதிவர க்ருபாலப்த ஸ்ரீவரமங்கை ஸமேத ஸ்ரீ தேவநாயக 
அந்தரங்க கைங்கர்யைக துரந்தரராய் அகண்ட மஹீமண்டலாலக் 
கார மஹீபால கோடீர கோடீகடித மணிகிரண படல பாடலித 
பாதபீட பர்யந்த ஆசார்யராய் பரம புருஷார்த்த லக்ஷண விலக்ஷண 
மோக்ஷைச ப்ரயோஜனார்த்த பஞ்சக ஜ்ஞானைக ஸா தன ஸ்ரீமத் 
அஷ்டாக்ஷராதி ரஹஸ்யத்ரய ஜகதுஜ்ஜீவனாசார்யராய் 
முனிஜன மானஸார விந்த ஸந்தோஹ ஸமுல்லாஸ ஸமுல்லவித 
ஸ்ரீராஜ ஹம்ஸாவதாரராய் ஸ்ரீபகவத் ராமாநுஜ வித்தாந்த நிர்த் 
தாரகாசார்ய ஸார்வபௌப :ராய் ஸர்வதந்தர ஸ்வதந்தர ஸ்ரீவானா சல 
யதீந்தரராய் சிரீவரமங்கல நகருக்கு திலகபூதராய் எழுந்தருளி 
யிருக்கும் 

ஸ்ரீ வானமாமலை 25 - வது பட்டம் 
சின்னக் கலியன் ராமாநுஜ ஜீயர்சுள்வாமிகள் , சந்நிதியில் 

இச் சடகோப திவ்விய சரித்திரம் ” 
எடுத்தெழுதிய , ஈடி ஸ்வாமிகளின் திருவடித்தாமரைகளை 

ஆச்ரயித்த , சிஷ்யனான 


பெரியன் வெங்கிட்ட நாராயணய்யங்கார் குமாரர் 
பெரியன் வெ . நா . ஸ்ரீனிவாளனால் , 

சமர்ப்பிக்கப்பட்டது . 


整 鐵 壁 變 


ASION 


Midial Right 


WEITERET 


SMARTMANFANGETTEATRE 


ஸ்ரீ வானமாமலை சின்னக்லியன் ராமானுஜ ஜீயர் ஸ்வாமிகள் 

25 - ou ULL , 
EANRUFESTARESTEDETEANAMENET 


ஸ்ரீராமஜயம் 


ஸ்வாமி தெற்குத் 
திருவேங்கடமுடையான் 


ஸ்ரீ சடகோபாய 

மங்களம் 


துணை 


ஸ்ரீ சடகோப திவ்விய சரித்திர 


வரலாறு 


இத் திவ்விய ஸ்தலத்தில் ஆனித்த ஸ்ரீ பூர்வசிகா ஸ்ரீ வைஷ்ண 
வர்களுள் , எம்பெருமானார் தாசர் வம்சா வழியில் ஒருவராக நிலைத்த 
அம்மாளய்யன் என்பாரின் சந்ததிகள் , பெரியன் , சின்னய்யன் 
என்னும் குடும்பஸ்தர்களாவர். 

இவர்களுக்கு மூல புருஷனான 
அம்மாளய்யன் காலமுதற்கொண்டு , சொந்த குலாராதனா கோயில் 
கொண்டருளிய மூர்த்திகளாயும் , குலதனங்களாயுமுள்ள ஸ்வாமி 
தெற்குத் திருவேங்கடமுடையான் , ஸ்ரீ அழகர் சந்நதிகள் முறையே 
தெற்கு , வடக்கு , மாடவீதிகளிலுள . பெரியன் குடும்பத்தவர் 
களுடைய கிரக ஆராதனா மூர்த்திகளாலுள்ள , ஸ்ரீராமன் முதலான 
எம்பெருமான்களும் ( சுமார் 83 ஆண்டுகளுக்கு முன்னர் ) ஷை 
ஸ்ரீஅழகர் சந்ததியில் , எழுந்தருளப்பண்ணுவித்து , இக் குடும்பத் 
தவர்களால் தனியாக ஆராதிக்கப்பட்டுவருகிறது . 


இத்துடன் பெரிய ஸந்நதியான ஸ்வாமி ஆதிநாதராழ்வார் ஸந் 
நதி கவுரவ ஸ்தானீகர்களுள் , முதன்மை . ஸ்தானத்தையுடையவர் 
முறையே பெரியன் , சின்னய்யன் , குடும்பஸ்தர்களாவர் . தேவஸ் 
தானம் தவிறவுள்ள சந்நதி சம்பந்தப்பட்ட சகல திறவுகோல்களும் 
இக்குடும்பஸ்தர்கள் வசம் தான் பரம்பரையாயிருந்து அவசியமான 
காலங்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது . இம்மாதிரியான 
கோவில் திறவுகோல் நிர்வாகமுள்ள ஸ்தானீகர் களாய் , தொன்று 
தொட்டு இன்றுவரை , கவுரவ கைங்கர்யஞ்செய்து , உரிய சுதந் 
தரமரியாதைகள் அடைந்து வருபவர்கள் பெரும்பாலான ஸ்ரீவைஷ் 
ணவ ( திருப்பதி திவ்வியதேசங்களில் ஸ்ரீ பூர்வசிகா ஸ்ரீவைஷ்ண 


6 


வர்களே உரியவர்களாயிருப்பது போல , இத்திவ்விய தேசத்திலும் 
இப்பெரியன் சின்னய்யன் குடும்பத்தவர்களுக்கும் , தொன்று 
தொட்டு இன்றுவரையிருந்து ஷை குலமூர்த்திகள நுக்ரகங்களால் 
நடந்து வருகின்றன . 


இவ்வரிய பெரிய எம்பெருமான்கள் ஸேவா கைங்கரியா 
நுக்ரகங்களால் , பெரியன் குடும்பஸ்தர்கள் ஒருவரில் 1041- ஆம் 
ஆண்டு பங்கூனிமீ 19s ஜனித்த எனது திருத் தகப்பனாரான 
ஸ்ரீமான் பெரியன் தேசிகமய்யங்காரென்ற , பெரியன் வெங்கிட்ட 
நாராயணய்யங்காரென்பாரும் ஒருவராவர் ; பிறந்தவுடனே ஆறா 
வது நாளில் தாயைத்துறந்து , ஷை எம்பெருமான்கள நுக்ரகங் 
களால் குறைவற வளர்ந்து , வைதீக , லௌகீக, படிப்பினைகளிலு 
முதிர்ந்து , தனது அறுவதாவது வயதான 1100- ம் ஆண்டு ஆடிமீ 
1. ஆசார்யன் திருவடிகளில் சேர்ந்தார் . தமிழில் அதிகப்பிரிய 
முள்ளவர் . பழைய தமிழ் அந்தாதிகள் , மாலைகள் , கம்பராமாயணம் , 
ஆழ்வாராதிகள் பிரபந்தங்கள் , இன்னுமநேகமான பழம் பெரும் 
நூல்களாகிய சுவடிகள் சேகரித்து , ஸ்ரீ . உ . வே , பண்டிட் 
P. R. கிருஷ்ணமாசாரியார் ஸ்வமிகளிடம் கொடுத்து தவியுள் 
ளார்கள் . மணவாளமாமுனி மாலை , மணவாளமாமுனி நூற்றந்தாதி 

வைகளும் ஷை கிருஷ்ணமாசாரியார் ஸ்வாமிகளைக்கொண்டு , தன் 
சொந்தத்தில் வெளிப்படுத்தியுள்ளார்கள் . இவர்களுக்கு பதினோ 
ராவது வயது வரை கல்வி கற்பித்து வந்தவர் , அக்காலத்தில் மிகவும் 
பிராபல்யமான தமிழாசிரியராயும் , உபயகவி வித்வானு ( ஸ்ரீ பூர்வ 
சிகா ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணிகளி லொருவரு ) மான , ஸ்ரீ . உ . வே . 
தேவராஜய்யங்கார் ஸ்வாமிகளென்ற , தேவராஜ ( தேவேச ) பாரதிக 
ளாவர் . இவருக்கு இரு கனிஷ்ட ச்கோதரர்கள் அனந்தாசாரியார் 
சேஷ பாரதிகள் . மூவரிலும் முதல்வரான இவரே ( தேவேச 
பாரதிகளே ) கவித்துவத்திலும் முதல்வராவர் என்பார் பெரியர் . 
இவர் ஸ்ரீ கூரத்தாழ்வான் சந்ததி , அண்ணன் திருமாளிகை திரு 
வாராதன கைங்கர்யங்களும் , தமிழாசிரியத் தொழிலும் நடாத்தி 
வந்தார் . இவரியற்றியுள்ள நூல்கள் எத்தனையோ ? இவர் காலத் 
தில் , நவ திருப்பதிகளிலொன்றான, “ துலைவில்லி மங்கலம் தேவர் 
பிரான் ” விஷயமாய் சந்திர கலா மாலை ஒன்று இயற்றி , வெளிப் 
படுத்தியிருக்கிறார்கள் . இது காணக் கிடைக்கவில்லை . 

இவரே 


7 


இச் சடகோப திவ்விய சரித்திரமுமியற்றி , அரங்கேற்றியதாக 
வுள்ள சுவடிப் பிரதி காணக் கிடைத்தது சுமார் 1926 ல் , அதற்கு 
முன் என் தகப்பனாரால் காகிதக் கையெழுத்துப் புத்தகத்தில் 
சுமார் 400. (நானுறு ) திரு விருத்தங்களடங்கிய " ஸ்ரீ சடகோப 
திவ்விய சரித்திரமும் " துணையாய்க் கொண்டு ஷை எம்பெருமான் 
கள நுக்ரகங்களாலும் , ஆசார்யானுக்ரகத்தாலும் எடுத் தெழுதி 
முடிக்க நேரிட்டது . காலத்தில் ஸ்ரீ . உ . வே . நல்லான் சக்ரவர்த்தி 
[ எட்டயாபுரம் தமிழாசிரியர் ) R. ஸ்ரீநிவாஸய்யங்கார் ஸ்வாமிகள் 
மிகவும் கிருபைகூர்ந்து , எழுந்தருளியிருந்து பல ஆதார்ப் பிரதி 
களுக்கிணங்க பார்வையிட்டு , அச்சுப் புரூவ்கள்வரை நேரில் பார்த் 
துத் திருத்திக்கொடுத்துள்ள உதிரியென்றும் மறக்கற்பாலதன்று . 

இவ்வபூர்வ சடகோப திவ்விய சரித்திர ஒரு சுவடிப் 
பிரதியைத் தவிற , எவ்வளவோ முயன்றும் , ஒத்த துணைப் பிரதி 
கிடைக்க மார்க்கமில்லாததால் , கிடைத்ததைக்கொண்டு , இந்நிலைமை 
யில் , முற்றுப்பெற்று , வெளி வருகிறது வேறு சுவடி யிருந்து , 
பாடாந்தரங்கள் கிடைத்து , பெரியோர்கள் கிருபைகூர்ந்து தெரி 
விக்கும் விஷயத்தில் , மறு பதிப்பில் சேர் 

சேர்த்து , வெளிப்படுத்த ஆசை 
யுள்ளவனாயிருக்கிறேன் . 

குறிப்பிட்ட காலத்தில் சௌகர்யம்போல் திருப்திகரமாய் 
அச்சிட்டு புத்தக உருவாகிக்கொடுத்த பாளையங்கோட்டை அச்சா 
பீஸ் ( புரோப்ரைட்டர் ) சோந்தக்காரர் K. D. முத்தையா அவர் 
களுக்கும் என் நன்றி உரியதாகும் . 


திருஞான முத்திரைப் 

பிரசுராலயம் 
ஆழ்வார் திருநகரி 
1929 ளு டிசம்பர் 
ககாளு கார்த்திகைம் 


பெரியன் வெ . நா . ஸ்ரீநிவாஸன் 


ஸ்ரீராமஜெயம் 


சடகோப திவ்ய சரித்திரம் 


பாயிரம் 


( 
க 
) 


க 


உலக மீரேழினுள்ளவும் பரூர்வன வேயாதி 
யலகிலா வுயிர்கட்கெல்லாமக மொடு புறமாய் நின்றங் 
கிலனுளனெனு முரைக்கு மிசைந்து சாத்திகர்கள் போற்றும் 
வலமுறு திரு வைகுந்த மாயவனு கந்து முன்னுள் . ( 
அரவர சழைத்து நீ யிவ்வவனி போயிரு நூறாண்டு 
பரமதக் களை கடிந்து பாடிய முரைத்து வாவென் 
றுரை செயப் பெரும்பூதூர் வந்துதித்து நூற்றிருபதேழிற் 
பரன் றணவாற்ற கில்லாப் பரமனோடெழுந்த வேலை , ( உ ) 
குரகதக் கயவாய் விண்ட கோவலனெதியை நோக்கித் 
திரை கடலுலகில் முன்போற் சென் ஜங்தரித்து நும்மை 
மருவிய நிலுவை நீக்கி வாருமென் றுரைப்ப நாமம் 
வர வர முனியென்றோத வைணவர் குலத்து மன்கே ( ங ) 
தாதுகு நறை வண்டுண்டு ததைமலர்ப் பழனஞ் சூழுங் 
கோதிலா பறையோர் வாழ் தென்குருகை வந்தவதரித்து 
மாதுலர் க்ரகம் போய் வாழ்ந்து மற்று மீண்டணுகிமாற 
னோது செந்தமிழ் வேதார்த்த முரைத்தரும் பொருட்டே 

னுண்ணும் . ( ச ) 
காலையோர் புனிதன் ஞாதிக் காரனாண்டிறந்த வாய்மை 
சீல மாதவனுக் கோதத் தீம் பயனுகருங் கன்றைக் 
கோல வானினத்தினின்று கூட்டறப் பிரித்ததே போற் 
சால நொந்திறந்தோர்க் காகுஞ் சடங்கினைக் கழித்த பின்னர் . ( ரு ) 
இல்லறத் தியலிலின்ன மியைந்திடிற் பரநாடேகத் 
தொல்லை மிக்குறு மென்றெண்ணித் துரியமா மனுநுலாதி 
வல்லமெய்ப் புனிதனாயெண் வாரணமெனவும் போதத் 
தெல்லையில் குணத்தின் மிக்க வெண்மரோடியையுங் காலை . 


உ 


( 
அ 
) 


சடகோப திவ்ய சரித்திரம் 
கனிந்துன முகட்ட சக்ராம், மூனி தான் சென்னி 
பனைந்து நாவி தன் மற்றும் தர்வைபவங்கள் கேட்க 
நினைத்தன முரைத்தி யென்ன நினல் உடயர் தங்கள் 
பனங்காரி துாங்கச் சொன்னான் மணிப் பிரவானந் தன்னில் . ( எ ) 
என்ன மாதவத்து வைகும் மணவான வெதியுமன்பா 
னன்னிலை யுண நமட்ட கசங்களுநனியுகப்பச் 
சொன்ன செஞ்சொறகாய குரு பரம்பரையைக் கேட்டங் 
கன்னக ருகத்தானந்த வார்கள் படித்தாரன்றே, 
கோதிலக்கற்கு காயம் இருபரம் பரையென் ரே 

றோதி 
மாதவ னுரை தத வடை மறை பொடு , தமிழுஞ் சேர்ந்த 
தாதல் ஓணரவல்ல வதிசாரிக்கின்ற மற்றோ 
ரோதவொண்ணாந் தாலு மாமற் திருத்தலாலும், 

( க ) 
உயக்கருத் துடையராய்வந் துளங்கனந் துணர்வோர்க் கெல்லா 
மயக்கநவ குளமாலை வரதனா வீறன் மற்றுக் 
துயக்கறு பதின் பர்தக் கபேகற் காதைமுற்று 
மியத்தமிழ் தன்ன பேர்த்தக் கன்புத வசைடபீரென்ன . (ஓ ) 
பத்து நூற் நெருதாத்பத் தசாண் டிடபம தாந் தீங்க 
ரூத்திரட்டாதி கன்னானர் ருறு தேவே : 
வந்தகன் சட்கோபன் திவ்விய சரித்திர மென்சோதி 
அத்தனக் கூரத்தாழ்வான் தளியங் கேற்றினானே . ( க ) 
மேதகு சடகோபன் திவ்விய சரித்திரத் தைக்கேட்போர் 
மாதகவுடை யோராக் மாநிலமிருக் திகத்தி 
லே தமில் குண ராய்க்க விருந்தியேற் றுமாற 
னாதிபதமிழ் வேதத்தரற் பரத்தின் லுங்குவாரே. ( உ ) 
கேட்டவ படித்தோர் முற்றும் களத்தினர் வரைந்தோ ருள்ளக் 
கோட்டமில் குணடாய்ச் செல்வங் கொடுத்திதைப் படிப்பித்தோரிவ் 
வேட்டினப் பரிபாலித் தோலு நான்முகன் போற்றெத்தை 
தாட்ணேபாவி 
பச் செய்யாடன்னொரு வாழ்வரன்றே, 

பாயிரம் முற்றுப்பெற்றது . 


( s ) 


38 


எ 


திராஜர் (உடைய வா ) 


சடகோப திவ்ய சரித்திரம் 


ஆசாரியாள் வணக்கம் 


வழிபடு தெய்வ வணக்கம் ( எதிராஜன் ) 
நீர்மைகொண் மெய்யடியர் சவடியுஞ் செய்ய 

நிறங்கொடு பொற்றிருவரையினிலவுந் தூசும் , 
மார்பிலகு மணிவட - முந் திகழ்மு நூலும் 

மரைமலர்ச் செங்கரத்தினிடை வளர்முக்கோலுஞ், 
சீர்கெழுபாடிய முரைத்த பவளவாயுஞ் 

சேதனர் பாலருளொழுகு திருக்கணோக்கும், 
ஏர்கொடிரு முகத்தொளியு மிலங்கநின்ற 

வெதிராசன் விரைமலர்த்தாரிறைஞ்சியுய்வாம் . ( க ) 


ஸ்ரீமந் நாராயணன் 
மதுரவின் சுதையின் மேலாய் மறைத்தமிழுரைத்தஞான , 
அதுலன்றன் சரிதை கூற அருந்துணையாகும் வாசப் , 
பதுமமேலயற்கு மேனாட் பாலனத்துருவமாகிச் , 
சதுமறை நவின்ற மாயோன் றாட்டுணைக் கமலப்போதே . 


( 
உ 
) 


ஸ்ரீதேவி ( பெரிய பிராட்டியார் ) 
மணிமகாணெடுந் திரையாழிப் புடவிமாது 

மதிமுகவொண்டிலத மெனவயங்குமாடத், 
தணிதிகழ் தென்குருகை யினாவீற மாற 

னருண்மாரிவைபவமெம்மறிவாற் சொல்லத் , 
துணிகுவமின்னமுதி லெழுதிருவே பிம்பத் 

து வரிதட்செந்தாமரைமேற்றுலங்குமானே . 
பணிமொழிமென்குமிழ் மறிந்து குழைபாய்வை வேற் 

படை மதர்க்கட்கடையருணீ பாலிப்பாயே , 


( Ⓡ .) 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( 
ச 
) 


சேனை முதலியார் 
தேனுகும் பொழிற் றென் குருகாபுரி , 
ஞான தேசிகனன் புகழோத மீ 
வான நாடுறை மாமகிழ் காற்றுணைச் 
சேனை நாதன் றிருவடி யுன்னுவாம் . 

( 
நம்மாழ்வார் 
அற்றவ . னுருவமாகி யனேக நூலுலகுக் கீந்து , 
மற்றடந் கிரடோள் வேந்தாய் வனம் புகுந்தரக்க ரீட்டஞ் 
செற்ற பினைவர் கட்டாயச் சிறிய தூ தெழுந்து பின்னர்ச் 
சிற்றிலைப் புளிக்குள் வந்த செல்வனை மனத்துட் கொள்வாம் . ( ரு ) 


சு 


பன்னிரண்டாழ்வார் 
சீராரும் பொய்கையர் பூதத்தார் பேயார் 

திருமழிசைப்பரன் வகுளச் செல்வன் கோளூர் 
ஏராரும் மதுரகவி முனிவன் சேரர்க் 

கிறைவனருட் பாகவத ரிருதாட்டூளி, 
பாராரும் வழு தியர் முன் கிழியறுத்த 

பட்டர் பிரான் காதை யருட் பாணன் கையிற் , 
கூராரும் வேற் கலியனின்னோர் செய்ய 

குரைகழலெம் முடிக் கணியாய்க் கூட்டுவாமால் . 
மதுரகவி , நாதமுனி , 

நாதமுனி , உய்யக்கொண்டார் 
மண்க்கால் நம்பி ஆளவந்தார் 
கண்ணினுண் சிறுத்தாம்போதிக் காரிசேயருள் பெற்றுய்ந்த 
அண்ணன் மெய்ப் போத நாதமுனி திருவடியுஞ்ஞானம் , 
நண்ணிய வுய்யக்கொண்டார் நலந்திகழ் மணக்கால் நம்பி , 
தண்ணிய வாள வந்தார் தாளிணை மலருங் கொள்வாம் . ( எ ) 

எம்பெருமானார் 
நறைத்துள வலங்கன் மார்பன் நாண்மல ரடியினான்கு 
மறைத்தமி ழுதவுஞான வகுள டணனை வாழ்த்தக் 
கறைத்தலைப் பணிமன்னேயிக் காசினியதனின் முக்கோல் 
இறைத்தவ னாகவந்த வெதிபதி கழலுட் கொள்வாம் . 

( அ ) 


ஆசாரியாள் வணக்கம் 


( ரு ) 


2 


( கூ ) 


கூரத்தாழ்வான் 
எண்டிசையோரும் புகழப்பணிமன்னே பிங் 

கெதிபதியாய்ப் பாசமயத் திருளை வென்று 
புண்டரத்தை நிலைநிறுத்தக் கிரிமிகண்ட 

பூபதியும் சிவமலதோர் பொருளிலென்று 
மண்டலத்துள் ளோர்களிடத் தொப்பம் வாங்கி 

மாமுனிவன் பாலனுப்ப மகிழ்ந்து நோக்கிக் 
கொண்டல் வண்ணனே பரமாய்க் குறித்தனுப்புங் 
கூரத்தாழ் வானடியே கூடுவாமே . 

பிள்ளை லோகாசாரியன் 
வாரிதிகலையிற் சூழிம்மானில மாந்தருள்ளக் 
காரிருட் பிழம்புதுஞ் சக்கதிர் பதினெட்டு நேரச் 
சீர்கொளட் டாதசத்துள் சிறப்புறு ரகசிய மோதெம் 
மாரியன் பிள்ளைலோகா சாரிய னருட்பெற் றுய்வாம் . 

ே த 

சிகர் 
வண்டின முரன்றிந்தள விசைலயிலு 

மருமலர்த்துளவினான் மதக்கூழ்த் 
தெண்டிரை கொழிக்குங் கருங்கடற் புவியாஞ் 

செறுவிடைப் பரமதக் களையைக் 
கண்டறக்களைந்தின்னருட்புனல் விடுத்துக் 

கணந்தளர்வடைவுறாவளர்ப்பான் , 
தண்டலையுடுக்குந் தூப்பில் வந்துதிவே 

தாந்த தேசிகனம் காழ்வாம் . 


( 
ய 
) 


(யக ) 


மணவாளமாமுனி 
தேனினமுரன் றுபாடும் மகிழ்மலர்த்தெரியல் வேய்ந்த , 
ஞானதேசிகனுரைத்த நான்மறைத் தமிழ்ச்சுடர்க்கு , 
மேனியைத்தகழியாக்கி மெய்யறிவிடுநெய்யாக்கி , 
மானிலம் விளங்கச்செய்த வரவரமுனிதாட்கொள்வாம் 

ஆசார்யர்கள் துதி முற்றும் . 


( 
N2- 
) 


சடகோப திவ்ய சரித்திரம் 


அவையடக்கம் 


நந்தணிமகரயாழ்க்கை நங்கையார் குழவிசீர்த்தி , 
செந்தமிழதனினாயேன் செட் புவானெடுத்துக் கொண்ட 
தந்தகன் ககனமீனை யய்யமற்றெணுவேனென்ன, 
வந்தவா றமையுமுன்னீர் வையக மதினின்மாதோ. 


( n .) 


நூற்றிதழ்க் கமலத்தோனு நுவலுதற் கரியதான , 
மாற்றருந் தகை கொண்டோங்கு மாறன்றன் சரிதை தன்னைத் 
தேற்றமின் மனத்து நாயேன் செப்புவான் றொடங்கலீங்கோர் 
ஆற்றினுண் மணலையோர் சேயளப்பதற்க் கெழுதலேய்க்கும். ( ச ) 
விண்ணவர்க் கரிய மாறன் மேம்படு புகழைப் பாரில் , 
நுண்ணியல் புடைய நாயேனு வலுவானெடுத்துக் கொண்ட 
தெண்ணியார் கலி நீர் முற்று மேந் திளங் குழவி யொன்று 
அண்ணி நுண் மூழை தனைனா லாப்பதை நிகர்க்கு மாதோ. ( யரு ) 


கரும்பினுரு வங்கோணி லதினுள் ளாருங் 

கனிந்த சுவையினை யறிந்தோர் களைவார் கொல்லோ , 
விரும்பிய கண்டுருக் கரடு முரடதென்று , 

விலக்குவரோ வறிவுடையோ ரவைகள் போல , 
விரும்புவி யிற்றமியே னாலுரைக்கும் பாக்க 

ளிழிவெனினு மகிலுறைந்த வேதிலாவண் , 
பெரும் புகழ் கஞ் சடகோபன் காதை கண்டு 

பேணுவரே புலமை கொணற் பெருமையோரே . ( பசு ) 


அவையடக்கம் முற்றும் . 


பாண்டி நாட்டு திருப்பதிப் படலம் 


நூல் 


( 
உ 
) 


( 
ங 
) 


சீர்வளரெதிராசன் பொற்றிருவடிக்கமலம் போற்றிக் 
கார்வளர்மேனியெம்மான் கண்ணையுற்றுயிர்களுய்ய 
ஏர்வளர்மாறனாகவெழுந்தவதாரஞ் செய்யும் 
பார்வளரிசைகொள் செல்வப்பாண்டி நாட்டணி விரிப்பாம். ) 
உலகெலாந் தனிபுரக்குமுயர் மழைமுகிற் குழாங்கள் 
அலைவிலா தரியதீம் பயோததியெனவானார்ந்து 
பலவளம் பெருகு தெண்ணீர்ப்பரவை நீர்பருகிச் சூலாய் 
நிலவியதாளமீனுநீனிறக் கடல்போன் மீண்ட . 
திருமகிழலங்கன்மார்பன் றிருவடித்துணைக் காட்செய்வான் 
கருமிடற்றானார் வாழ்வெண்கையிலையென் கிரியெழுந்து 
வருவபோன்முகிற் குழாங்கள் வானில் படர்ந்து வாரிப் 
பொருதிரையருந்தி நீலப்பொருப் பொன் மீண்டவம்மா. 
அலம்புவண்டிருந்ததார் நம்மரிந்தமனலரேயங்கைத் 
தலமமர் திகிரிமானத் தடித்தியங் கவன்றனாம் 
வலம்புரித்தொனியே யென்னவாணிடை யதிர்த்திளங்காற் 
சிலம்பிடை யவன்றன் சாபமுமிழ் கணைத்திரள்பேர்ற்பெய்த , ( ச ) 
மந்தர கிரியை வென்று மல்லீடர்த் துயர்ந்து நீண்ட , 
சுந்தரத் திருத்தோளண்ணல் சுடுசரந் துரந்து மேனாட் , 
கந்தர வடிவரக்கர் களைகளைக் களையக் கண்டே , 
யந்தரத் திமையோர் தூற்று மலர் மழை யெனவான் பெய்த. ( ரு ) 
விரிதரு முகட்டின் மீது விடாதுறப் பொழியுந் தாரை 
அரிய விண்ணுலகத்தான வமரரிவ் விளங் கானச்சி 
யுரிய தன்னகர்க்குச் சேர வுயரு மிம் மலையைக் கொள்வான் 
சொரிதரு வடங்கள் போலத் துலங்கினதுதைந்து மாதோ . சு 


( 
சு 
) 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( 
எ 
) 


துவளிலாடக முகட்டிற் றோன்று பல்லருவி யீட்டங் 
கவளமும் மதப்புழைக்கைக் கரிகட மருப்பு குக்குந் 
தவள வொண்டரள மீர்த்துச் சங்கையி றருக்கள் சாடிக் 
குவலயத் திளஞரோகை கொள்ள வந்திழிந்த வம்மா .. 
மண்ணிடை யிழிந்த தோயம் வாரணத்தினமு மானு 
மெண்ணிடற் கரியதாய விடபத்தின் குழுவு மீர்த்துப் 
புண்ணியம் புரிவார் நெஞ்சம் போலெங்கு நிரவி வந்து 
தண்ணிய திரைகண் மோதுந் தாம்பர வன்னி சேர்ந்த , 


( 
அ 
) 


தடந்திரைக் கரத்தின் வாரித் தரளமா மணிகள் வீசி 
படர்ந்த வன்னீத்தத் தூடே யமிழ்ந் தெழு மரத்தின் றோற் நம் 
மிடைந்த வைம் படைகளேந்தும் விமலன் பாற் கடலை வேண்டிக் 
கடைந்திடுங் காலத்துற்ற கற்பகத் தருவைப் போன்ற . ( க ) 


வேறு 


கோடி னோடந் திகிரியுங் கொண்டுமால் 
ஈடி றாமரைக் கண்ணிடை யிற்பசு 
மாடு மேவி மறிகட்டற் சேர்தலால் 
ஒடுமப் புனல் நாரண னொக்கு மால் . 


( 
ய 
) 


மலை களைந்திடை மாதரைச் சேர்ந்தும் 
துலைகுருந்த மொசித்து மருதிற் போய் 
விலையுயர்ந்திடு மான்பின மேவலால் 
அல் கொளப்புனல் கண்ணனையன்னதே. 


( யக ) 


ஆன வெள்ள மரி புலி வேங்கை மான் 
றானவாரணஞ் சம்பு எண் கேனமே 
ஏனல் சந்தகி லின்வகுளஞ் செருக் 
கூனமில் பல வோங்கும் வளை புனை . 


( w உ ) 


குங்குமம் சண்பகம் பனை கோங்கில 
வங்க மேலம் வசம் பொடு சாதி மா 
பங்கம மற்றிடு பற்பல பாதவ 
முங்கணிப்பில் விலங்குகளுங் கொடு . 


பாண்டிய நாட்டுத் திருப்பதிப்படலம் 


க 


ஏக்க மொடு மெயின ரெயிற்றியர் 
தாக்கருந் துயர் தன்னிலழுங்கிட 
வாக்கு செந்தினை யா ரிடி தன்னொடுந் 
தேக்கிலைக் குடில் சேரவரன்றியே . 


( ச ) 


செறிந்து பற்பல நல்வளஞ் சேர் தரும் 
குறிஞ்சி விட்டுக் கொடுங்க ணரவமும் 
நெறித்திரிந்திட நின்றெரி வீசியுள் 
வறண்ட பாலையில் வந்து கலந்ததே 


W ரு ) 


அன்னிலத்தைக் குறிஞ்சிய தாக்கியே 
மன்னு மாங்குள யாவும் வரன்றியே 
துன்னு முல்லை நிலத்திடைச் சூழ்ந்த்தாற் 
தன்னிகர்த்திடுந் தாம்பிர வன்னியே 


( சு ) 


அண்டர்வெள்ள மலமர வன்னவர் 
மண்டுபாடிவயின்புகுந் தாங்குள 
தண்டுளித்தயிர்த்தாழியளை நெய்பால் 
கொண்டு வெண்ணதிக்கோலந்திகழ்ந்ததே ( எ ) 
மல்லலான் விடை மற்றிளங்கன்றுடன் 
முல்லையங்குழலாயர் முகிழ் முலை 
வல்லிமார்கள் வனையும் பணிதுகில் 
மெல்லமெல்ல வுண்மேவி வரன்றியே , 

( அ ) 
மற்றுமுள்ள வளங்களை வாரியே 
கொற்றவெண்குடைக் கோமகன் காரிதன் 
நற்றவத்து தி நந்தன் புகழென . 
வெற்றுநீர் மருதத்திடை யேய்ந்ததே . 

( யகூ ) 
( வேறு ) 
மருப்பொடிக் கமழுஞ்சோலை வான்றருக் குலங்கள் சாடிச் 
சுருப்பொடு மயில்களாங்குச் சூழ்தரும் பறவை பாட 
விருப்பொடு காக்கு மள்ளர் வெள்ளங்கள் வெருக்கொண் டோடக் 
கருப்பொடித் தயல்சூழ்வாளை கப்புள ரங் களீர்த்து . 

2 


M 


சடகோப திவ்ய சரித்திரம் 


மள்ளர் தம் சேரி யன்னோர் வளர்த்திடு மெகினங் கோழி 
புள்ளின மிடப் மேடம் பூங்கிடிக் குருளையோடு 

ளு முக்கனிகளீர்ந்து வேரி முண்டகக் காரீடுற் 
றுள்ளிதழ்த் தேனினோடு மொன்றிச் செந்நிறத்ததாகி ( உக ) 
கொங்க விழி ரதத்தேனைக் கொள்ளை கொண்டளிகள் பாடும் 
பங்கய வாவி தோறும் பரந்து நித்திலங்க ளீனுஞ் 
சங்குலாம் பணை கடோறுந் தடையறப் படிந்து நீலத் 
துங்க வெண்டிரைகண் மோதுந் தூ யநீர்க் கடலுட் சேர்ந்த . ( உ ) 
தேர்ந் துணர்ந்தோர்த நொர்சிற் றெளிவுறந் நீத்த நீடு 
வார்ந்தலையாடு கீண்டு வகிர்கர வொதுக்கல் , வெட்போர் 
ஆர்ந்த கோள வுணன்றன்னை யரியுருவாகி யெம்மான் 
ஈர்ந்தணி பூண்ட மாலை யெழிலினைப் பொருவு மாதோ. ( உங ) 
நாடுகடோறும் பாய்ந்த நறும்புன றடையாயுள்ள 
கோடுக ளனைத்துஞ் சாடிக் குமுறிடு மொலியுஞ் செந்தேன் 
ஓடு தண்டலைகள் யாவு மொண்சிறை யறுகாற்றும்பி 
பாடு மத்தொனி.யு மாங்.குப் பரந்தன வெங்கு மாதோ . ( உச ) 
கட்கடை குழையைத் தாவுங் கடைசியர் குழுவினோடும் 
உட்களி தூங்க மள்ள நல்லுதற் கமைத்த ஆனை 
மட்கலத் தெடுத்து மீது வைத்தல ரணையின் மேய 
புட்குல மிரிய வந்து புகுந்தன ரனந்தர் மாதோ . 

( உரு ) 
வெட்டுவர் சுமப்பர் வாரி வீசுவர் வரம்பை நேராய்க் 
கட்டுவர் மிதிப்பர் கோட்டுக் கருநிறப் பகட்டினத்தை 
மட்டறப் பூட்டிச் சாறு வார்கரும பொடித் தனேகர் 
எட்டு மாதிரமுமஞ்ச வேரடித் துழுவர் மாதோ . 

( உசு ) 
முருகவழ் கமலப்பேதின் முத்தினம் வளைகளீனக் 
குருகுதன் கருவாமென்றே குறித்து வெண் சிறகான் மூடி 
அருகருந் தடை கடக்கு மகன் பணைத் தலத்து வானெற் 
பெருகவென் றகத்தனுள்ளிப் பெய்குவ ரெங்கும் வித்தே. (உஎ ) 
பருமருங் குடை நற் பாகற் பழங் கனிந்திழிந்த தேனும் 
மரு மலர் விரியுஞ் சூத வார்கனித் தேனு மீத 

மரமண்யின் பாலங்கள் வீழ்ந்திழி தேனும் பாயத் 
திரு மகிமூலங்கள் பர்பன் சீர்த்தபோல் வளருஞ்செந்நெல் . ( உச ) 


பாண்டிய நாட்டுத் திருப்பதிப்படலம் 


கை 


தவி 


இற்றொடி நுழை நுசுப்பு மிரணியத்துகளை நேர்தே 
மற்றொடு தனப் பொருட்பம் வாள் பொரு விழியும் பெற்ற 
பொற்றொடிக் கடை.சிமார்கள் பூந்துகிற் கொடிமென் வி 
வற்றொடு களைகள் யாவும் வரைந்து பின் குரவை 

செய்வார் . ( உச ) 
வரி வளை யலறி யீன்ற மணிதிகழ் கழனி தோறும் 
விரிகளை கடியு மாதர் விளங்கு நன் முகத்தை நோக்கி 
உரியமா மதியமென்ன வுண்ணெகிழ்ந்தலரு மாம்ப 
றரியல னெழுந்தானென்னத் தாமரை மலர் வாய் மூடும் . ( ங.ய ) 
அந்தரத் தடர்ந்த வாச வைந்தரு நீழல் வைகுஞ் 
சந்த வானினங் கறிக்கச் சலிப்பும் தோங்கித் திண்டோள் 
மைந்தரைக் கண்டகற்பு மகளிர் தங் குழுக்கணாணிக் 
கந்தரஞ் சாய்ப்பதே போற் கவிழ்ந்தன சாலியெங்கும் 

கட்டிரசித மீன்றாவ வரிந் தரி யனைத்தும் வாரிச் 
சகட்டினு மெருத்தின்மீதுந் தலையினுங் கொடுபோ யண்ட 
முகட்டினிற் டியப் பல்போர் மூட்டியே பிணையனீலப் 
பகட்டின மனந்தம் ஆட்டிப் பற்பலர் தெழிப்பர் மாதோ ( கூட) 
உளங்களி தூங்கவாரு மொண்டொடிக் திரளினோடுந் 
தளந்தளமாக வெங்குஞ் சார்ந்தநெற்பொலியை வாரிக் 
களங்களைப் புதுக்கித் தூய காற்றினிற் றாற்றிப் பின்ன 
ரளந்தளந் தவர்கடங்க ளகத்தினிற் கொணர்வர் தாமே . ( கூ ...) 
காவியும் கிடையு நேமிக் ககமுபென் கமல போதும் 
தாவிடுஞ் சினை வராலுஞ்சைவலத் துணருஞண்டுந் 
தூவியவனமு மீனுந் தூய தெண் டிரையுங் காட்டி 
வாவிக ளனைத்து மாதர் வடிவெனப் பொலியு.மாதோ . ( 
தா தினி னிறையு மப் பொற் றடத்தினிற் றிகழ்வெண்கஞ்சப் 
போதினி லினிதமர்ந்து பொலிவுறு மனத்தின் றோற்ற 
நீதிநின் றுயர்ந்தமாற னிகழ்த்துமத் தமிழை யோர்வான் 
மேதினிதன்னில்வாணி பொய்த்தவம் புரிதலொக்கும் . 
வெடித்திடுஞ் சினை வரால் போய் வெண்மதிச் சசத்தைக் கீறி 
வடித்திடு மமுதத்தோடும் வாரணிந் தடர்ந்த கொங்கைத் 
தொடிக்கைய ரிருண் ... கூந்தற் சொரிந்திடு நறவுமொன்றி 
மடித்தலை யெறிந்தனேக பாதிக்கிணைய ! யோடும் . ( கூசு ) 


( 
ஙச 
) 


பச 


W2 . 


சடகோப திவ்ய சரித்திரம் 


கயமெலாம் பறவை கூடுங் காவெலா மயில்களாடும் 
வயலெலாங் கரும்பு நீடும் வரம்பெலாந் தேன்களோடும் 
வியன் றருக் குலங்களெல்லாம் விளரி வண்டினங்கள் பாடும் 
அயலறப்பெருகி நாடு மரும்புனல் குவடுசாடும் . 

( ஙஎ ) 


கணையினுங் கொடிய காகுங் காவியங் கருங்கட் செவ்வாய்த் 
துணையின் முலைக்கஈப்பொற் றொடி யுழத் தியரின் வெள்ளம் 
பணையிடத் தடர்ந்துசெய்யும் பணையிகழ் குரவையோடு 
கினை கட் வொலிகளெங்கும் கெழுமியார் கலிபோ லார்க்கும். ( ந.அ ) 


வாளை விண் முகடு தாவு மாமரங்கனிக வேம் 
வேளை மாங்கயில்கள் கூவும் வெள்ளனம் வயல்கடாவு 
நீளரிமலர்த் தேனுண்ணு நீர்முகில் பொழின் மேனண்ணும் 
பாளைகள் மிகவுமொன்று - பனிவளர் கமுகின் கண்ணும். 

எணும் , ( ஙசு ) 


தாமரைத் தடங்கடோறுந் தடமுலை மடவாரீட்டம் 
பூமலர்க் கழனிதோறும் பூங்கரு வண்டுப் பாட்டம் 
தேமருபொழில்கடோறுந் செழிப்புறு மயில்களாட்டம் 
தோமறநோக்கும் பக்கந் தோறும்பன் மலர்சேர் தோட்டம் . ( ச . ) 


வேறு 


குடங்கையின கன்று கொலைத் தொழில் புரியுங் 

கூற்றினைப் பழித்த வெவ்விழிகொண் 
மடந்தையரிருண்ட குழற்றிரட் கருத்து 

மணந்திகழகிற்புகை ககனத் 
தடர்ந்தன விடையா தவர்கள் கண் ணெச்சின்னாட்டணி 

யழித்திடா நீலப் 
படந்தனை விரித்து மறைத்தன கடுப்பப் 

படர்ந்தன விண்ணிடமெல்லாம் , 


( சக ) 


வண்டலம்பிடு பூந்தண்டலை யுகுதேன் 

வழிந்து பாய்வுற வளர்கன்னல் 
அண்டர் தம்பதியிலடைய வாங்குலவு 

மானினங் கறித்திடச் சிதறி 


பாண்டிய நாட்டுத் திருப்பதிப்படலம் 


யங 


( சஉ ) 


( சங ) 


எண்டிசை யிடங்கண் முழுவது மறைய 

வெழின்மணி யினங்கள் வீழ் தோற்றம் 
விண்டலத் திரவி தனக்கடைந் துடுக்கள் 

வெடித்துவீழ்ந் திடுதலைப் பொருவும் . 
போதலர்ந்திரத நறவிழிந்தொழுகு 

புனிதமா முல்லைய நிலத்தில் 
யாதவரியற்றுங் குழலிசை யினைக்கேட் 

டைம் பொறி வழியுளஞ் செலுத்தா 
மேதகு தவரு மெய்யறிவிழந்து 

மேலைநாளி ருந்தமை கருதி 
மாதவ னெழுந்தா னெனவவன் றனையே 

மருவியின் புறுவமென் றெழுவார் . 
எழலிகண்படுக்குந் தண்டலை யரங்கி 

லிவர் முருக் கலரொளி விளக்க 
வுழிவிளங் கிடவொண் சிறையறு பதங்க 

ளுறுமளிக் குலங்கள் பண் ணியற்ற 
பழியிலன் புறமேன்மையரென விருந்தொண் 

பறவைகண் மகிழ்வுற விடையா 
விழிகொளுஞ்சிகிகள் பயிலின மடவார் 

விழைவொடு நடிப்பன நடிக்கும். 
அஞ்சனமணிந்து விடத்தினிற் கருத்தை 

யரிபரந் தகன்றகண் படவார் 
மஞ்சனம் புரிநீ ரருவிபாய்ந் திடநெல் 

வளர்வன வகன்பண முழுதும் 
பைஞ்சிறைக் கிளியும் பூவையுமிருந்து 

பாடுவ சோலைக டோறும் 
கஞ்சநன் மலருங் காவியுந் திகழ்வ 
சயந்தொறும் வழுதிநாட் டக 

டகத்தே . 
காவினிற் றிகழும் பலவினற் கனியைக் 

கறித்தொரு பாகமாய்க் குரங்கொன் 
நாவலிற் புசித்து விட்டிட வதளை 


[ சச ) 


( சரி) 


மச . 


சடகோப திவ்ய சரித்திரம் 


வாவிமுன்கறித்த விடத்தினைப் பிடித்து 

வாயை வைத் தருந்து தல் கதிர்கா 
றேவிருட் பகையைக் கரும்பை யிராகு 

சினங்கொடு தீண்டுதல் கடுக்கும் . 


( சசு ) 


( சஎ ) 


அற்பு தமிகுந்த விருந்தி யுறலா 

லம்புயத் திருமகிழ் வறலால் 
பற்பல வண்ட ருகப்புடன் மிடைந்து 

* பரிந்துரை பான்மையான் மின்னார் 
கற்பகமருவுந் தன்மையா லெ வருங் 

கணிப்பரு முயர்ச்சியினாலும் 
பொற்பினின் மிகுந்த பொன்னகர்க் கிணையாய்ப் 

பொலி தரும் பாண்டிநன்னாடு , 
உந்திமே லொருநான் முகனை முன் படைத்தன் 

னோன்றனைக்கொண்டுவெண்ணீற்றா 
னிந்திரன் முதலாந் தேவரை யுலகத் 

தெண்ணருஞ் சராசரத் தொகையைத் 
தந்திடப் புரிந்தங்கவைதொறு நிறைந்து 

சாக்ஷியாயிருந்தருள் பெருமான் 
வந்து தித்தருளும் பாண்டி நாட தனுள் 

வளத்தினை யுரைத்திடற் பாற்றோ. 


( சஅ ) 


கூ - வது பாண்டியநாட்டுத் திருப்பதிப் படல முற்றும் 


*வா 


திருக்குருகாபுரிக்ஷேத்திரமென்றஆழ்வார்திருநகரி,ஸ்வாமிஆதிநாதராழ்வார்சந்நிதிவீதி.. 


திருக்கருகாடரிபேத்திரமென்றஆழ்வார்திருநகரிஸ்வாமிஆதிகர்நான் 


திருநகரப் படலம் 


( 
க 
) 


[ 2 ] 


வழிபடு தெய்வ வணக்கம் 
தண்டலை சூழ்ந்தில் குறுசாளக்கிராமஞ் 

சார்ந்துழியோர் பதினூறு சயினர் வந்தாங் 
கண்டியெம்மோ டடல்வாதம் புரிவீ ரென்ன 

வன்னவர்க்கா யிரம்பணங்கொ ளரவாய்நின்று 
புண்டரிகத்தாள வனைப் பரமதாக்கி 

போதவலர் தன்னடிக்கட் பொருத்து ஞானத் 
திண்டிறல் கொளெதிராஜன் கழலைவாழ்த்தித் 

திருநகரப்படல மதைத் தெரிவிப்பாமால் . 
சங்கமீனுந் தரள நிலவுல 
கெங்கு மாரகழின்புடை யேய்பொலன் 
றுங்க நீளெயில்சூழ் குருகாபுரி 
பொங்கு வாசவன் பொன்னக ரொக்குமால். 
வச்சிரத்தி னிடைக்கிடை மாடுபெய் 
டமச்சிவர்ந்தொழிர் மாளிகையும் பளிக் 
குச்சிமேயவுயர் மணிமேடையும் 
பச்சையாமறையும் மடைப்பள் சரியும் 
பம்பரத்தை நிகர்த்த பயோதரக் 
கொம்பனார்கந்து கம்பயில் கூடமும் 
வம்புலாந்துணர் மஞ்சமு மாமணித் 
தம்பநாட்டுஞ் சயனத் தலங்களும் 
பீதகத்திற் சடைத்தொளிர் பித்தியுங் 
கோதறும் வயிடூரீய கும்பமுற் 
மாதவன் றொட்டவிர்ந்த சிகரியும் 
மேதகத்தின் விமானமுங் கோயிலும் . 
கள்ளலம்பு கருங்குழல் வாணு தல் 
அள்ள யிற்க ணடர்ந்தெழு மாமுலை 
கிள்ளையின் சொற்கிளவி நன்மாதர்க 
டுள்ளியாடிடு தோரண வாயிலும் . 


( 
ங 
) 


( ச ) 


( 
சு 
) 


யசு 


( 
எ 
) 


[ அ ] 


( 
க 
) 


* 


சடகோப திவ்ய சரித்திரம் 
வானிறாவு கயற்கொடி வைகிய 
பானிலாமணி மேடையின் பந்தியுந் 
தூனிறத்தண்மதி முகத்தோகைமார் 
கானிசைக்குங் கருமணிச் சாலையும் , 
பன்னிறக் கதிர்வீசும் பரப்பினாற் 
றுன்னிராவும் பகலும் துலங்கிடா 
நன்னகர்த் தெருவீதி நலத்தையா 
மின்னதென்றிங் கெடுத்துரைப்பாமரோ. 
விந்தையிற் சிறுவோர் விளையாடிடத் 
தந்தவாழி சமைத்துறு தேரினிற் 
பந்தனஞ்செய் பரியின் விலாழிநீர் 
சிந்தவீதியிற் சேறுறு மாதரோ. 
தவாரத் திமிர்ந்த சிமிழ்முலை 
மாதர்வீணை மலர்க் கைபிடித்து நற் 
கீதமோ தொலியுங் கிளர் மாதவர் 
வேதகோடமு மேயதவ் வீதியே , 
நூலையுற்று நுடங்கிடை மாதரை 
வேலையுற்று மிளிர்ந்தகை வீரர்கண் 
மாலையிட்டு மணம்புரி பல்லிய 
மோலையற்ற கடலொலி யொக்குமே . 
கெண்டையொண் கட்கிளி மொழிமாதரின் 
கொண்டை கொண்டவர் கோதை நறவுக 
வண்டலிட்டு மறுகு வழுக்கமே 
வொண்டொடித் திரள் யாஞ் சொலவொண்ணுமோ. 
நீனிறக்கற் சிகர நிறைத்தெழு 
மேனிலைக்கண் மிளிர்கயற்கேதனக் 
தேனினின் சொற்றெரிவையர் கட்கிணை 
தானிருக்கத் தவஞ்செயன் மானுமே . 
ஒள்ளிருஞ்சுதை மாடத்தினுற்றவிழ் 
கள்ளிருட் குழனங்கை முகத்தொளி 
வெள்ளி வெற்புயர் வெண்மதி மாமுகிற் 
குள்ளிருந்து வெளிப்பட லொக்குமோ 


( 0 ) 


( க ] 


( Ms ) 


( யங ] 


( ச ) 


திருநகரப் படலம் 


மஎ 


( யரு ) 


( சு ) 


( ய) 


( அ ) 


வேணத்தரளத்திற் பொலிந்தடர் 
காவணத்தின் கவின்றிகழ் பற்பல 
வாவணத்துளமைந்த சிறப்பையிப் 
பாவணத்திற் பகர்ந்திடற் பாலதோ . 
ஆரநானமலர்ந்த நறைகொள் கர்ப் 
பூரநீள் விலைப் பொற்றுகி றாவுழைக் 
கோரமா னிடபங் கலை கோரதம் 
வாரணங்கண் மலிந்தது கூலமே . 
சிந்தியாது பொய் செப்புதலில்லரிச் 
சந்திரன் றனிற்றாழ் குனரின் மதி 
மந்தராய்த் திரிவாரிற்சுரகுரு 
வந்தணன் றனிற்றாழ் குனரற்றதே . 
இன்னலுற் றிரப் போர்க்கிறை யீவிலாப் 
பொன்னைவைத்துப் புகல் சொல்லும் புல்லரி 
வன்ன முற்றுறங்கும் பணையங்கர் கோன் 
கன்னனுக்குக் கடையின ரில்லையால் 
விட்பாந்த புகழ்ப்பெரு மேன்மையர் 
திட்டயச் சிறுவோர் சிலர் சேவறாள் 
முட்பொரும் படைகட்டி முயலொலி 
மட்கலைக் கெதிர் மாறுகொ ளோலமே 
மின்னி னுண்ணிடை மெல்லியலார்கடம் 
மன்னனோடு மகிழ்ந்து புணர்ந்திட 
வன்னை யில்விட் டவரவ ரிற் புகல் 
பொன்னினாள் வந்து புக்கது போன்றதே . 
காதலன் பொற்கலையை நெகிழ்த்தமெல் 
லோதிநாணி விளக்கை யொளிக்கவம் 
மாது பூணு மணியொளி வீசிடப் 
போதவெட்கிக் கரங்கண் புதைக்குமால் , 
மானறுக்குழல் மங்கைய ரன்பரோ 
டானவின்ப மனைத்து மிகுளையர் 
பானவில் கப்பசியுறு மிற்புலி 
மோன மோடுண் முழுடையும் நோக்குமே . 


[ w சு ) 


[ உய ) 


( உக) 


( 22) 


அ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( உ ) 


உச 
) 


காவி தோக்கியர் க தல ரூடலின் 
மேவமாமணி மேடை பொளித்திட 
வாவலேர்டெழுந்தாட வரன்னரென் 
றோவ்யந்தொழ வுன்ன தகைப்பரால் 
வற்றனத்து மடந்தையர் மாடமு 
இற்றுகளு முடுபதி தான்செலப் 
பெற்றதாலவட் பெய்விளக் காவியாற் 
கற்று மெய்பைக் களங்க மென்பார்களே 
கோலமாடக் குழுக்குண் மடந்தையர் 
சாலவாயற் திறந்து தனித்தனி 
வேலனே ; விழிநோக்கொளி வீதிவாய் 
நீலமாமலர்த் தோரண நேர்ந்தவால் . 
அஞ்சினாறம் புனுகு மணிந்துவா 
சஞ்சிறந்த குழலியர்தத்தை பாற் 
செஞ்சொனாமம் பயிற்றச் செலற்கது 
பஞ்சரத்துட் பதுங்கு மணத்தினால் . 
தென்றமிழ் வட நூறெரி வோர்கடம் 
முன்றிறன்னிற் புராண முதுப்பொருள் 
பொன்றிலாது புகன்றிட மாந்தர்கள் 
சென்று கேட்டுத் தீனமு மகிழ்வரால் . 
மானநீர்ப் பொருனாந்தியின் வடக் 
கானினே றரன் கோயிலமைத்ததான் 
மேனிலைத் தென் விரசைக் கவாசியா 
ஞான நாடெனலா மித்தகரையே . 


[உரு) 


( உ.எ ) 


[ உஅ ) 


வேறு 


ஏறுமிவ் வளங்கொள் குரு காபுரியி னூடே 
யீறிலொளிவீசு பொனியற்றெழு நிரைத்த 
வீ றணியு மண்டபமுண் மேவியருள்காரி 
மாறனர் , யாதன மகிழ்ந்தினி திருந்தான் . 
வாமரைநிகர்த்தவழி மங்கைய ரனேகர் 
சாமரையிரட்ட வெகுதாதியர்கணின்று 
தாமரையலர்க்கு நிகர் தாளிணை பெயர்ப்பத் 
தாமறைதல் வேசியர்க டோகரே மியம் 


[ உக] 


[ RN ] 


திருநகரப் படலம் 

யகூ 
வைரமுடி சூடுதணி மன்னவர் கடங்கள் 
செயிரினை யெடுத்தினிது செப்பி.- மருங்கே 
யுயிரனைய மந்திரிக ளுற்றவை யுரைப்ப 
மயினிகர் கருங்குழல்கொண் மங்கையர்கள் பாட ( ஙக ) 
வலங்கொள் தட மார்பினிடை வண்டிமிரு நிம்ப 
வலங்கலொடு வெண்டாள வாரமு மிலங்க 
விலங்கரிக ளொண்புய மிடைந்த வலயங்கள் 
இலங்குறவெண் மண்ணுத லிருந்தொளி தயங்க : ( ந.உ ) 
அளக்கரு மளக்கரி னதிர்முரசொலிப்ப 
விளக்கொளி யயிற்படை விரற்பதுமமின்ன 
தளத்துள வலங்கலணிதாயமுகிலே வந் 
துளத்தினிதுறக் குழைகளொண் சுடரெறிப்ப . [ ங ) 
கொந்தலரு மோதியர்கள் கும்பமொடு தீபம் 
வந்தினிதெடுப்ப மதிவாணில வெறிக்கும் 
சுந்தரமணிக்கவிகை சூழவதனீழல் 
இந்திரனெனப் பெரிதிருந்தனன் மகிழ்ந்தே ; ( ஙச ) 
வாசமலர் கொண்ட்டரு மங்குலினிருண்ட 
கேசமடமங்கையர் கிளர்ந்தொளிருமம்பொற் 
ராசுடனெய் வாசமணி சுண்ணமு மெடுத்தே . 
வீசவடன் மைந்தர்பலர் மெல்லடியில் வீழ . [ நடு ] 
பட்டமறு வற்றருள் பரந்தெழு நிலாவின் 
வட்டம் 

டமதி யொத்தொளிசெய் வத்திர மிலங்க 
மட்டுறுமலர்க்கமல மானவிரு கண்ணின் 
றெட்டிசை தழைத்திட் வரு 

வருட்டிரை யெறிப்ப . 
இவ்வண மகிழ்ந்தினி திருந்தருள் சுரந்து 
நவ்விநயாத்துடைய தங்கையொடு நீலப் 
பவ்வவலை சூழ்புவி பரித்து முறை செங்கோற் 
செவ்விதினியற்றுபொழு துற்றதுரை செய்வாம் . ( ங.எ ) 


ச - வது திருநகரப்படல முற்றும் . 


திருக்குறுங்குடிப் படலம் 


வழிபடு தெய்வ வணக்கம் 


( 4 ) 


வெண்டிரை கறங்குங் கடனிலவரைப்பின் 

மிடைந் துயிர்ப்பயிர் கொடுங் கலியாம் 
அண்டுவெங் கதிரான் மிக்குடல்வெ தும்பி 

யழிதரா தல்கலின்ஞான 
மண்டுவிண் மாரி பெய்தருளியரா 

மானுசன் றாட்டுணை வணங்கி 
கொண்டல்கண்படுக்கும் தண்டலை யுடுத்த 

குறுங்குடிப் படலமின் றுரைப்பாம் . 
பொங்குநீ டிரைகொ ளுவரியந்தானைப் 

பூவைமெய் வழியிலோர் குடைக்கீழ்த் 
தங்கவைத் தனேக நாளர சியற்றித் 

தனையனில்லாமையின் மெலிந்து 
கங்குலிற் கரிய கூந்கலந் துவர்வாய்க் 

கயற்கணங் கற்புறு நங்கை 
பங்கய மலரின் முகமதி நோக்கிப் பார்த்திபன் 

மொழிசில பகர்வான் . 
இழையிடை புகுதற்கிட மிலா தடர்ந்த 

விள் முலை துடியினே ரிடைநால் 
புழைநெடுங் கரமென் பிடிநடைத் திருவே 

பொற்கலக் தடிசிலிற் சிறுகை 
தழைவுற வளைந்தங் கிளநகை புரிந்து 

தவழ்நடை பயிற்றிடு மழகார் 
மழவிளஞ் சேய்க டமைப்பெ றாதுற்ற 

வாழ்விருந் தென்பய னென்றான் . 
சிற்றெரும் பணியி னடப்பன கடுப்பச் 

சிறுமயி ரொழுங்குமே கலைசூழ் 
புற்றரவல்குற் றமனியக் கொடியே 

பொன்னக ரமிழ்தினு மினிமை 


( 2 ) 


திருக்குறுங்குடிப் படலம் 


உக 


( 
ச 
) 


யுற்றமென் குதலைச் சிறுவர்கண் மிழற்று 

மொருசொலிச் செவிப்புலத் தேர்க்கப் 
பெற்றில ரன்றோ மகரயாழ் குழலைப்பேசு 

வரினிதெனப் பிறர்க்கே . 
துப்பித டளவின் முகையணி முறுவற் 

றோகைகன் னெறியிலோர் மகவைக் 
கைப்பெறினேழு பிறப்பினு மியற்றுங் 

கடும்ப வந் தொலைத்துமா விரசைக் 
கப்புற மிருத்து மெனிற்புவி துறந்தா 

ரணியமுற் றைம்பொறி யடக்கித் 
தப்பில துடலங் கருகவைந் தழலுட் 

டவஞ்செய றரும்பய னெவனோ. 
ஐங்கணைக் குறிசில் வசந்த மண்டபமுற் 

றணிசெயு மரம்பையங் குறங்கும் 
பங்கய மலரின் மிதிக்குமுன் சிவக்கும் 

பதமுநின் றொளிகொள் பெண் மயிலே 
செங்கர மதனா லயனருள் கொடுநஞ் 

சென்னியிற் பொறித்திடும் பொழுது 
சங்கநன் னிதியுந் தரணியும் பெறுவீர் 

தனைய ரில்லென வெழுதினனோ. 


( 
சு 
) 


சு 


இந்திர தனுவை நிம்பபத் திரத்தை 

யிகல்செயும் புருவநற் கமுகின் 
கந்தரம் வருக்கைக் கனிமொழித் திருவிக் 

காசினி யதனுணம் மரபில் 
வந்ததிண் டிரடோள் மன்னரி லெவரு 

மகவின் நல் வாழ்வுற நமக்குச் 
சந்ததி யிதுநாள் வரையிலா ததற்கென் 

றாழ்வினைப் புரிந்தன மென்றான் . 
வண்டினம் பெடைகளுடனிருந் தமுதுண் 

மருமலர்த் தொடையணி குழலாய் 
கண்டினு மினிய மழலையென் பொழிகொள் 

கான்முளைப் பொருளிது நாளும் 


( எ ) 


உஉ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


அ 
) 


கொண்டிலா துணவு முறக்கமும் பெரிதாய்க் 

குவிமுலைப் போகமே நுகர்ந்து 
தெண்டிரைக் கடல் சூழ் புவியநன் னிதியுந் 

திறமென வாழ்ந்தன மென்றான் ; 
இவ்வணமெலிந்து பகையின ருகிர 

மிருஞ்சிறைப் புள்ளினுக் கிரையாய் 
வவ்வுமொள் ளயில் வேற் படையுறு மங்கை 

மன்னவனுரைத்தசொல் வினவி 
நவ்வியி னயனச் சுணங்கணிக் தடர்பொன் 

னகமெனத் திமிர்முலை வனசச் 
செவ்விகொள் அதனவனநடைத்தெரிவை 

செப்புவள் சில மொழியன்றே ; 


( 
ஈ 
) 


[ ய ] 


இன்னல ரெனுமும் மதமுகும் புழைக்கை 

யிபமெனுங் குழுவினுக்கரியாம் 
மன்னவெவ் வுல்கு மகவிலார் தமக்கு 

வலி கொள்புத் தெனுநர கென்று 
நன்னெறி யுணரு மறிஞர் நின்னவையி 

னவில்வதைக் கேட்டு நாமிது நா 
ளுன்னின மிலையப் பொருளிலா தெவ்வாழ் 

வொன்றினும் பயனிலை யென்றாள் . 
என்று மன்னவனு மங்கையுஞ் சிலநா 

ளிரங்கியித்தாள் வரை யினுநாஞ் 
சென்றுமுப் பொழுது மிடைவிடா திறைஞ்சுஞ் 

செழுங்கரு முகிலெனப் பொலிந்து 
நின் றகம் பெருமான் றன தடிபரவி 

நிகழ்த்துவ மின்றவ னமக்கு 
மன்றலங்குழல் யஞ்சலென்றருளி 

மகவர மளித்தருள் குவனேல், 
வந்தரசியற்றி வாழ்குவ மாங்கம் 

மகவர மளித்திடா னெனினாஞ் 
சுந்தரவதனத் தெரிவை யந்நெறியே 

சூழிருஞ் சடைமுடி தாங்கிச் 


( க ) 


உட 


[ 2 ] 


[யங ] 


திருக்குறுங்குடிப் படலம் 
செந்த ழலிடைநின்றருந்தவம் புரிவோர் 

செறியுமக் கான மேகுவமென் 
றந்தமன் னவர்கோன் மங்கைபாலுறுதி 

யறைந்தவ ளுடன் றளிக் கெழுந்தான் . 
கஞ்சநன்மலரை யனைய வானனத்துக் 

கன்னிய ரிருவர்முன் னெதிர 
மஞ்சினு மிரட்டி யதிர்குரன் முரசும் 

வலம்புரிச் சங்கமு மொலிப்ப 
வெஞ்சலி னிறைநீர்த் தசும்புடன்மலரு 

மினியநற் கனிகளும் வரமுன் 
அஞ்சுக மொழிமின் னணங்குமன் னவனு 

மறிந்தறிந் தகமகிழ்ந்தனரால் . 
பன்னகமிசை நின்றெழுந்து மேனிவந்த 

பருமணிப் புரிசையும் பரந்த 
மின்னொளி விரிக்குமாட மண்டபங்கண் 

மிடைந்தபன் மறுகையுங் கடந்து 
கன்னலி னமிழ்திற் கனிந்தமென் றீஞ்சொற் 

கரும்புய னிகருமொண் கூந்த 
வன்னமென் னடையி னணங்கு மன்னவனு 

மன்பினத் தளிவலம் வந்தார் . 
செய்யவொண் கமல மலர்த்தவி சுகந்த 

திசைமுகத் தயனுறு மிடர் தீர்ந் 
துய்யவிண் ணமரர் மஞ்சனமுதலா 

வுள்ளன வெடுத்தினி தளிப்ப, 
மெய்யவன் பொடுமா ராதன மியற்ற 

விண்டொட ராசையங் கிரியோர் 
துய்யவண் டினங்க ளிசை செய்பைந் துளவத் 

தொடையல் கொண் டடியிணை பணிய . 
ஒன்னல் ரெனும் வெந் திரைக்கட லினையுண் 

டொளிருமொண் டிகிரிமுன் னடையின் . 
இன்னொளி மழுங்கிப் பரிபவ முறுவ 

மென்று ருமாறிவந் தருக்கர் 


(ச) 


( மரு ) 


உச 


சடகோப திவ்ய சரித்திரம் 


பன்னிரு வருமுள் ளுவந்திறைஞ்சியடர் 

பவரையோ லக்கமா யிருமின் 
என்னவொ ரிருகை குவித்து வேகுபராக் 

கென்றவர் கட்டியம் மியம்ப 


( w சு ) 


[ எ ] 


1 


புகரில் யாழெடுத்து மாடக முருக்கிப் 

புரிநரம பிசைத்தசை நிறுவிப் 
பகரெழு வகையி னிசைகளை முறையிற் 

பாணியிற் சுதையினு மினிதாய் 
அகமகிழ் வொடுமக் கின்னா ரியற்ற 

வவிர்ந்த செஞ் சடைமுடி தரிக்கு 
நிகரிலாப் ப்ருகுமார்க்கண்டரு மருங்கி 

னெடியமா மறையினிற் புகழ . 
முருகு கொப்பளிக்க நறவுகுந் துளவ 

முடியினிற் புடைபரந் தளிக 
டுருவிமுன் னடிக்கு மரம்பையர் தமக்குச் 

சுருதியி னின்னிசை பயில 
விருவிசும் பகட்டு ரிருளினிற் கிளர்வும் 

றெழுத்தவெண் பிறை திகழ் மறுவின் 
றிருநுதற் றலத்துட் செழுமணங் கமழுச் 

தென்கலைப் புண்டர மொளிர . 
செவ்வரியோடிப் புடைபரந் தெழுத்து 

செவியொடும் பொருதிக் காண்பவர் கண் 
வவ்வுறு நீரதாகி நீண்டகன்று 

மானிலத்துறு முயிர்ப் பயிர்கள் 
வெவ்வினை யொழியத் தண்ணளி கொழித்து 

விளங்கிருங் கண்ணிணை விமலன் 
பவ்வவார் கலியுட் கிளர்ந் தெழுந்தகையோ 

பங்கயமோ வெனத்திகழ . 
வாட்டடம் பொருந்து மதிமுக மதனுண் 

மலர்ந்த செங் கமலமோ வதனுட் 
கரீட்டிடும் பவளக் கடிகையோ வெனக்கண் 

கவர்ந்திடு வாரித ழிலக்கக் 


( 
அ 
) 


( கூ ) 


[உய ) 


( 
உக 
) 


திருக்குறுங்குடிப் படலம் 
கோட்டிரு மலையிற் சினந்தெதிர் பொருதக் 

கொழுஞ்சுட ரருக்கரோ ரிருவர் 
ஈட்டு வெவ்வினையி னெழுந்தனர் கடுப்ப 

விலங்கிட மகரகுண்டலமே ; 
பொங்கலைப் புணரி நிலந்தனைக் கவர்வான் 

பொதிந்தெழுங்காலையிற் கிளரும் 
வெங்கனல் கடுப்பத் திகிரியு மொளிர்வெண் 

விதுவெனச் சங்கமும் விளங்கக் 
கங்குலிற்கரிய மலையெனப் பரந்து 

கவினுறுமார்பிடைச் செழுநீன் . 
மங்குலி ற்றிகழு மின்னெனத்துவளும் 

வயங்கு முப்புரியிழை யிலங்க . 
துங்கமுற்றமர்ந்த குடக்கெனும் திசையிற் 

றோன்றியம் புயலின்கீ ழுதிக்குஞ் 
செங்கணிற்றுலங்குஞ் செக்கரினரையிற் 

செழும்பொற் பீதாம்பர மிலங்க 
விங்கருமுகிலினிவ்வணம் பொலிந்து 

நின்றமெய்ப் பரன்றிரு முன்னர் 
அங்கடற் றழைத்த வருள் கொண் மன்னவனு 

மரிவையோ டினிதுவந் தடைந்தான் . 
அண்டமா யண்டத்துட் பொருளாகி 

யரியதான் மறைக்கு மெட்டாத 
புண்டரீ கங்கொ ணயனவெம் பெருமான் 

பொலிந்துநின் றருள் பிரான் றிருத்தாள் 
கண்டவர் தாளுந் தடக்யுைங் கூப்பிக் 

கவினொளி விரித்திடும் பல்பூண் 
மண்டல மாது புனை தா வீழ்ந்து 

வணங்குபு நின்றன ரன்றே . 
கருந்தட மலையிற் பொலிந்து கின்றருளுங் 

கருணையங் கடலினை நோக்கிப் 
பொருந்தல ருரத்தி னுதிரமுண் டொளிரும் 

பொருவயிற் படைகொண் மன்னவனு 


( 22 ) 


( உ n ) 


சடகோப திவ்ய சரித்திரம் 


. 


மருந்தினு மினிய மொழிநெடுங் கருங்கண் 

மங்கையு மிருகணீர் பொழிய 
வருந்திகின் றிரங்கி யிருகைமேற் குவித்து 
வழுத்துவர் விழுத்தகு மொழியே. 

( உச ) 
( வேறு ) 
அண்டமு மீரேழுலகும் படைத்த னாளி 

லதிர்சனா யிப்பதியு ளமர்ந்தாய் பின்பு 
முண்டகத்தி னான் முகனைப் படைத்தன்னோனை 

முன்படைத்த வுலகளிக்க முதல்வனாக்கத் 
திண்டிறமில் லாதவனுன் னடியையுள்ளித் 

திருவட்டாக் கரப்பொருளைச் சிந்தை செய்ய 
வண்டிமிருக் துள வலங்கன் மார்பிலங்க 
மாமகள் பூ 

நீளையுடன் வந்த கோவே . [ உரு ) 
வெந்தறுக ணால்வாய்மும் மதப்புழைக்கை 

வேழ ததை விற்படைக்கை வேடன் சீறி 
வந்தடரக் கடமகன்று நெடுந்தூரங்கொள் 

வழிதுரத்தி யிப்பதிக்கண்வர வன்னோனைத் 
தந்தமதனாலுறுத்த வவனுங்குத்தத் 

தந்தியுமக் குறவனுமித் தலத்தின் மாள 
விந்திர னந்தகன்றூ தர்க்கிலையென்றுந்த 

னிணைபடிக்காட் செய்து கந்த வெழிலிவண்ணா. ( உசு ) 
வேதங்க ளீரிரண்டுஞ் சிச்சர்கட்கோர் 

விப்பிரர்பன் னாள் வரையும் விளம்பிப் பின்னும் 
போதமிலா னதிலொருவனிருக்கை நோக்கிப் 

புங்கவனும் புன்பிறப்பிற் போவாய் நீ யென் 
றோதவவ னூரினம்விட் டயலூர்க்கேகி 

யுன்றளி சூழ்புறம் பிடுங்கி யுடலம் பேணப் 
பேதமிலா தென தடிய னவனென் றுன்னிப் 
பின்பிறப்பில் வீடளித்த பெருமையோனே . 

( உ.எ ) 
வானவருந்தவளமத வாரணங்கொள் 

வாசவனும் புயவலி போய் வதியுதாட்டைத் 
தானவர்முன் பறிகொடுத்தங் கமலயோனி 

தனைத்தொழவங் கவனவர்க டம்மை நோக்கி 


திருக்குறுங்குடிப் படலம் 
மானிலத்திற்றிரைகொள் பொருனைக்கவாசி 

வனமதில் நம்மாலுகந்து வளர்கின்றானீர் 
தேனின்மலர் கொடுதொழுமென் றுரைக்க வந்து 

தேவர்தொழ வவர்க்கருளுஞ் செவ்வியோனே . [ உ ] 
சங்கனெனு மறையோன்றே விருவரோடுன் 

றனைச்சரியென் றெணியாசை தன்னைக்காக்கப் 
பொங்குதவஞ் செய்திட நாரதனுழன்று 

போந்தவனை வாரணமாய்ப் போவாயென்ன 
வங்கவனம் முனிவனை யேத்திட மெஞ்ஞான 

வறிவுணர்வாய் நீ யென்ன வவனும் பின்போய் 
வங்கமலி யார்கலியுட் சங்கமாயுன் 

மலரடி வந்தேத்தவருண் மனத்தினானே . 
அண்டமு மவ்வண்டத்து ளுலவுந் தீயு 

மலைகடலுமனிலமுமோ ரணுவின்மான 
வுண்டு வந்தோ ராலடையிற் பாலனாகி 

யோகநபருந்துயில வுந்திதோன்று 
முண்டக மென்மலரதி னான் முகத்தோன் றன்னை 

முன்படைத்தாங் கவற்குனையே மூல மென்னும் 
பண்டை யிருக்காதிய நான்மறையனைத்தும் 

பானிறங் கொளோதிமமாய்ப் பகர்ந்த கோவே . ( MD ) 
பன்றியுருக்கொண்டு திரைக்கடல் சேர் மண்ணோர் 

பருமருப்பிற்றுகளினைப்போற் பரித்து வந்தாய் 
வென்றிகொளும் வழுதிவள நாடன்றுய்ய 

மெய்மையறந்தாங்கி சக்ர பாணியாருள் 
துன்றொளிர்வேலச்சு தர் தாமரைக்கண்ணர் பொற் 

செங்கணர் பொற் காரிகையா ரெந்தை முன்னோர் 
குன்றலிலா வழிவழி சந்ததிகளன்பிற் 

கொடுத்தடிமை கொண்ட பெருங்குணக் குன்றோயே( ஙக 
பொங்கலை நீராழியினைப் புடையுடுக்கும் 

புவிமகளைக் குடைநிழலிற் புரக்குங் கோவும் , 
புங்கவிழித் தெரிவையு மித்துதி மொழிந்து 

புத்தெனு டமக்கொடு நரகப் புவியிலெம்மைக் 


சடகோப திவ்ய சரித்திரம் 


தங்கவிடா தீடேற்றிக் கதியளிக்கும் 

தனையரெமக் கருளென வஞ்சன வெற்பூடே 
செங்கமலக் காடுடனோர் மதியுங்கூடிச் 

செறிந்ததென நின்றவன் முன் செப்பினாரே . 


( ஈ.உ ) 


நன்னெறிவா யுலகமெலா மோச்சுஞ் செங்கோல் 

நலமுறுவேந் தினையாமாழி நவிலப் போதின் 
மின்னுறையு மார்பனணி யாழிசங்கு 

வில்கதை நாந்தகப் படை கொள் விமலன் கொண்மூ 
வன்னவருள் சுரந்து பொலிந்தோங்கி நின்ற 

வாதிமா லதிரிச வாக்காகச் செம்பொன் 
மன்னுமணி மாடக்கென் குறங்கை செல்வீர் 

மகவளிப் போமென வொருசொல் வழங்கினானே . ( ஙங ) 


( வேறு ) 
என்னவெழு மம் மொழி கேட்டிரு புயமு மிருவரையை 
மன்ன நெடி தோங்கியிவண் மனமகிழ்வுற் றிறைஞ்சினனாய் 
கொன்னவிலு பயிற்படையைக் கொடுமடையா ரிகலடக்கும் 
மின்னவிரு மணிமுடியான் மின்னினை நேரிடையினொடு , ( ஙச ) 


அருமறையு மள விடுதற் கரியவொரு தனிப்பொருளாய்க் 
கருமுகிற்போற் பொலிந்துநின்ற கருணை யமுதினை வலமாய் 
மருமலரு நிம்பமணி மதர்நெடுந்தோண் மன்னன்மனத் 
தெருமர லற்றெழில் விரச சினகரமுன்றிலி லணைந்தான் . ( கூரு ) 


உலகமெலாம் பொது நீக்கி யொருதனி நாயசம் புரக்கு 
மிலகுமணிப் இண்டிகழு மெழில்கனகத் தடவுரக்கா 
வலனமுறை யிற்கடிது வருதிரெனச் சாற்றிடலு 
மலகிலற நெறியமைச்சரனைவரும் வந்தடைந்தனரால் 


( ஙசு ) 


வந்தடைந்த வமைச்சரனை வருமரசர் கோனொலிக்குஞ் 
சந்தமுறு 

மொண்கழல்க டயக்குமலர்க் காடொழுது 
சிநகையுவந் துடை யொடுக்கித் திகழ்கரத்தின் வாய்புதைத்து 
முந்து நிற்ப மன்னனவர் முகநோக்கி விளம்பலுற்றான் . [ ஙஎ ) 


திருக்குறுங்கடிப் படலம் 


வண்டினங்க ளிசைபாட மஞ்ஞையெலாங் கண்ணுளர்போற் 
றண்டலைவாய் நடனமிடுந் தண்குறுங்கை மாநகரு 
ளெண்டிசையும் போற்றிசெயு மெம்பெரு மானெந்தமையாட் 
கொண்டுவழி வழியருளுங் கோ திலாச் சுடர்மூர்த்தி , 


நஅ 
) 


அண்டமெலா மளித்தருளின் னருளாழி யண்ணறனைக் 
கண்டு தெரி சித்திருகண் களிப்புறயாஞ் செல்வதினான் 
மண்டுதிரைக் கடலனைய வரும் படைகளைக் கடிது 
கொண்டு வருகுதிரென்னக் கோமானு முரைத்தனனால் , 


( ஙசு ) 


ஒன்னலர்தம் மணிமுடிக ஞாஞ்சுதா ளரசர்பிரான் 
சொன்னவுரை கேட்டிருதாட் டுணையுமுடியிற் புனைந்து 
நன்னெறியிற் றிகழடைமச்சர் நவேயிலாவிரைவினொடு 
மின்னவிரச் சினகரத்தைவிட் டினிதுசென்றனரால் , 


[ 
சய 
) 


கூம்போடி வான்முகடு கூடுநெடுந் தேர்முதலா 
யாம்பேர் படைக்கலங்கொண் டரசர்பிரான் திருமுன்னர்த் 
தாம்போய் வணங்கி நன் குசாற்ற வவர்முக நோக்கித் 
தேம்பாடு வண்டிணை தார்த் திருமார்பன் செப்பலுற்றான் . 


( 
சக 
) 


சக 


இப்பெருகம் படையொடுமுன் னேகுதிரென் றவர்க்கருளி 
ஒப்பில்லாப் பரிகட்டி யுயர் மணித்தேர் கொணர்தியெனச் 
செப்பிடச் சாரதி நொடியிற் சென் றிறைவர் கோனுரைத்த 
வப்படியம் பொற்றேர்கொண் டரசர்பிரா னடிதொழுதான் . (சஉ ) 
மஞ்செனவள் வார்முரசும் வால்வளையு நின்றதிரத் 
தஞ்சமென வந்தடைந்தார் தமக்கருளுங் கருணை வள்ளல் 
பஞ்சினைநே ரடித்துவர்வாய்ப் பணிமொழி யன்னாளினொடு 
விஞ்சொளிருந் தேரேறி விரைந்து பெரும்படை கலத்தான் . ( சங ) 


வேறு 


மின்னொளி ததும்பியணி கொண்டவிர தந்தனை விரைந்து கொடுபோ 
மன்னவ னரும் படையி றன்னவிருபங்கிலும் வளைந்து வருமால் ( ய 
சொன்ன பணி செய்யு திக் ரியந்தய துரங்க கண 
முன்னத மிகுந்தபும் மைந்தர்நடவுத் திகிரியும் பலவரோ , 


கூறி 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( 


சுந்தரரதந்தனை விரைந்தரசியங்க வயறுன்னி மயில்போற் 
கந்தர நறுங்குழல் மடந்தைய ரடர்ந்தரிய கவரி விசிற 
வந்தவ னுகந்த பணிதந் தடிபணிந்து வரு மைந்தர்பலர்சூழ்ந் 
தந்தர மெழுந்தணி புரந்தான் வருங்கவி னடைந்தனனரோ . (சரு ) 
முத்தின நிறைத்தொளிர் மணிக்குவை யழுத்திவெளி முற்றுமொளி 
சத்திர மெடுப்பவர்கள் சுற்றிலு நிழற்றவய றத்ததிமென ( ரும் 
மத்தள மடிக்கவின் மொழிச்சியர் நடிக்க விதழ்வைத்து வெகுபேர் 
நத்தினமுழக்க வமுதத்தினி தொலிக்குமுயர் நாசுசுரமே . ( சசு ) 

( சிறைகொளும் 
வெண்டரள மண்டியணி கொண்டொளிரு தண்டிகையுண் மென் 
வண்டர்நற வுண்டு குதி கொண்டுலவு தண்டெரியல் மந்திரிகள் சூழ்ந் 
தண்டை தளின் மிண்டவுயர் புண்டர மணிந்திலகு மந்தணர்குழாங் 
கொண்டனிற வெந்தறுகண் தந்திமிசை யுந்திவரல் கோடியுளவே . 

( சஎ ) 
குந்தமொடு சூலமயி றண்டுசிலை வாளிகதை கொண்டெறி திரைச் 
சிந்துவென லாகவெழ கம்பலைகொள் சேனை பல சென்றடருமா 
லிந்து முறி வாணுதன் மடந்தையர் விலோசன மிருந்தொளிசெய் 
வந்துலவுமீனென விருங்கயல் கொள் கேதன மலிந்தனவரோ. சஅ ] 
சித்திரமிழைக்த கனகப்படமுகக் கரி கதித்ததிரளி 
றத்திவரு 

வருமொப்பில வெணற்ற தவளத்துரகதத் தொகுதிகள் 
அத்திரவிழிப்புவி மகட்குடை யெனப்பொலியு மற்புதமி 
நத்தின மிகச்செறியு மத்தியிடை யெற்றலையினைப்பொருவுமால் , சக 
சந்திர விருங்கவிகை யின்னிழலிறங்குறு மதன் றனணியார் 
தந்தமடமங்கையருடன் கரியினந்தர மிசைந்து வருவோர் 
சுந்தரமிதஞ் சசிமடந்தையருடன் கரியதுன்னி யெழுசூழ் 
கந்தர மமர்ந்து வரு மிந்திர ரனந்தரி னிகர்ந்திடுவரால் . ( ருய] 
முத்தினமிகுத்திடு கடற்புவியினைப் பொதுவின் முற்றுமளிகோன் 
சுத்தமரையைப் பொருமடித்துணையினைத்தொழுது சுற்றிவருமின் 
பத்தியி னயிற்படையினைக்கரமதிற்கொணிரு பத்திறலினோ 
ரத்தமு வீரத்தினமிழை , சிகைக்குழு வெணத்றவை பரோ . 

( ருக ) 


திருக்குறுங்குடிப் படலம் 


கூக 


சுத்தவமுதத்தினு மினித்தமொழிவைத்த பலசொற்கவிகளால் 
வித்தகமிகுத்திடு குணத்தரசனைத் துதிசெய் விற்பனர்களைக் 
கைத்துணை குவித்தவனெழுச்சியை யுரைத்து வரு கட்டியர்களை 
யித்தனை யெனத்தெரிதலுற்றினி துரைக்கும் தெமக்கரிதரோ. ந.உ 
எண்டிசையு மண்டிவருகின்ற விவரும்படை யெழுந்துகளெலாம் 
விண்டல மடர்ந்திட மிகுங்கதிர் மறைந்திட வரிந்தொளி செயும் 
வெண்டரள மென்னகை மடந்தையர் கலன்களு மிடைந்திருமணி 
கொண்டவிர தங்களு மனந்தமரி யின்னொளிமிகுந் திடுமரோ. ( ருங ) 


பங்கய வரும்பினொ டெதிர்ந்தடி பரந்தணிசெய் பம்பரக்கர் 
கொங்கையர் கருங்குழலிழிந்த மகரந்த மிருகும்ப மிசையார் 
துங்கமுறு தந்திகள் பொழிந்திடு மதங்களொடு துன்றிவிரவி 
யெங்குமிகுபங்கமிடு மென்னிலவை யின் கண மியம்பவெளிதோ. 


தண்டிரைகொ ளங்கடலை யன்னவிரு பங்கில் வருதண்டுகளுநீர்க் 
கொண்டலி னிருண்டுவரு தந்தமுறு தந்தியின்மி குந்தகுழுவும் 
விண்டொடர் பொலன் குவடை யன்னவிர தங்களு மிசைந்து வரவி 
வண்டமுழு துந்துதிகுறுங்கைநகாந்தனை யடைந்தனனரோ. ( குரு ) 


வேறு 


( ருசு ) 


நனைவிண்ட நறுங்கமலப் பிரசஞ் 
சினை கொண்ட செழுங்கய லுண்டுகளுங் 
கனை கொண்ட கருங்கடனேரகழைப் 
புனைகின்ற பொலன்மதில் வானுறுமே . 
புயலுற்ற பொலன்மணி மாளிகைகள் 
கயலுற்ற கருங்கணுடங் கிடையார் 
மயலுற்ற மதன்சமர் வென்று மகிழ் 
செயிரற்றொளிர் மேனிலை சேணுறுமே . 


( ருஎ ) 


பண்னுற்ற மொழிச்சியர் பற்பலர்க 
ணண்ணிக்கின நற்கழல் பந்து பயில் 
விண்லுற்று மிளிர்ந்தடர் கூடமிகுக் 
தெண்ணற்ற திருந் தணிசெய் திருமால் . 


( ரு ) 


சடகோப திவ்ய சரித்திரம் 


வாரூடுகிழிக்கு மதர்முலையின் 
ஞாராடிடு நாடக சாலைகளுங் 
காரான கருங்குழலார்களிசை 
யாராயு மரண்மனையும் பலவே . 


( ருகூ ) 


அமிழ்தத்துமினித்த வருஞ்சுவைமுத் 
தமிழ்கற்றிடு சாலையுமால்புகழோ 
துமறத்தினுருக்கிளர் தூய்மறைநான் 
குமுணர்த்திடு கூடமுமாயிரமே . 


( சுய ) 


மணிவார் கொடிறுக்கிய மாமுரசைக் 
குணிலாலே துவைத்திடு கோடணையு 
மணியாழிசை பார்வமு மார்ந்திலகுக் 
துணிவீசிய தோரணவாயிலெலாம் . 


( சுக ) 


கஞ்சப் பெணுளங் களிசெய் கணவன் 
விஞ்சக் கதிர்வீசுபொ னிஞ்சியும் வெம் 
நஞ்சத்தனரன் முடிகாணரிதாய் 
விஞ்சித்திகழ் கோபுரமேலுறுமே . 


( சுஉ ) 


மீனந்தவழ் மாடமிசைத்திமிர்பாற் 
நன்கொடியாடுத றொன்னகர்வாழ் 
மானின் மகவாமென வெண்கையினால் 
வானொன்றுவர் கூவுதல்மானுமரோ. 


வேறு 


முருகூரு நிம்பமல ரணியா னெழுந்தருளன் 

முனமே யறிந்திநகர்வாழ் 
இருநாக மன்னவிரு தனபார மங்கையரு 

மிகலாரு மைந்தர் குழுவுந் 
திருமாதுறுந்தவள மணிமாட மண்டியணி 

செயும் வீதியெங்கு நடுவார் 
மருவேர் யம்மடல் கெளொடுபூக முங்கழையு 

மதியேற ரம்பைகளுமே . 


[ * ச ) 


திருக்குறுங்குடிப் படலம் 


கருமா முகிற்படியு மிருவான கட்டுற மகர 

தோரணங்க ளிடுவார் 
பருவா னிறத்தரள மணிவா யமைத்தொளிகள் 

பரிகாவணங்க ளிடுவார் 
அருமா டகத்தகழி யிடையா நெயிட்டு வெயி 

லளிதீப மெங்கு மிடுவார் 
விரிவா னகர்க்குமிடர் தருவீதி முற்றவுமி 

விதமா யியற்று பொழுதில் 
உலகேழுமுற்ற முடிவுறு நாளினிற் கிளரு 

முவராழிகட் கிணையெனப் 
பலமாரு மப்படைகளிருநா றிசைக்கண்வரை 

பரவா வரச்சுடர் கொளுஞ் 
சலமா றையிற்படைகொள் வயவார்முதற் றலைவர் 

தமை யீடழித்திடு புர 
வலனீ 

யதனா லிழைத்த நகர் 
மதில் வாயினிற் குறுகினான் . 
இனனீதியுற்ற வறுதொழிலோ ரிருக்கொலியொ 

டெதிர்காண் வரக்கரிய சூற் 
கனமீதினிற் படியு மணிமாட மட்டில்பல 

கவின்வீதி பிற்பட வொளிர் 
முனமேயுரைத்த நெடுமதி லாலையத்தினகன் 

முது வாயிலிற் சிகரவொன் 
டனமேருவைப் பழிசெயணிதேர் நடத்தியட 

றளமோடு முற்றனனரோ . 


டிரத்னமணி 


( சுஎ ) 


அடலாழியுற்றகர னடியா ரடிக்கமல 

மகலா மனத்தி னிறையோன் 
கடனீ டிரட்டியக லிகறானை கட்கவணி 

கவின்வாயி னிற்பவருளி 
விடுதேர்நிறுத்தி நிலவுமிழ் மாமதிக்கு நிகர் 

விரியான னத்தினணியார் 
மடமாது பிற்செலமி னொளிவீசுமத்களியை 

வலமாக வற்ரனனரோ. 


சடகோப திவ்ய சரித்திரம் 


மரையா தனத்திலுறை யொருநான் முகத்தவனு 

மறையோதி நிற்பவடல் கொ 
ளுரையோதி மத்தினை விலெனவே பரித்தவர 

னுறு காதன் மக்களுடனே 
விரையாரலர்த்துளவ முடியாயெமக்கருடி 

விளையே மடைக்கலமெனத் 
தரைமீதினிற் றொழுது பலவாய நற்றுதிசு 

கடகையோ டியற்றி மகிழ . 


( சுசு ) 


அகல்வா னகத்துறையு மிமையோர்கணத்தினொடு 

மயிராவதத்தின் மிசையூர் 
இகன்மா மலைச்சிறைகடுணிதூ றையிற்குவிச 

மெழிலார் கரத்தி நிகழ 
மகவானடுத்தினிய நறையோடு கற்பகமென் 

மலரா லருச்சுனைசெயத் 
தகவாத ரத்தினொடு விரிசாம நற்சுருதி 

கனையோதிடத்தவர்களே . 


( எய ] 


( வேறு ) 


மருவார் கமலங்கள் மலர்ந்தநெடுங் 
கருமாமுகின் மீது கவின்றிகழ 
வொருகோடி யருக்கருதித்தனெரென் 
திருமா முடியொன்று திகழ்ந்திடவே . 


( எக ) 


வருசூரிய மண்டல மத்தியனென் 
தருமாமறையான தறைந்தவெனப் 
பெரியோர்க ளுரைத்திடு பெற்றியையா 
முருவாக முனந்தெரி வற்றனமால். 


( எ 2 ) 


செடியாதுமிலாது செழித்த நுதற் 
ஈடி நான முறத்தில கத்தினொடுர் . 
வீடு தண்சடர் வெல்பிறை யொன்றுவதேல் 
வடிவேறெனை மானுமெனத் திகழ . 


( எக ) 


திருக்குறுங்கு ? 

ப் படலம் 


கூரு 


( எச) 


( எரு ) 


( எசு ) 


( எஎ ) 


மாசற்றருண் பேடவி மலர்ந்தவிருந் 
தேசுற்றணி கொண்ட செழும் முகமெம் 
மீசற்கிணை யுண்டெனி லென் றனை நேர் 
பேசத் தகுபென்று பிறங்கிடவே 
மரைமா மலரென்ன மலர்ந்தவிர்செவ் 
வரிமீது பரந்த வருட்கணிணை 
தரைவாழு முயிர்ப்பயிர் தான் வளரப் 
புரைதீ ரருண்மாரி பொழிந்திடவே . 
நகுவொண்கதிரம் பொனின்மாமணியால் 
வகுவங்கத மிட்டுயர் மாநகருட் 
டகுவைந்தருவின் றிகழ்சாகை நிரை 
நிகரென்னவே நாற்புய நின்றொளிர . 
வாடாதமரைத்திரு மாமலரை 
சாடா விலகங்கை கடட்மிலக 
லாடாழியொ டொண் கதையந்தனுவா 
ணீடாய வலம்புரி நின்றொளிர . 
சிறையோதிமமேல் வருதேவனொடுங் 
கறையாய களத்தரனே முதலோர் 
அறியாது விளங்கு மடித்துணையா 
நெறியாக நிகழ்த்துவ தெவ்வினையே . 
அந்தப்படிகத் தமையத்தளியுள் 
ளிந்தப்படி யேய்ந்திடு நம்பிமுனஞ் 
சிந்தப்படி கண்ணொடு தெவ்வரெலா 
மந்தப்படி யாளிறை வந்தனனால் . 
காசத்த மனத்தரி காணமுன 
மாசத்த மனத்தி சூழ் மானிலமு 
ணேசத்த மனத்திறை நேரவுமெற் 
றேசத்த மனத்தி றிகழ்ந்ததுவே . 
ஒலைப்புனல் சூழ் புவியோம்பிடு செவ 
கோலைத் தரி கோன் பவனிக் கெழுமக் 
காலைக்குமுனே குறு கட்டியரின் 
மாலைப்பொழு தெற்குமுன் வந்ததுவே . 


( எஅ ) 


( எக ) 


[ அய ) 


( அக ) 


கூச 


சடகோப திவ்ய சரித்திரம் 


கூவற்ற குயின்னட மற்றமயில் 
வாவற்றிர ளுண்ணிரை வைகுமிட 
மேவச்செல்லுற்றன மென் கவிக 
டாவற்ற தடம்பொழி றன்னிலரோ. 


[ அஉ ) 


வீசக்கரவாக விரும்பியணை 
நேசப்பெடை நீங்கின மென் குமுத 
மாசைத் தனி யன்பர்வரக் களிகொள் 
வாசக் குழலாரின் மலர்ந்தனவே . 


( அரு ) 


பரிவிற் புணர்பான்மைய வன்பர் தமைப் 
பிரிவுற்றவர் பேதுற வெங்குளரென் 
றரிபற்று மலர்க்கணை யைந்து கொடு 
திரிவுற்றனன் சித்தச னெங்குமரோ. 


( அச ) 


இவ்வாறு தூலங்குறு மெல்லிலடற் 
றெவ்வானவர் சிந்தை கலங்க வொளிர் 
வெவ்வாழி விளங்குகை நப்பியம 
ரவ்வாயி னிகழ்ந்த தறைந்திடுவாம் . 


( அரு ) 


திருக்குறுங்குடிப் படலம் முற்றும் . 


வரம் வேண்டுகோட் படலம் 


வழிபடு தெய்வ வணக்கம் 


தேனுகு பூம்பொழி லிடைமாடங் களாருக் 

திருநாராயணபுரத்திற் சிச்சர் கூடி 
ஞானமுனி நின்னுருப் போலர்ச்சை யொன்று 

நாங்களியற்றியதினடி நாளுந் தாழ்ந்தெம் 
மூனமறவேண்டுமெனப் பணியச் செய்வித் 

துடையவரோ வென்றதைமாற் றுரைக்கச் செய்ரா 
மானுசன்றாளிணை மலர்நஞ்சென்னிசூடி 

வரம்வேண்டுகோட் படலம் வருவிப்பாமல்,, 


( 
க 
) 


க 


( வேறு ) 


( 
2 
) 


கொந்துற்ற குழற்கொடி நேரிடையு 
வந்துற் றமரு மரைமாடலரின் 
பந்திச் செழு மாமுகில் பார்த்தனரால் 
வந்திக்கு மறைப் பொரு டன்னை முனே . 
வெண்ணித்தில வொண்வட பே முதலா 
மண்ணிற்பட வீழ்ந்து வணங்கியிரு 
கண்ணிற் புனலோடு கனிந்துருகி 
நண்ணிப் பறுதிப்பை நவின்றிடுவார். 
அற்புக்கொரு வாழியினான வளாய்ப் 
பற்பத் தளிமேவிய பாலின் மொழி 
கற்புத் திருமங்கை கவின்றிகழ 
விற்பத்தொடு மெய்மணிமார் புடையாய் . 
மஞ்சிற் கரிவாவென வந்தருள்வான் , 
கஞ்சத் தடமேவிய வெங்கரவைத் 
துஞ்சக்கனனின் றெரி தூய்மையுறும் 
அஞ்சக்கரம் விசியறுந்தவனே . 


(ச) 


( 5 ]] 


ங.அ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


அரிதாய பலாயிர வண்டபெலாம் 
விரிவாக விடுத்தி டுனக் கடியேந் 
தரிகான் முளை தன்னை யெமக்கருள 

ல் 
பெரிதோ விதுவென்று பிறழ்ந்தனனே 


( 
சு 
) 


சா 


வேறு 


இன்னவாறுள மின்புற் றிறையுமா 
றன்னை வாழ்த்தித் தளிவலமாய்முகின் 
மின்னையே யிடை மெல்லியலோடுதான் 
மன்னிகேதனம் வந்தணைந் தானரோ . 


( எ ) 


( 
அ 
) 


மாலதிக்கிணை யாகிய வாலனம் 
பால சர்க்கரை நெய்யொடு பாகமாய் 
வேலைமாய னமுது செய் மிச்சிலை 
கோலமோடுண் டருந்துயில் கொண்டனன் . 
அனனடைப் பொன்னணங்குறு நம்பியவ் 
வினனிடங் கனவிலுனக் கஞ்சவா 
கனனரும் பொருடந்தவன் காதலார் 
தனைய னற்பொருடந்தில னென்றனன் 


( சு ) 


( 0 ) 


சொன்னவாய்மை துளைச்செவி யேறுமுன் 
மன்ன னுள்ளபலங்கி மதிநுதற் 
பொன்னினோடு புலரி நீராடிமால் 
சந்நதிக்குட் புகுந்தினல் சாற்றுமால் 
மெச்சயன் மதமேவ மறையை நின் 
னிச்சையா லசுரர் சென்றெடுத் தெழற் 
கச்சமுற்ற வவன் றுயராற்றுவான் 
மச்சரூப மெடுத்தருள் மாயனே . 


( Ms ) 


இமையவர் திரண்டின்புற வின்சுவை 
யமுதபீயொக் கண்ணலெனச் சொலச் 
சிமையர் வெந்நுறச் சேர்த்திட வாரியுட் 
கமடமாகிய கார்முகில் வண்ணனே . 


[ 02 ] 


வரம் வேண்டுகோட் படலம் 


நக 


( ws ) 


( w ச ) 


( w சு ) 


இரணியாக்க லுயிர்க்கடர் செய்குவான் 
தரணியைக் கொடுபாதலந்தான் செல 
வரணியாவெனு மன்பர்க்கருள் செய 
முரணியங்கிடியாய் வருமூர்த்தியே . 
பாரினுட் பரநாமலதில்லை யென் 
றாருயிர் முன்னறைந் துரையீரெனுங் 
கூரயிற் கனகன் னுயிர்கோறவே 
நாரசிங்கம தாய்வரு நம்பியே . 
திறமிலா மையிற்றேவு ருலகையும் 
மறமுறும் புயமாவல் கைக் கொளத் 
தறையும் வானு நின்றாளிணையே தொழக் 
குறளுருக் கொண்டருளிய கொண்டலே 
அத்திசூழு மிலங்கை யரசனான் 
மெத்தவாற்றன் மெலிந்துள சந்துமா 
கத்துளோருன் கழறொழவன்றுகா 
குத்தனாய் வந்தருளிய கொண்டலே . 
மண்ணகப்பெண் வருந்தி நினைத்தொழு 
தண்ணலென் பொறையாற்றுவை யென்றலும் 
முண்ணெகிழ்ந்தங் குகந்தெழிலான் மிகுங் 
கண்ணனாகி யருளிய கர்த்தனே . 
பாருளோர் வெம்பவத்தளை பூண்டுனைச் 
செர்கிலாது புன்றிய மதாந்தராய் 
நீர்மை குன்றிட நீயவர்க் கின்னருள் 
கூரவே கற்கியாய்வரு கொண்டலே . 
பழுதி லெண்டிசையோர் புகழ் பண்பறா 
வழுதி மன்னர் மரபிலுதித்தயான் 
எழுதலை முறையாயுனையே தொழ 
மழலை நன்மக வில்லெனன் மாட்சியோ 

பூழ்வினைப் பயனோ வலதும்பர் பாற் 
மூழ்வு செய்தனவே பற்றளினாம் 
வாழ்வகற்றி வதந் தனனோவல் 
தேழைக்காடரியை தேனரோ, 


( யஎ) 


( அ ) 


( ws ] 


உள 


( 2 ) 


తాం 


சடகோப திவ்ய சரித் திரம் 


( 


( 
22 
) 


பொம்மலுண்ணக் கலத்துறு பூசுரர் 
தம்மையேகக் கடிந் தனனோ தமிழ்ச் 
செம்மலார்ந்த கொழுநனைச் சேர்தரு 
மைம் முகிற்குழல் வாழ்வறுத்தேனரோ 
மண்டலத் துண்மகவுறு மாந்தரைக் 
கண்டு நெட்டுயிர்ப் புற்றனனோகரங் 
கொண்டு பாலிறையேனுங் குழவிகட் 
குண்டுகக்க வுதவின னில்லையோ. 
வேதியர் பெரியோர்கள் வியந்ததங் 
காதலாரைக் கருதினனோ வயல் 
மாதரோடு மருவிக் கருவையுந் 
தீதெணாது செகுத்தனனோ கொலொ . 
ஊதியத்திலவாவி யுலகமொவ் 
வாத பொய்மை வழங்கினனோபலி 
யாதுலர் முன்னளிக்குவ னென்றலைத் 
தேதுமில்லுமக்கேகுமினென்றெனோ. 
கொஞ்சமேனு மிரக்கங் கொளாதுயி 
ரஞ்சவீண்கொலை யாற்றினனோ வெனைத் 
தஞ்சமாகுந் தமர்க்கருள் செய்வபோல் 
வஞ்சமே செய்மனத்தினனே கொலோ . 
பெற்றவின்பயம் பேரிளங் கன் றுணச் 
சற்றுமின்றித் தகைந்து கறந்துவாக் 
குற்றசங்க மொழித்து மது வினைக் 
கற்றிலாரிற் கருதியுண்டேன் கொலோ . 
மெய்வருந்த விழைத்திடு வேலையர்க் 
கெய்து கூலி கொடுத்தன னில்லையோ 
செய்யெனாமுனஞ் செய்தவர் நன்றியுண் 
மையதாக மறந்தனனே கொலோ . 
ஆறிலொன்று கொளாதுறுத் தாசையால் 
ஊறு செய்துல கோம்.பினனோதவத் 
தேறுபோல்வர்க ளெய்திடில் யான்கொடுஞ் 
சேறு சேரவெழா திருந்தேன்கொலோ . 


( உச ) 


(உரு ) 


( 
உசு 
) 


( உஎ ) 


வரம் வேண்டுகோட் படலம் 


சக 


( உக ) 


முன்னியற்றுந் தவமுடிவில்லையோ 
பின்னிழைத்திடும் பேறுங் குறைந்ததோ 
வின்னிலத்திலி யாங்கள் மலடராய் . 
மன்னவென்று வரங்கொணர்ந் தேமரோ. 
அன்றுவேழ மழைக்கு முனாவலாய்ச் 
சென்று றூ உகண் செகுத்துத் துரோபதைக் 
கொன்றவாடை வுதவிய நின்னரு 
ளின் றெமக்கிலதாயதெ னேந்தலே . 

( வேறு ) 


( ஙய] 


இப்படிக் குரிசி லுள்ளத்திருந்த வெந் துயரமெல்லாம் 
மைப்புயலுரு வோனக்கன் மலமறக் குருதீ யீந்த 
நப்பினையணங்குகேள்வ னம்பி காற்றுணையில் வீழ்ந்து 
செப்பினனழுங்கிப்பல்காற்றிருக்கு நீர்கலுழமாதோ . 


( ஙக ) 


மண்ணினன் களைகணீயென் றலமரு மாண்பு நோக்கிப் 
புண்ணியவெதிவேந் தன்பிற் பொறிக்கும் புண்டரமிலங்கத் 
தண்ணளிக்கடலா னம்பிதனாதுள மகிழ்ந்திவ் வேந்தின் 
கண்ணினுக் கணியனாய்நின் றினியசொற் கழறுவானால் . ( கூஉ ] 
மானிலத் துறவிலார்தம் மண்டமர்கடந்த வொள்வேல் 
மீனவன் மரபுட்டோன்றும் வேந்துனக்குரிய சேயாய் 
நானடைகுவனின் சோக நவையற மகிழ்ந்தெல்லிருந் 
தேனின முரலுஞ் சோலைக்குருகை சென்றிடுமினென்றே ( ஙங ) 
மாயவனுரைத்த மாற்றம் வள்ளறன் செவியுறாமுன் 
வேயுறழ் புயமிரண்டு மேருவினிமிரச்செய்யாள் 
நேயனேவன்மீனட்ட கேமியா யுலகமுண்ட 
தூயகந்தரத்தாயென்றே துதிபல வியம்பிநின்றான் . ( ஙச ) 


பாடினா னாடினான் செம்பதமலரணி முடிக்கட் 
சூடினா னாழியானின் சுதனெனுங் கருணையே கொண் 
டாடினானணியனா மவ்வாண்டகை வடிவு தோக்கங் 
கூடினான் கொழுதாவன்பக் குளிர்கடல் முழுகி நின்றான் (நடு ) 


சஉ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


விஞ்சையரியக்கர் விண்ணோர் விரை கொளைந் தருவின் பூவான் 
மஞ்சன மாரிபெய்ய மண்ணுளோரிறைஞ்சி யேத்த 
கஞ்சமின்னிலகுந் திண்டோட் காரியார்க் கருளீந்தன்று 
குஞ்சரத்து றுகணீத்த கோவலன் கோயில் புக்கான் . ( ஙசு ) 
மாமனங் கதர்சனாக மறைந்தபின் குருதிதோய்ந்த 
நாம வேலிறையுங் கா தனங்கையு மிக மகிழ்ந்து 
தேமலர்த் துளவினான்றன் சினகரம் வலம தாய்த்தன் 
நாமமுற்றடிசி லுற்றுத் தளத்துடனிருந்த பின்னர் . 

( ங எ ) 
பிழையறப் புவிபுரக்கும் போருட் குரிசினீதி 
யுழையரை விளித்து யூகமொலி கடற்றிரளே யின்பம் 
தழைவுறச்செய்து பிற்றைப் புலரியிற்றருதிர் நீவிர் 
குழைபொருகயற்கணார் வாழ்குருகையா மடைதற்கென்றான் ( நஅ ) 

ங்கரசியம்பா முன்னரறிவின்மிக் கமைச்சசெல்லாம் 
பாங்குறு மிர தமியானை பாய்பரிபடைக்குழாங்க 
னீங்குவந்தடைந்த தெந்தாயினி யருளென்னேயென்று 
வீங்கிய குவவுத்திண்டோள் வேந்தனுக் கறிக்கை செய்தார் ( ஙசு 
மந்திர மறையோர் வாழ்த்த மங்கள வியங்களார்ப்ப 
பந்தையொத் தெழுந்த கொங்கைப் பரத்தையர் நடிப்ப மன்னன் 
பைந்துள வலங்க னம்பி பங்கயப் பதமுட்கொண்டு 
வந்தனை புரிந்து பொற்றேர் மங்கையோ டேறினானால் ( சல் ) 
வாளரி மதர்க்க ணல்லார் வயங்கு சாமரமிரட்ட 
காளமும் முரசு சங்குங் கறங்க வானிலவு காலுங் 
கோளகை கவிகை யேந்திப் படைகளின் குழு முன் செல்ல 
வாளிமொய்ம்பினனும் பொற்றே ரணிகொள் வாம்பரிநடாத்தி , ( சக ) 
குருதி தோய்ந்தொளிரும் வெற்றிக்கொற்றவேற் கலியனன்பர்க் 
கருணிதியமருமவ்வூர்க் கண்மறுக தனைத்தாண்டி 
இருவிசும்பணவு செம்பொனெயில் கழியையு நீங்கித் 
திருமகிழ்ந்துறையு மார்பன் செழும்பணைத்தலமடைந்தான் ( உ ) 

வேறு 
தூயதாமரைத் தடத்தையு மத்தடந்தோயு 
மர்யந் தன்னையு மணிமலர்க் காவையு மயலி 
னேய தண்பணை களையுமற் றுளவளமெல்லாம் 
ஏயவோகையி னணங்கினுக்கிறையவன் காட்டும் 


( 
சக 
) 


வரம் வேண்டுகோட் படலம் 


சங 


அங்கயத் தடைந் தரிவையர் நேர்நிமிர்ந் தாடச் 
சங்கயத்தடி முகத்தொருதனமு மேற்றெரிதல் 
வெங்கயத்தடர் முலையினா யாங்கதில் விளங்கும் 
பங்கயத்தடமலர் முகைபோன்றன பாராய் 


வடுவகிர்க்கிணையாயகண் ணணங்குசின் மடவார் 
இடுபுனற் குடைந்தேந்து பின்குழலில் வைத்திடுதேன் 
விடுவெண் டாமரைப் போது சூற்கொண்முகின் மீதில் 
படுமுடுக்கணம் போன்றினி திலங்குவ பாராய் 


( சரு ) 


மாங்குயிற் சொலி னன்னவர் குடைந்தெழ மறைக்குக் 
தேங்குழற்றிர ளொதுக்கிடத் தெரியும் வத்திரந்தான் 
ஈங்கெழிற் கொடியிடையினாய் மேற்படரெழிலி 
நீங்கவுட் டெரிவெண்மதி நிகர்த்தன பாராய் 


( சசு ) 


அனிச்சப்போது மெனஞ்சத்தின் சாவியுமழுத்தி 
நனிச்சிவப்புறும் மடியினாய் நாரந் தோய்வான் செல் 
கனிச்செவ்வாயினர் சிலம்பொலி கேட்டனக் கணங்கள் 
பனிச்சையோடு தம் மினமெனத் தொடர்வனபாராய் 


( சஎ ) 


கருமுகிற்குழலாயொருகன்னி செங்கமல 
மருவையோருவானாசி வைத்திடமுகமதியென் 
றருகு கூம்புமம் மலரினைக் காணி லதன்னார் 
திருமுகத்தினுக் கடையு நாணென்னலாந் தெரிவாய் 


(சஅ ) 


கோங்குகொங்கைகள் காட்டநன் 

முருக் கிதழ்காட்ட 
மாங்குயின் மொழிகாட்ட மாவடுவிழிகாட்டத் 
தேங்குழைத்தளிர் திருவுருக் காட்டிடச் சிறந்து 
பாங்கரும் பொழின் மடந்தையர் போன்றன பாராய் 


( சசு ) 


விரியறத்தின ரரும் பொருள டையுமவ்வேலை 
யரியதாயதம் முறவினைத் தழுவுத லனையக் 
கரியவாயசந் தானுலும் மிரையினைக்கண்டே 
யுரியதன்களை கூவுவ காண்டியொண்டொடியே 


( நிய ) 


சடகோப திவ்ய சரித்திரம் 


தேகி யென்றவர்க் கிப்மியு மளித்திடாச் சிறிய 
ராகி நின்றவ ரரு பொருளாக்கிக் காப்பது போல் 
கோகிலத்தினன் மொழிமினாய்தேன்கணங் கொழுந்தே 
னேகி யெங்கனு மீட்டிவைத் திருப்பன பாராய் 
வயற்றலந் தொறுமடர்ந்தபைங்களைகளை மாய்க்கும் 
புயற்றருங்குழலுழத்தியர் கண்ணெழிற் பொலிய , 
வயிற்றிரிந்திடும்புட் குலமவாவொடு மடைந்து 
கயற்றிரள்களென் றேங்கியங் கிருப்பன காண்டி 


( 52 ) 


வேறு 


( நச) 


இன்ன தன்மைய வளனெலா மெடுத்தெடுத் தொளிரும் 
பொன்னின்மாமௌலி மன்னவன் புயற்கருங் குழற்பைங் 
கன்னனன்மொழிக் கனியிசுழ்க் குரைத்துரைக்துகந்து 
செந்நென் மன்னிய பணைபொழிற்பின்னிடச் சென்றான் 
பெருகு மார்கலிக்கிணை யெனப் பெருத்தவப் படைகள் 
வருகநாற்றிசைப் புறத்தினு நண்ணிவெண்மருப்பார் 
பொருகை மாமதக்குஞ்சரம் புரைபவனுயர்ந்து 
குருகைமாநகரந்தனைக் குறுகினனன்றே 
ஆதிநான்மறை யந்தண ரோதிடமடவார் 
வீதியெங்கணு மயினிநீர் சுழற்றிடவினிதன் 
மாதினோடு பன்மாமணிமறுகெலாங் கடந்து 
கோதிலாத தன்கோயிலைக் குறுகினன் கோமான் 
இருந்ததானை கட் கொருவிடைகொடுத்தினிதிறையோன் 
பொருந்து நீண்முகிற் பொலிந்து நின்றருளிய பெருமான் 
றிருந்து சேவடி யனுதினந் தொழுதுமண் சிறிதும் 
வருந்துறாதுளமகிழ்ந்தரசியற்றியே வந்தான் 
கந்தமாலுகக் கண்ணிகொள் காவலனினிதின் 
இந்தவா றரசியற்றி நுண்ணிடையிற விணைந்த 
சந்தவார்முலைத் தையலோடினிது வாழ்வு றுநாள் 
வந்தவாறெடுத் தியப்பிடலுற்றனன்மன்னோ 

( வரம் வேண்டுகோட் படலம் முற்றும் ) 


( ருசு ) 


( ருஎ ) 


திருவவதாரப் படலம் 


vinna 


RAMAN 


வழிபடு தெய்வ வணக்கம் 


வாதினான் மிகுவாதியர் தங்களை 
நீதிநூல் கொடுவென்று நினைப்பருஞ் 
சேதி நீளெந்திரத்தினி லிட்டநங் 
கோதில் ராமானுசன் பதங்கொள்ளுவாம் 


( 
க 
) 


க 


ஆரஞ் செய்ய வலரன மோடுச 
கோரஞ் செய்மன் குருகையுண் மா 
நீரஞ் சேயவ ணேய னடைந்தவ 
தாரஞ்செய்படலந்தனைச் சாற்றுவாம் 


( உ ) 


வையமோர்குடை நீழலிற் வைத்தெழிற் 
றையலோடு தருக்குற வாழுநாட் 
பொய்யிலா தவப் பூவை வயிற்றிடை 
துய்யசூற்குறி தோன் றியதற்பமே 


( 
ங 
) 


h 


மங்கலஞ்ரெய மாமல ரன்னவே 
பொங்கருட் பொலிவுற்ற பொலன்முக 
மெங்கும் வெள்ளியவாகி யிலங்குபொண் 
திங்களென்னத் திகழ்ந்ததுமாதரோ 


( ச ) 


மட்டுவாரு மரையின் முகையெனப் 
பட்ட வார்கொ டணிந்த பயோதரங் 
கட்டவிழ்ந்தவக் கானின் மலரென 
வட்டமிட்டு மணிக்கண் கறுத்ததே 


துங்க வேலைச் சுடுசரந் தன்னை யொண் 
கொங்கவிழ்ந்த குவளையம் போதை வெல் 
லுங்கருங்கண் குழைந்து டல்சோட்டாய் 
அங்கமெங்கு மழகிற்பொடித்ததே 


( 
சு 
) 


சக 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( 
அ 
) 


( கூ ) 


ஓது மோகை யடக்க வடங்ககில் 
லாது மேற்கசிவார்ந்தது போலவே 
கோதினீலக்குழற் கொடி நேரிடை 
மாதின் மேனி வெளிர்ப்பு மலிந்ததே 
தொன்மரத்தி னிலையிற்றுலங்குறு 
நன்மைப் பண்டி நலத்திற் கனத்ததவ் 
வின்மலிந்த நுதற் கொடிமின் னெனுந் 
தன்மையான விடையுந்தடித்ததே 
தண்ணிலாவின் தரளமணியென 
வண்ணியெங்கும் சுவேத மரும்பிய 
துண்ணிவந்த நரப்புடம் பெங்கிலும் 
மண்ணுவப்ப மலிந்து பசுத்தவே 
நலந்தருங்கொடி நைந்தவிடைச்சிதன் 
புலங்கொண்மேனியிற் போர்த்த பசுநரம் 
பிலங்குபொற்றிருப் பாவையிடையிடை 
துலங்கிழைத்த மரகதந்தோன்றுமால் 
செயிரறும் பலதேசிக நற்கலன் 
பயில்வுறுந்தன பார வரைமிசை 
யயர்விலேற வமைத்த படியெனும் 
வயிறணிந்த மடிப்பு மறைந்தவே 
அண்டமு மதனுட் பொருளியாவையும் 
உண்டகட்டிலடக்கு மொருவனே 
கொண்டன் மைக்குழற் கோற்றொடி மாது தன் 
பண்டி வந்து படிந்தன னென்பரால் 
தேங்கொள் செங்கம் லாதனன் றேடரும் 
பூங்கழற்றனிப் போற்றிருந்தான்றனை 
பாங்குபெற்ற பசுங்கொடி மாது தான் 
றாங்கிநிற்கத் தவமென் செய்தாளரோ 
கன்னிபண்டியைக் கான்வடமாகவே 
முன்னரே யுவமிப்டர் முறைமையால் 
பொன்னுடைப்பரன் போந்தனன் வைகலா 
லன்னதேதிரமாக வமைந்ததே 


( W) 


( 
மக 
) 


( ws ) 


( wn ) 


( ச ) 


திருவவதாரப் படலம் 


சஎ 


வேதமோதிய வேதியருந்தவப் 
போதஞானப் புனிதரும் போந்து போந் 
தோது மன்னவர்க்குற்ற சடங்கெல 
மாதந்தோறு மடவரற் காற்றினார் 


. 


( மரு ) 


குமுதவாய்க் கொடிக் குற்றிடைப் பாங்கிமா 
ரமுதினுமினிதாக வமைபல்வி 
தமுதிருண்டிதர வெறுத்தும்முணா 
துமுதகங் கணந்தோறு மருந்தியே 


( சு ) 


மாத மைந்தினோ டைந்து மலிந்தபின் 
றீதமைந்தித் திரைநெடு மண்ணெலாம் 
பேதமைய்யிற் பிழைப்பரிதாமெனப் 
போதமைந்த னுருக்கொடு போந்தரோ 


[ எ ] 


பேதியாது பிறங்குமெய்ஞ் ஞானத்தைப் 
போதியா நற்பதந்தனிற் போக்குவா 
னோதிருக்கு மறத்தெரிந்தோர்கிலா 
வாதியான பரஞ்சுடரண்ணலே 


( அ ) 


சந்த நீண்முடி மன்னன் றவத்தினால் 
இந்தமாதி னெழில்மிகு பண்டியில் 
வந்தடங்கி யிருக்கு மகிமையாம் 
விந்தைதன்னை வியப்பொடு நோக்குவான் 


( w • ) 


கந்தரத்திற் றுலங்கு களத்தனோ 
டுந்திமா மலரோனை முதலவா 
னந்தரத்திறை யோனொ டமரரும் 
வந்து நாளும் வணங்கித் துதிப்பரால் 


( உய ) 


வேறு 


வானக முகட்டின்மீது வயங்குபொன் முடிகளோங்கத் 
தனகமலர்த்தாட்சேடன் செகத்துறப் பொலிந்து நின்ற 
நீனக முலையிம் மாதின் நெருங்குறு வயிற்றிற்போந்த 
தீனரைக் கலவாச்சோதி யெவ்வணமுரைத்தி யென்பார் ( உக ) 


சஅ 


சடகோப திவ்ய சரித்திரம் 
அண்டமு மதனுள்ளான வலைபுனற்ககன நேமி 
மண்டெரி யனிலமற்று மனிதர்புள் விலங்கியாவும் 
உண்டகட்டிடையே வைத்தவொருவனே மடமினாடன் 
பண்டியுளடங்கி நிற்கும் பரிசெவன் பகராயென்பார் ( 2 ) 
தொலைவறுநிலையதாகத் துலங்குறுந் தமைந்து 
நிலைதிரிந்திருக்கு மூழி நெருங்கிய வேலை தன்னில் 
உலைவுருவனைத்தும் பண்டியுள்ளுற வடக்கியாலி 
னிலைய தன்மீ வளர்ந்தார்க் கீதென வரிதோவென்பார் ( உங ) 
திங்களின் மரபிற் றோன்றித் திரைநெடு நேமியாண்ட 
பொங்குவேல் வழுதிமன்னர் புரிந்தமெய்த்தவமோ வென்பார் 
இங்கணிவ்விறையோன் செய்தவெழிற்றவப்பேரே யென்பார் 
மங்குனேர்குழலாள் பெற்றமகிமையே மகிமையென்பார் உச ) 
எம்மை யாளுடையவீச னிங்குவந் துதித்தலாலே 
விம்மூநீர்ப்பொருனை யேயவ் விரசையா மென்பாரீங்கே 
இம்மியுமகலா வாழ்வுற்றிருந்திடுமவரே நித்யர் 
பொம்மலிநகரேயந்தப் புனித வைகுந்தமென்பார் - (உடு ) 
கோதகமுடையராகிக் கொடுந்தொழில் கொலைகளாதி 
பாதகம் புரிந்து நாளும் பழிப்புறு நிலையரேனுந் 
தீதகற்றிடு மித்தூய திருநகரடையிலன்னோர் 
மாதகவுடையராகி வாழ்வர் விண்ணாட்டி லென்பார் 

(உசு ) 
மண்ணிழை தவமோ மற்றுமானிடர் தவமோமீதின் 
விண்ணவர் தவமோ வேள் விவேதியர் தவமோ தென்பால் 
நண்ணினர் தவமோ விந்த நகரிழை தவமோயாரும் 
எண்ணரிதாய சோதி யிங்குவந் துதிப்பவென்பார் 
இவ்வணமடைந்து நாளுமிமையவர் வணங்கியேகப் 
பவ்வமைக்கடனே ரங்கட்பனிமொழிக் கரியகூந்தற் 
கொவ்வைவாய்த் தெரிவையாகங்குழையெனக் குழைந்துவாடி 
வவ்விநேர்விழிகொள் பாங்கிமா ரிருபுறமுந்தாங்க 
மெலமெலநடப்பாளொல்கி மீளவுமடைந்து சோர்வாள் 
அலணையொண் கூந்தல் சோர வலமரலடைவாள் யாருஞ் 
சலம்வர் முனிவா ளன்னாள் சார்துய ருரைக்கலாமோ 
தலமிசை யிருந்திவ்வாறு தளர்வொடுவருந்து மெல்லை (... ) 


( உஎ ) 


திருவவதாரப் படலம் 


விண்டல வெளியி னின்று விளம்பிய வமா ரெல்லாங் 
கண்டரு மறைக ணின்றுங் கருதுதற் கரிய சோதி 
மண்டலத் துதிக்கும் வேலை வந்ததின் றெனவுள் ளோகை 
கொண்டு நம் வினைக ளெல்லாங் குடியொடுந் தொலைந்ததென்னா 

( ங D ) 


அடக்கருமுவகை வெள்ளத் தாழ்ந்தன ராகிப் பாவத் 
தொடக்கறுத் துய்ந்தோமென்னத் துணைக்கர முடியிற்கூப்பி 
யிடக்கறத் தொழுவ ரோரா யிரமறை ந.விலுநாமம் 
விடக்கருத் திலர்களாகி விளம்புவர் குணங்களெல்லாம் (ஙக ) 


ஆடுவர் கள்ளுண்டாரின் மெய்மறந் தறிவுசோர்ந்து 
பாடுவர் மறைகணான்கும் பற்பல தரமானந்தத் 
தோடுகட்புனலில் மூழ்கி யுருகுவ ரினிதி னுள்ளம் 
பீடுற விமையா நாட்டம் பெற்றமை பலித்த வென்பார் ( ங 2 ) 


இருவிசும் பகட்டுள்வானோ ரிவ்வண்ண மாடிப் பாடி 
மருவிரி தருமந்தார மலர்கொடு சொரியச் சோதித் 
திருமுகத்தரம்பை மாதர்செருக்குடனடிப்பயாரு 
முருகயா ழெடுத்தியக்க ருகந்தன ரிசைகள் பாட 


( ஙங ] 


அடல்கெழு வாணனாரோ ராயிரங் கரங்களாலும் 
திடமுட னடிப்ப வார்க்கு மொலியெனத் தெருவிலூடே 
குடமுழாத் தொனிமுழங்கக் கொடும்பவத் தொடரறுத்துக் 
கடம்படு முனிவோ ருள்ளக் கவலையற் றுவந்து , வாழ்த்த ( ந.ச ) 


நவமணிக் காளஞ் சின்ன நவையிலா முரசத்தோடும் 
தவளவொணிலவு காலுஞ் சங்கமு முகிலினார்ப்பப் 
பவளவாய்க் கரிய கூந்தற் பைந்தொடி சுதையி னின் சொற் 
குவளை யொண்கண்ணா ருள்ளங் குளிர்ந்து மங்கலங்கள் பாட 


வழக்கிடப் பலநூ லாய்ந்தும் வாய்மைகொணிலையைத்தேறாச் 
சழக்குறுபுலவோ ருள்ளந் தன்னின் மெய்யறிவு தோன்ற 
இழக்கவெவ் வினைகளெல்லா மெத்திற முடையாரேனுந் 
தொழக்கருத் துடையராகும் துணிவரு டேவேயாக ( . சு ) 


7 


ருய 


சடகோப திவ்ய சரித்திரம் 


வேறு 


நண்ணிய கலியி னாற்பத்து மூன்றா நாளென 

நவில்பிர மாதிப் 
புண்ணிய வாண்டிற் புனிதவைகாசிப் பூரணை 

வெள்ளியுங்கலந்த 
வெண்ணியதிருவிசாக நன்னாளி லெறிதிரை 

யறிதுயின் மாலே 
விண்ணெழுமுதைய விரவிபோன் றுலகில் விளங்கிழை 
வயிற்றினின் றுதித்தான் 

( ங எ ) 
பொங்குவெண் டிரைகொ ளிருநில வரைப்பிற் போற்றுறு 

மடியவர் முகமாம் 
பங்கயமலர்கள் விகசித மடையப் பரமத 

விருளின மிரிய 
விங்குழலுயிர்கள் பவப்புனல் சுவற வெண்ணரு 

மளிமுரன் றிருந்தேன் 
சங்குறும் வகுள பூடண பாஸ்கரோ தய 

மாயது பாரீர் 
கணிப்பெரு நிலைய வாரண நான்குங் கருதியின் 

றளவிடற்கரிய 
திணிப்பெருந்திரம்டாடிருமுத றலைவன் 

செழியனன்னுதற் சிறுமகவாய்ப் 
பணிப்பெருஞ் சுடிகை மிசையுறக் கிடந்த 

பாரிடத் துதித்தன னென்றான் 
மணிப்பெருமுடிய மன்னர்கோ னிழைத்த 

மாதவ மியம்பிட லெளிதோ 
மதித்திட வெவரு முதித்தவக் கணமே வருசட 

வாயுவைத் தடுத்துக் 
கதித்தமெய்ஞ் ஞானக் கடலிடை மூழ்கிக் 

கண்ணிணை யுறவிழி யாதுஞ் 
சதிர்த்திருப் பவளவாய் திறவாதுந் தரையிடை 

யசைவறக் கிடந்த 
வெதிர்த்தசெஞ் சுடரின் றேசுறுங் குழவிக் 
கிகளைய ரிணையன புரிவார் 

( சய ) 


திருவவதாரப் படலம் 


ருக 


இளநிலவெறிக்கும் பிறையினைப் பழித்தங் 

கிலங்குறு நுதற்றலந் திருத்தித் 
தளதளப் புடனுட் டிரண்டழ கொழுகித் தயங்கிடு 

நாசியை யுறுவி 
வளமைநற் கரமு மணிமுழந் தாளும் வகையுறக் 

கைகொடு முறுக்கிக் 
கிளர்தரு மம்பொற் கோடிகத் தேந்திக்கெழீ இயபொற் 

சுண்ணநீ ராட்டி 


நறியபொற் கலையின் மெய்யது துடைத்து நாபிநற் 

றலமுற நோக்கிச் 
செறிமயிர் மணியுச்சியினெயும் பொத்தித் 

திகைத்தயர் வதிகரித்திருந்த 
மறி மருணோக்கின் மடவர றன்பால் மைந்தனை 

மலர்க்கரத் தேந்தி 
வெறிமலர்க் கூந்தற் குவளையொண் கண்ணார் 

விழைவொடு மளித்தனரன்றே 


( 52 ) 


வாங்கியவளவிற் படுதுய ரனைத்து மாள மென் 

மேலறப் பெருகித் 
தேங்கிய வுவகைக்கடலிடை யாழ்ந்து செழியதன் 

மடித்தலத்திருத்திப் 
பூங்கரும் பனுக்கு மொழிச்சிறு விடைவிற் புருவமெல் 

லியலுறுமணங்குகு 
கோங்கரும் பனைய விளமுலை பிடித்தக் குழவிதன் 
வாயிடைவைத்தாள் 

( சங 


வைத்தவார் தனத்துக் கலசம் தருந்தா வரவாப் 

பருமிதமடைய 
வித்தகைக் குழவி யிருநிலவரைப்பி லிருப்பது 

முளது கொல் லென்னப் 
புத்தகமனைய புறவடித்துவர்வாய்ப் பூவையுண் 

மழுங்கியிங் கிருப்ப 
மத்தகக் களிற்ற மன்னர்கோ னுணர்ந்த வண்ணமு. 

மிழைத்தது முரைப்பாம் 


( சச ) 


ருஉ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


அடன்மிகுந்திகலு மவுணரை யடர்த்த வைம்படை 

தாங்கிய பெம்மான் 
மடலுறுங் கமல மலரடியகலா மனத்திறை 

யவனிடம் பகர்வான் 
றடமுலைவரையின் வடமணிந்திலகு தையலா 

ளிகுளையர் விரைந்தே 
திடமிகுந்தொளிரும் புயவலி யரசர் திரண்டு சூ 
முவையிடை யடைந்தார் 

(சடு ) 
கொண்டலுந் தருவு காணான் னிதி கைக் கொண்டுகர் 

திரவலர்க் களிக்கும் 
வண்டின நெருங்கி யின்னிசை முரல மது விழி 

நிம்பாற் றாரான் 
புண்ட ரீகங்கொள் ளடியிணை போற்றிப் பொற்புறுஞ் 

சுணங்கவிர் நகில 
மிண்டைகொண் டிலகுங் கருங்குழல்மடவா 

ரெதிர்வியந் தினிது நின்றனரால் 


வந்து தன் கமலமலரடி வணங்கி வணக்கமோ 

டெதிருறு மடவார் 
இந்து என் முகங்கண் டிங்கெழுந் தடைந்த தென்ன கொல் 

விளம்புதிரென்ன 
விந்தையி னிலகு மணிமுடி வழுதி வேந்தர்கோன் 
வினவு 

தன் முன்னர் 
அந்த மன்னனுக் கவ்விடைக் கருங்கூந்த 

லணங்கினர் விளம்பலுற்றனரால் 
வெஞ்சமத் திகலு மடையல ராவி வேலினிற் 

பறித்திடு மிறையோய் 
மஞ்செனக்கரிய மலர்க்குழன் மடந்தை 

மணிவயிற்றிடையி னின்றின்றே 
செஞ்சுடர் விரித்து வான் முகட்டொளிருக் 

தினகரர்கோடியென் றுரைப்ப 
அஞ்சுடர் விரிக்கு மாண்மகவாகி யகலிடத் 
தினிது தித்த தம்மா 

( ச ) 


திருவவதாரப் படலம் 


கண்ணிணை சிறிதும் விழித்திலை வாயங் 

காந்தினி தரற்றவுமில்லை 
யண்ண லஞ்சுடரி னணிதிருமேனி யசைத்திலை 
யஞ்சனின் 

மகவு 
முண்ணிகழ்ந் தொளிரு மாவியினோடு 

முற்றுறைகின்றது வென்னா 
வெண்ணிகர் குமிழ்மூக் கன்னிய ருரைத்தாங் 

கேகின ரிறைவனைத் தொழுதே 


கொடியென நுடங்கு மிடைக்கனித் துவர்வாய்க் 

கோதைய ராண்மகவெனுமுன் 
படியொடு கனகமணியிழை வலையம்பரித்தெழு 

வெனத் திரள் புயங்கள் 
வடிவுமிக்குயர்ந்த மேருவென்றுரைசெய்வரையென 

மிக்கினிதுயரக் 
கடியயிற் படைகொ ளிறையவ னோகைக் 

கடலிடையாழ்ந் தனனாகி 


( இய ) 


( ருக ] 


காதல னில்லாத் தன்மையிற் றுயரக் கடலிடை 

யாழ்ந்துளம் வருந்தி 
யீதள வாகக் காலம் தகற்றி யிருந்துமிக் 

குழலுறு மெம்பாற் 
போதவு மொளிரு மாண்மக வீந்த புனிதமைம் 

முகினிறத் தாதி 
நாதனிங் கதற்குண்டாய செய்கைகளு 

நல்கிலா திருப்பவனல்லன் 
அன்றிருந் தமக்கோரருங் கொடுந்துயர்க 

ளடைந்திடி லன்னவ னல்லால் 
சென்றினி தொழுக்கும் தன்மைய ருளரோ 

செறிதிரைப் பரவை சூழுலகில் 
என்றொளிவிரிக்கு மயிற்படை தரித்த 

வெழின்முடி மன்னவர் வணங்கக் 
குன்றெனப் பணைத்த புயவலி படைத்த 

கோமகன் றிருவுளத் தெண்ன 


( 52 ) 


ருச 


சடகோப திவ்ய சரித்திரம் 


அருமறைக்குரிய வேள்வி யந்தணர்களாசிகள் 

பற்பல நவிலத் 
திருமுடி தரிக்கு மன்னவர் தாழ்ந்து திரண்டு 

நான்மருங்கினு மேக 
மருமலர்க் கூந்தற்குவளை யொண்கண்ணார் 

வானிறக் கவரிகா லசைப்ப 
வுருமெனத்தவள வலம்புரிக்குலமு முயர் 

முரசினங்களுங் கறங்க 


( ருகூ ) 


மிடைந்தொளிர் தரளமணி யெடுத்தெறியும் 

வெண்டிரைத் தாம்பரவன்னி 
யடைந்தரும் புனலி லாடியுள் ளுகந்து 

தென்கலைப் புண்டரமணிந்து 
குடைந்து வண்டிமிரு மருமலர்த் தொடையல் 

கொண்டகன் றொளிருமார் பிறையோ 
னடைந்தனன் விரைவில்லுதையனைப் பொருந்த 

னையனற்றிருமுகங் காண்பான் 


- 


( ருச ) 


செப்பெனப் பரந்து மார்பிடம் கவர்ந்து 

திரண்முலை மடமினா ருகந்தங் 
கொப்பருங் குழவிதனை யெடுத் தளிக்க 

வொன்னல ருடறடி யிறையோ 
னப்பரன் றனது திருவுருவனைத்து மன்பொடு 

கண்டு கண்டுருகித் 
துப்புறுஞ் சுடர்கொளுதையனைக் கண்ட 

தூயசெங்கமல மொத்தனனால் 


( ருரு ) 


உருமினு மிரட்டி மும்முரசினமு முயரிய 

சங்கமும் பிளிற 
அருமறைக்கிழவர வாவின தளவா யகத்திடைப் 

பெருங்களிதுளும்பப் 
பொருவிலுன் கனகப் பொருப்பெனக் குவித்து 

வித்தினற்றானமும் மிமிரு 
மிரூநிதிக்குவையு பெண்ணிலா நிரையுமிசைபெறப் 

புனலொடு மளித்து 


( ருசு ) 


|| 


திருவவதாரப் படலம் 


மெய்வகையுணரு முழையரைக் கூ 

விளங்கு நம்மரபினுக்குரிய 
தெய்வமா மாதி நாயகனமருந் திருத்தளியேமுத 


லாய 


பொய் வகையொழி நன்னாட்டினிற் சிறந்து 

பாலியுமால் சன்னதி தோறும் 
மெய்வகை திருத்தி யாடைடு ணிதிய மிகுநில 

முதற்சிறப் பளிமின் 


( ருஎ ) 


ஆனினமுதல பற்பல வுயிர்க ளருந்திமெய் 

விடாயது தணிப்பா 
னீனிறக் கடலினிரட்டிய தடமும் நிகமநற் 

சாலையுஞ் சிகரம் 
போனிகழ் தருமாலயங்களு மெவரும் புகழ்தரு 

மன்னசத்திரமும் 
மானயிவ வகையி னாயபோ லினும்ப லாயிர 

வறத்துறை யிழைமின் 


சிறையது விடுமின் சிறைக்கள மெடுமின் 

றிகழ்முடி மன்னவரள 
இறைவிடு மீரேழாண்டயனிதிய மீட்டு 

மாயத்துறை விடுமின் 
குறைவிலா நிதியவரையது திறந்து கோதறப் 

பலவரு மெழுநா 
ணிறை தருமளவும் வெறுத்திட வகத்துணேர்ந்தவை 

யெடுத்யெடுத் தளிமின் 


நண்ணிய தடந்தோட் கொற்றவ ரிழைத்த நவையெலாம் 

பொறுத்துறப் பிணித்த 
திண்ணியகழல்யாப் பறவிடுத் தவர் தந் 

திருநக ரடைதரச் செலுத்திப் 
பண்ணியற்றமிழின் வகைநல முணரும் 

ன்மைநம் போவைப் புலவோர் 
உண்ணனி பந்தன்னெனக் கலை 
முரையுடன் பணிகளு டாஸ்மின் 

( சு ) ) 


ருசா 


சடகோப திவ்ய சரித்திரம் 


வெண்டிரை கொழிக்குங் கருங்கடலுடுத்த 

மேதினியதனிடைச் சிறந்த 
திண்டிறற் புயத்த மன்னவருணர்வான் 

றிருமுகங் கடிதினி லனுப்பிக் 
கொண் ... ல்கண் படுக்கு மாடமா நகரங் 

கோதற வலங்கரித்திடுவான் 
அண்டுறுமாந்த ரறிதரமுரச மறைதரச் 

செய்மினென் றுரைத்தான் 


( சுக ) 


இடியெனக் கறங்கு மணிமுரசோதை 

யெழினகர் மாந்தர்தஞ் செவியிற் 
கடிதினிற் படுமு னள விலா வோகைக் கடலிடை 

யாழ்ந்தன ராகி 
வடிவுறுமயில்வே லனையகண் மடவார் மை 

ந்தரோ டிணைந்திர வகற்றும் 
படிமருத் தொடையும் பாயொளி விரிக்கும் 

பற்பல வணிகளுமகற்றி . 


( சுஉ ) 


மங்கையர் நகிலப் பொருப்பினுக்கணிந்த 

வாசநற் கலவையின் றுகளும் 
கங்குலிற் கரிய கூந்தனின் றிழிந்த கான்மக 

ரந்தமு மடங்க . 
வங்கமுன்றி றொறுங் குங்குமச் செழுஞ்சே 

றது கொடு வழுக்குறத் தெளிப்பார் 
பொங்கிய சுடர்வே லிறைமகன்றன்பாற் 

புதல்வன்வந் துதித்திடு மகிழ்வால் 


( கூகூ.) 


பத்தி யினிவந்து விசும்பக டுரஞ்சும்பரூஉ 

மணிமாட பந்தியினற் 
பித்தியின் புறத்து மகத்திலும் புது வெண் 

மெய்யொளிச் சுதைகள் தீற்றிடுவார் 
நித்திலமுறுவற் கமலைவா ழகல நிருமலன் 

றிரு வவதாரச் 
சித்திரவகையே முற்றிலு முவந்து தீட்டு 

வர் சுவின் பெற்மாந்தா . 


[ கூச) 


ருஎ 


( சுரு ) 


திருவவதாரப் படலம் 
வெண்ணில வெறிக்குங் கையிலையின் 

கிரியின் மிசைப்பலகதிரெழுவனபோல் 
திண்ணிய மாடமுகட்டிடையனந்தஞ் 

செறிசுடர்த் தூபிக ணிரைப்பார் 
நண்ணிய குலிசத் துவசமு முழுவை நாடிய 

கொடிகளு நடுவார் 
தண்ணியவிதை வித்தரிய பாலிகைகள் 

சதிருற வயின்வயி னிறைப்பார் 
மங்கல மகலாமறுகிட மெங்கு மணிநடைக் 

காவண மிடுவார் 
துங்கமென்பாளைக் கழுகொடு சுவைகொள் 

கன்னலுமினிமையிற் கனிந்த 
செங்கனித்தாறு படுவிரிதலையுஞ் சேட்பட 

வெழுத் தொறுமமைப்பார் 
சங்கையின் மகரதோரண நிரைப்பார் 

தமனியப் பாவைகள் தொடுப்பார் 
தேனினமுரன்றிந்தள விசை பயில செழுமணித் 

தாம நாற்றிடுவார் 
வானில வெறிக்குமார வாரமுமொண் மரகதக் 

கோவையுந் தொடுப்பார் 
ஆனிழு துறப்பெய் தருஞ் சுடர்தருமொ ணஞ்சர 

விளக்கினமிடுவார் 
கானிடுமலருந்தண்பனி நீருங் கலவையுங் 
குழம்பொடு மிறைப்பார் 

வேறு 
கரியசூன்முகி லனையமும் மதம்பொழி கரிகட் 
குரியவோடையு மேற்றவிசையு முறவமைப்பார் 
விரியும் வான்முக டிடிதரத் தாவியு மீளும் . 
பரிகள் பல்லணங் கால்கழுத்தணிகளும் படுப்பார் 
திவிய மாமணி யணிபெறக் குயிற்றிய திகழும் 
சவிகொண் மாவிரதங்க ளெண்ணில் நிரை தயங்க 
விவுளிசேர்த்திரு மறுகடை நிரைப்பரா இரும்பொன் 
அவிரு மேருபல் லொருவழி சேர்ந்தன வனைய 


( சுசு ) 


( சுஎ ) 


( சுஅ ) 


( சுசு ) 


8 


ருஅ 

சடகோப திவ்ய சரித்திரம் 
தவள வானில வுமிழ் மணிமாட மேற்றாவத் 
து வளிலாநறு மகிற்புகை வயின்வயின் றொகுப்பார் 
பவளவாய்க்கொடி நுண்ணிடைப் பனிமொழிக் கரிய 
குவளையொண்கணார் குரவையாட் டயருவர் கூடி ( எல் ) 
முருகுசேரு மாலதிக்கலிகைக் கிணைமூரல் 
குருகுசேருமால் வரையெனப் பொலி தரக் குவிப்பார் 
கருணையோடுமற் றரியநற் கனிவருக்கமுகேர் 
அருகுதோறுஞ் சிற்குன்றென வமைப்பர்களன்றே ( எக ) 
இனியவாய முக்கனிகளு மிடையிடை நிறைப்பார் 
புனிதவாதர நிறைந்த வுள்ளத்தினர் பொருந்தி 
தனிவிருந்தினர்க் கெதிர்கொடு சென்று நற்றகையாய் 
மனி யுமக்கெமக் கென்றுத மகங்கொடு வருவார் ( எ ) 
சேயதேறலி னறுநெய்பால் தயிருடன் சேர்ந்து 
தூயமாமறுகெங்கணுந் தொனியுறத் துதைந்து 
பாயவென்னறு மாகனகக் கலம்பரப்பி 
யேயநாரண ன்டியருக் கின்னமு திடுவார் 
தழனிறத்தாற் றிகிரியு மிவுளியுந் தான 
மழவிருங்கரிகளு முகைத் தவரவர் வருவார் 
பழமை யாயபொற் கலன்களை வெறுத்தலைம் பாலார் 
அழகினீடிய கலன்களைப் புனைகுவரன்றே 

( எச) 
ஊறு தேன் பொழி மாலிருஞ் சோலைவெற் புயிர்த்த 
நாறுசந்தன வரியமென றேய்வையின் றீய 
சேறு 

நூலிடை தேம்புறப் பணைத்தருஞ் சிகர 
வீறுவாய்ந்தணைந் தடர் தரு முலைமுகட் டணிவார் ( எடு ) 
ஒங்குமாமதி வடந்தனைப் புனைகுவ ரொழுகுக் 
தேங்கொள் வண்டின மலை தர வோச்சி நீர் செழுஞ்சூ 
மூங்குமால்குழல் திருத்தியத் தலைப்பணி சாத்தி 
பூங்கொண் மாலதி செவந்திநற் பிச்சியும் பொறுப்பர் ( எசு ) 
ஏரவாணுதற் சுந்தரத் திலகம திடுவார் 
போரவானில வெறியுநித் திலச்சுட்டி புனை வார் 
சூரவேனிக ரம்பகத் தஞ்சனந் தோய்ப்பார் 
ஆரவாரவம் புதிக்கரு வாட்பிட லனைய 

( எஎ) 


திருவவதாரப் படலம் 


ருகூ 


பொய்யமைந்த நுண்ணிடைக் கணிமேகலை புனைவார் 
துய்யாற்பசுங் கழையெனத் திரளுறுந் தோளிற் 
செய்யமாமணி குயிற்றிய வொண்கலன் றிருத்திப் 
பெய்யுமம்பொனிற் றொடிபல முன்கையிற் பெய்வார் ( எஅ ) 
கடிதினிற்றழ னிறத்தாற் றளிர்நிறங் கவற்று 
மடிமிசைச் செழுஞ்செய்ய பஞ்சின் குழம்பணிவார் 
வெடி கொளம்புய மிசையனஞ்சிலம்புவ வனைய 
படிவுறுஞ் சிலம்பொலிதாப் பதமிசை யணிவார் ( எசு ) 
மாடகத்த நன்மகரயா ழெடுத்திசை வகுப்பார் 
பாடகத்தொடும் பரிபுரத் தொலியெழப் பதம்பேர்த் 
தாடகக்குழை யலைதரத் தனித்தனி யரிய 
நாடகத்தொழில் நலந்தெரி மடந்தையர் நடிப்பார் ( அய ) 
அந்த மாடவின் னெழினகர் மாந்தரு மடர்ந்த 
சந்த வார்முலை மாதரு மகங்களி ததும்ப 
இந்த வாறியற்றியபின்ன ரக்கொடி யிடையார் 
விந்தையோடு பொற்சுண்ண நீராடுற விழைவார் ( அக ) 
வேறு சாடி கொப்பரி சாருங் குழிசியிப் 

பீடியற்கலம் பெய்திடி லற்பமே 
நாடுமென்ன நளியும் பொழிபுனல் 
ஓடிடாம லொருக்குறத் தேங்கவே 

( அட ) 
பண்ணுலாவிய பாவினு மின் மொழி 
விண்ணுலாவிய மின்னிடை மாதரார் 
எண்ணிலாதவரேர் மரகெங்கலும் 
வண்ணநீடு வரம்புகள் கட்டினார் 

( அ ) 
தமனியத்திற் சமைத்த தளங்களாற் 
கமவசந்தக் கலவைக் குழம்பினோ 
டிம நறும்புன னெய்நல்லெண்ணை கணம் 
அமரு மத்தர் புனுகு பொன்னானமே ( அச ) 
வண்ணமுற்ற பொற்சுண்ண வனாறு 
தண்ணநீரிற் றகையன மட்டிலா 
விண்ணின்பமா நகரெங்கும் விடுத்தன . 
பண்ணினின் சொந்டனிக் குபூன்பாதரே 


காய 


சடகோப திவ்ய சரித்திரம் 


[ அசு ) 


( அள ) 


[ அஅ ) 


சத்தவார்கட றானொருங் குற்றபோற் 
சுத்த வீதிகடோறு நன்மஞ்சனம் 
பத்தியோடு பொழிந்தபின் பான்மொழிக் 
கொத்தலர்க் குழற்கோதையர் கூடியே 
இழையினுண்ணிடை நீலியிறுக்கிமென் 
றழைசுணங்கின் றனங்கள் குலுங்குறாப் 
பிழையில் வம்பு பிணித்து மழைக்கருங் 
குழறிருத்திற் கொண்டை யணிந்தரோ 
தந்ததாரைக் குழலுந் தமனிய 
விந்தை தேர்கட் சிவிறியு மின்னபோ 
லந்தமில் புனலாடுங் கருவியோ 
டிந்து வின்னுத லேழையர் தோன்றினார் 
இடக்கை பேரிகை யேய்ந்திடு திண்டிம 
முடுக்கை பம்பையுறுமி முரசொடுக் 
தடக்கு தோறவில் தமரவலம்புரி 
திடத்திருச்சினந் தேசிகக்காளமே 
கூறிவாச்சியக் கொண்டு குணில்களா 
லேறுசூன் முகிறன்னி லிரட்டியே 
காறிசைக்கணு நண்ணிமுழக்கிடச் 
சா நினோதியர் தாம் புனலாடுவார் 
கள்ளலம்புங் கருங்குழன் மாதரார் 
உள்ளலம்பிய வோகை கிளர்ந்தெழ 
வெள்ளிடற்கிடனின்றி மறுகடர்ந் 
தள்ளியள்ளியவர் புனலாடுவார் 
கூந்தல் சோரக் கொடியிடை சோர்தரக் 
காந்தளென்னக் காஞ்சிவப் பேறவே 
சாந்தணிந்த தனங்கள் குலுங்குற 
வாந்துருத்தி கொண்டாடுவர் நீரரோ 
கலைநெகிழ்ந்தது காண்கிலர் கச்சுமென் 
முலைநெகிழ்ந்தது மோர்கிலர் மொய்யொளி 
யலையு மார மகன்ற துணர்கிலார் 
தலைமை சேர்புன லாடுந் தருக்கினால் 


(அசு ) 


( கூட ) 


( கூக ) 


( 
உ 
) 


( கூகூ) 


திருவவதாரப் படலம் 


காக 


கச 


அத்தர் பன்னீர் புனுகினோ டாரநெய் 
யொத்து வாரி யொருவ ரொருவர்மேல் 
லத்த நற்குழ லாலினி தாடுவார் 
புத்தகத்தின் புறவடி மாதரே 

] 
அருத்தி யோடொ ரரிவைநன் னெய்யைமா 
றொருத்தி வாயி லொழுக்க வுமிழ்ந்திட 
றிருத்தன் வாயெனுஞ் செவ்வித ழாம்பல்பெய் 
மருத்தண் டேற றனை நிகர் மானுமால் 
கூந்தன்மீதிற் குழல்கொடு பீச்சுநீ 
ரேந்தி ளந்தனந் தன்னி லிழிதரல் 
சேந்த மேருத் திகிரியின் மீமிசை 
போந்துமேகம் பொழிதலை பானுமால ( கூசு ) 
மாதர்பல்லோர் மடந்தையின் அரன்முக 
மீதருங்குழல் கொண்டு விடுப்புன 
லோது வானெழு மொண்மதி வீசிய 
சீத வெண்கதி ரென்னத் திகழுமால் • எ ) 
விடவெண் பால் கொடோர் மின்னிடை மானே மேல் 
லுடல் வெழுப்பினை யுற்றுடன் தீர்தலாற் 
புடவி யிற்பசும் பொன்னினற் பாவையைப் 
படம்படுத்து பறிப்பதை யொக்குமால் ( + அ ) 
நெஞ்சினிற் பொழி நீரிரு கொங்கைமே 
லெஞ்சலானதற் றேயிழிந் தோடுறல் 
விஞ்சடர்ந்தெழு விண்டுவின் மேல்வழி 
யுஞ்சிறுதண் ணருவியை யொக்குமால் ( கூகூ ] 
படைக்கண்மங்கை பனிமுகம் வீசுநீர் 
தடுப்பவங்கைத் தலம் பொதி தன்மரை 
யிடக்குள் வீழ வெமைவருத் தேன்மதி 
யடைக்கலம் மென் றடைதலை மானுமால் 
சோதிமாமணி மாடங்க டுன்றிய 
வீதிதோறும் விழைவி னடர்ந்து முப் 
போது மீரறு வைகல் புனலிடை 
மாதராடி மனக்களி யுற்றபின் 

ராக ) 


காஉ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( m2 ) 


வண்ணமாமறு கெங்கும் வதிந்தபொற் 
சுண்ணநீர் தலைப்பெய்து துவன்றியே 
தண்ணரும் பொருனாநதி சார்ந்திரும் 
பண்ணைவாயிட மெங்கும் பரந்து போய் 
நலிகொள் வெண்டிரை நண்ணி யதினுள 
புலவுநீக்கிப் புது மண மீந்தவன் 
சுலவு மிப்பி சுரிமுக முண்ணச்செய் 
உலவுமார முயிர்த்திடச் செய்யுமால் 

திருவவதாரப்புடல முற்றும் . 


( ma ) 


நாமதேயப் படலம் 


வழிபடு தெய்வ வண 

வணக்கம் 
கற்றவ னீராடவெழ முதலியாண்டான் 

கையும்பின் வடுகநம்பி கரமென்போதும் 
பற்றியெழற் காண்டானுள் வெதும்ப வத்தைப் 

பரிக்ரிக்க வவர்க்கிருதாம் பரச்செம் பீந்தாங் 
கற்றந்திப்புனல் கொணர்வித் தஃதா னம்பி 

யாந்தரிகப் பத்திவெளி யறியச் செய்த 
நற்றவொன்ம் மெதிராச னடியை வாழ்த்தி 

நாமதேயப்படல நல்குவாமால் . 
( வேறு ) மீனவன் 

மீனவன் குல வேந்தன் வியந்து பஃ 
றானமந்தணர் தாமுகக்கக்கொடுத் 
தானபின் பேரவை யெழுந்தாங்கொளிர் 
வானரியணை மன்னினன் மாதரோ, 
ஆரியர்களறிஞர் கணித நூ 
லோருவோர் மெய்யுறுதிகொ ளாரணஞ் 
சோர்விலா துணர் தூய்மறை யாளர் மற் 
றோறாதொளி ரேந்தலுழையரே . 


(க ) 


( உ ) 


( 
ங 
) 


நாமதேயப் படலம் 


காங 


மற்ற நுட்ப மதியின ரானிறை 
வுற்ற சங்கத் துறவிலர் மௌலிதோய் 
பொற்றிருக்கழற் பூப னுவகையாற் 
சொற்றிடுஞ்சில தூய்மொழி யன்றரோ . 


( ச ) 


மன்றுளோரெம் மனமரை யின் முகை 
யின்றலர்ந் தொளி யெய்திட வெல்லிளங் 
கன்றை நேர்வருகான் முளைக்கியாது நா 
மின்று நாம மிடுத லியம்புவீர். 


கொக்குமீதுறு கோகிலவின் சொலார் 
செக்கர்மாடத் திருக்குருகாபுரி 
புக்க நும்மைப் புரக்கும் புயலுக்கு 
மிக்க வாதிப்பிரான் றளிமேவியே . 


( 
சு 
) 


பரவை சூழுல கோரடி பற்றிடக் 
கரவினாலளந் தின்பருள் கான்மலர் , 
சிரமணிந்தவன் சீரருட் பெற்றுடன் 
மரபினாமம் வழங்குதன் மாண்பரோ. 


( 
எ 
) 


பாதுகாத்துயிர்ப் பாலருள் கூர்ந்து நன் 
னீதியாலுலகோச்சு நிருபநின் 
தீதிலாத திருவுரை யுட்கொடீ 
தோதினோ மற்றுளப்படி செய்குதி . 

( அ ) 
( வேறு ) 
இவ்வண மன்றுளார்சொல் லியல்பினை யிறைவ னுள்ளிற் 
செவ்வியி னமைத்து நந்தஞ்செய்தவத் துதித்த சேய்க்குக் 
கொவ்வையின் கனிவா யின் சொற்கோங்கரும் பனைய கொங்கை 
நவ்விநேர் விழியாய் யாது சாற்றலா நாமமென்றான் . 


நம்மகவெனவுமன்ன னவின்றிடப் பெற்றோமென்று 
செம்மலங் கடலுளாழ்ந்து திரு முகமலர்ந்து நீருண் 
மைம்முகிற் குழலி வேந்தன் மலாடி பாவியின்பம் 
விம்மியாழ் குழலே யின் சொல் விளம்புவள் சிலது மன்னோ 


( ய ) 


காச 


சடகோப திவ்ய சரித்திரம் 


புத்தெனுங் கொடிய சேறிற் புகுந்துழன் றழலுகின்ற 
தத்தினை யறுத்து நம்பாற் றனய சம்பத் தையீந்த 
வித்தகன் பொலிந்து நின்ற மெய்ப்பர னமரரஞ்ச 
நத்தினை முழக்கு மாதி நாதர் சன்னதி முன் சென்றே ( ws ) 
வஞ்ச மற்றுளத்தை யைவர் வழி செலுத்தாது வாழ்த்து 
நெஞ்சினர் நாற்பொருட் குணினைத்த தங்குவந் தளிக்கும் 
கஞ்சனன் மலர்த் தாட்கீழிக் கான்முளை வணங்கச் செய்து 
விஞ்சுநம் மரபினாமம் விளம்பலே விதி யென்றாளே ( ws ) 
கொங்கலர்க் கருத்து மைம்பாற் குவளை வாண் மதரரிக்கண் 
நங்கையா ருரைத்த வாய்மை நங்கருத்தியைந்த தென்றப் 
புங்கவ னமைச்சர்க் கூவிப் பொரு கடற் றானை சூழ 
விங்கடைந் திடுவீர் நமா திறைவனைத் தொழச் செலற்கே ( ய x ) 
ஆண்டகை யியம்பாமுன்ன மரும்பொருண் முகத்தி னோக்காற் 
காண்டக விரைவிற் செய்யுங் கருணை கூருழையர் சேனை 
யீண்டவந் தறிக்கை செய்தவ் வின்னடி பரவ வண்டு 
பாண்டருந் துள விஞனைப் பணிந்திடற் கெழுச்சி யானான் ( ச ) 
தண்ணுமை படகம் பீலி தக்கை திண்டிமந் தடாரி 
மண்ணமை முழவு கேட்போர் வள்ளின முவந்து கீதக் 
கண்ணுகர்ந் திடுபன் னாகசுரமோ டெக்காளஞ் சின்ன 
மெண்ணில் பல்லி யங்களெங்கு மெறி திரைக் கடலினார்ப்ப 
கருவிளை குமிழி னொண் பூக் கயிரவ மலர்களுட் கொண் 
மருமலர்க் கமலமோர் பொன் கொடி மிசை மலர்ந்த தன்ன 
திருமுகத் தரிவை மார்வெண் கவ ன் சிறு கால் வீசக் 
குருமணி நிலவு காலுங் குழூஉக் கொள் வெண்குடை நிழற்ற (யசு ) 
மட்டவிழ் குமுத வேந்துள் வதியிரு முயனீத் தூர்வான் 
விட்டதி வெளிவந்தாக மீதிரு கயல் கடாங்கி 
யிட்டமோடுல வலன்ன வெழின்முக மடவாரால 
வட்டமீயோட்டி கொண் டுண்மகிழ்ந்தருகசைப்பர் மன்னோ ( எ) 
மாசுறுங் கலியின் தீயவலிகெடு மெனவே வெள்ளை 
சுதலனைய வான்மீவெண்டுகிற் கொடிகளாட 
வேசிவிண்ண ரம்பை மாதர்க்கின் புறு பரதங்காட்டுந் 
தாசியரிசையினேர்ப் பச்சதியிடையடிகள் பேர்ப்ப . ( அ ) 


நாமதேயப் படலம் 


காரு 


உக 
) 


க 


தேங்கமழ் கமலப் புத்தேள் சேணிறை கலச யோனி 
யாங்கவிர் வேத நாவரரசர் முத்தமிழ் தேர் வாணர் 
பாங்குட னருகிலாரப் பரவு பொற் சிவிகை பம்ப 
வீங்குதிண் குவவுத் தோளார் கட்டிய மியம்ப மன்னோ ( கூ ) 
கங்குல வயிற்கை யொன்னார் கணங்களின் வலி மலைக்குத் 
தங்கிய குலிசத்திண்டோட் டானைமுன் மிடைந்து செல்லப் 
பொங்கு செந்துக ளிவர்ந்து புயலெனப் படரத் தீய்க்கும் 
வெங்கதிரவிந்து வானஞ் செக்கரில் விளங்கித் தோன்ற (உய) 
தூயதீப் புடத்திற் பல்காற் சுட்ட செம் பொன்னிலும்பர் 
மேயயாணரினாற் செய்ய வில்லுமிழ் மணியிடைக் கண் 
ணேயவிட் டடைத்த தொட்டிலேற்றி யக்குழவி சூழ்ந்தாங் 
காய மிண்டேகலென்மு னம்புலிக் கணநேராமால் 
கோதில் பூந் தொட்டி லூடு குயிற்று செம் மணிவிற் றோற்றம் 
மாதவ னரசன் சேயா வந்தவா றறிந்து போற்றப் 
பாதலத் தனந்தன் றன்மெய்ப்படிவத்தை மறைத் தீண் டேகச் 
சோதி கொள் சுடிகைநாறு மாமணிச் சுடரி னேர்த்த [ உஉ ) 
இன்னணங் குழவி தன்னோ டிறைவனு மெழுந்து செங்காற் 
பொன்னனந் துயிலுஞ் சேக்கைப் பூம்பணைக் குருகை மேவிக் 
கொன்னவில் படைக்கணார் தங் குழற்கிடு புகையின் வாச 
மன்னிய மறுகி னூடுண் மகிழ்தர வலம் வந்தானால் ( உங ) 
கூன்சுரி முகங்க ளீனுங் கோதினித்திலங்க ணாற்றித் 
தேன்பயி லலரி னாற்றுஞ் செழிய காவண முகப்பில் 
வான்றட வரம்பை நாட்டும் வாயினின் றயினிநீரைக் 
கான்படு மழலைத் தீஞ்சொற் சுன்னியர் சுழற்றினாரால் . ( உச ) 
கருமணி குயிற்று செம்பொற் றகட்டுறழ் கடிகொண் மாத 
ரிருவரோ ரிருவராய்த் தம்மின் முனந்திக் காப்பிட்டுப் 
பருகவின் னமுதிற் சேயின் படிவத்தி னெழினோக் காற்பின் 
றிருமினார் சிலர் கர்ப்பூர வாரத்தி தெரியச் செய்தார் (உரு ] 
ஆரண மொருநான் கோது மயனன வறிஞரெல்லாம் 
நாரணனாம நாவி னவின்றிரு கரத்திற் செம்பொற் 
பூரண கும்பங் கொண்டிப் பூதலத் துயிருயசசெய் 
காரணன மகவிற் றோன்றப் பெற்ற காவலனைக் கண்டார் [ உசு ] 


சுசு 


சடகோப திவ்ய சரித்திரம் 


வேறு 


மட்டவிழ் நறவமாந்தி வண்டிமிர்த் தடரு மைம்பாற் 
கட்டழ கரம்பை மாதர் கடுப்பவரடிகள் பேர்ப்பக் 
கொட்ட மிட்டமர ரீட்டங் குலைய வென் றமுதைத் தால 
வட்டம் வைத்திடு புட்டோன்றல் வாகனன்றளிக்குட் சென் ( உஎ ) 

( றான் 
அத்தினா புரத்து வாழருச்சுனற் கறத்தினூல் 
தத்துவத் தரும் பொருள் ரதத்தினிற் றெரித்தவன் 
மெத்தவுட் புறத்துறிக்கிடைச்சி வைத்த வெண்ணை பா 
னத்தி யுண்ட பூரணத்த தேச லோக நாதனே 

[உஅ ) 
எருதோ ரேழடர்த்து மாதொருத்தி பாலிணங்கினாய் 
மருதினூடு போயறுத்து மாயமாய் வருந்தினாய் 
குருதி தோயிபப் பதிக்கழிந்த தூது கூறினாய் 
கருத நின் குண ததை யார் கணிக்க வல்ல வல்லரே 

( உக ) 
தாலமீது நாக கேதனன் முனந்தளர்ந்த பாஞ் 
சான் நாணழிந்திடாது தானைமுன் னளித்தனை 
சில வத வாணனெஞ்சு தேற வாக மோடவன் 
பாலனீ நினாது தன்மை பார் மதிக்க வல்லதோ 

( தூய ) 
இச்சையா லுளங்கனிந் தெழுந்த வன்பினோடு நீ 
மெச்சவே கவைத்திடுங் கனிக்குளின்பு விஞ்சினா 
லச்சுதற் கெனப்புறத் தமைத்த சௌரி யங்கனை 
யெச்சிலுண்டு வானளித் தெழுந்த புண்டரீகனே ( ஙக ) 
இன்னணம் பொலிந்து நின்ற வெம்பிரா னிணைப்பதஞ் 
சென்னயிற் புனைந்து பின் றுதித்துளஞ் சிறப்புறத் 
தன்னருங் குலப்பெருஞ் சுடர்ச்சு தன் றனைப்புவி 
மன்னனுண் மகிழ்ந்தவன் பொலன்கிழல் வணக்கியே ( ங 2 ] 
புத்தெனுந் நராலையைப் புடைத்தெமைப் புறந்த வேய் 
முத்தனோ டயன் பராவு மூர்த்தி யாதி மூலமென் 
றத்தனைப் பழிச்சி மன்னவன் றிருவருட் கொடுண் 
ணத்தியே மகற் குகந்து நாம் மோத லாயினான் 
தங்குலப் புரோகிதன் றனைக் கோடேத மின்றியா 
றங்கமைந்து வேள்வி நான் மறைக்குடே ரகங்கொணற் 
புங்க வேத வாணர் கூய்ப் பொலிந்தபின் விதிப்படி 
மங்களத்தி யங்கறங்க மா தவர்க் களிப்பனால் 

( கூச ) 


நாமதேயப் படலம் 


காஎ 


செம்பொனே ரிலங்கு பூணிவர்ந்து விண் செறிந்தவிற் 
பம்பு மாட கூட மாளிகைச் செநெற் பணைத்தல 
மம்பரஞ் சுவைப்பயஞ் செழித்தவா னிதிக் குவை 
இம்பரைந் தருக்கு நேர பீட்ட தான மீந்தனன் ( கூரு ) 
பொங்குவெண் முனூலிலங்கு பூசுரர்க்களித்த போழ் 
தங்கை விட்ட நீருகுந் துலாயியாறு பாய்ந்தவண் 
எங்கணும் பரந்து தாம் ப்ரவன்னி யாயிழிந்ததே 
லங்கவன் செய்தான நேரி தாகு மென்ன லாகுமே ( ஙக 

--கூ ) . 
எண்ணிறான மா தவர்க் களித்து லோப மொன்றிலா 
துண்ணெகிழ்ந்து நீதி நூலிலோது நேம கப்படி 
நண்ணியே சடங்கினை நடத்தியன்பின் வந்தெழுந் 
தண்ணளிக் கடற்கு வள்ளல் சாத கர்ம மாற்றியே ( ஙஎ ) 
ஏறெருத்த மீதுறீச னுக்கய னிழைத்ததத் 
தூறரித்த மால் பதத்தி லொண்டமிழ்ப் புனைந்து நா 
வீறனாகு மெய்ப்பரன் றனக்கவன் குலப்பெயர் 
மாறனென்று நாமமன் வரோதயன் வழங்கினான் ( ங.அ ) 
அந்தரத்தி னன்பனாகி யம்புயத் தவன் மறை 
யெந்தை தாளுறற் கொணாம லின்னு மேத்த நின்றவன் 
றந்தையாகி மன்னவன் றனக்கு நாம முந்தரில் 
விந்தை சேரவன் புகழ் விளம்ப யாவர் வல்லரே ( ஙசு ) 
இன்னண நராதிபன் பொலிந்து நின்ற வெம்பிரான் 
றன்னருட் கொடே தமார் சடத்தினைச் சினந்ததீன் 
கன்னலின் சொனங்கை கான்முளைக் கநாம் மோது நாள் 
பொன்னகர்க்கு ளோருகந்து பூவின் மாரி பெய்தனர் [ சய ) 
மண்ட லேசுரன் கனிந்து மாறனைத்த ழீ இயெணி 
லண்ட முண்டு மிழ்ந்த மாயனம் புயப் பதம்பராய் 
விண்டடைந்த மாடமார்த மாளிகைக்குண் மேவியே 
கெண்டை யொண் கண் மாதினோடு கேண்மையுற் றுறைந்தனன் 


4 


நாமதேயப் படல முற்றும் . 


--- 


ஆதிமால் தரிசனப் படலம் 


பழிபடு தெய்வ வணக்கம் 


பொன்பதி யென வாழ் கோட்டிப் புங்கவ நம்பி பாலீ 
ரொன்பது தடவைக் கப்பா லோ தியந் நூலையார்க்கு 
மின்புற வளித்து நாம மெம்பெருமானா ரானோன் 
நன்பத மலரைச் சூடித் தரிசனப் படலஞ் சொல்வாம் 


இன்னண முவகை மீதூ ரேந்தறம் சேமக் கோயின் 
மன்னியந் தமரினோடு மறுவிலா தறுசுவைக்க 
ணன்னய மூரலுண் டனந்தர முடைய நங்கை 
தன்னருஞ் சுதனைத் தொட்டி விடுதரத் தலைமை சான்றாள் 


( 
2 
) 


கொண்டலிற் சுருளுக் குஞ்சி நித்திலக் கொண்டை சேர்த்துத் 
துண்டவெண் பிறைநு தன்மீத் துராயொளி துலங்கச் சாததிப் 
பண்டமார் 

சுடிகையோடைப் பற்பல மணியிழைத்த 
குண்டலம் பிடிகஞ் சாத்திக் குலவு கண்டிகையும் பூட்டி 


ந 





அம்புயத் தொளிரும் வைரத் தழுத்து மங்கதமுஞ் சாத்தி 
வம்புறு நிம்ப மாலை மார்பிடை மகாணிசாத்தி 
பம்பு மொண் கதிருலாய காஞ்சியும் பரிவிற் பூட்டிச் 
சம்பய னறியரீத்தாளிற் பரிபுரச் சதங்கை சாத்தி 


பாடகங் கொலுசு பாதப் பவளமென் விரலின் மிஞ்சி 
யாடகத் தமைத்துப் பூட்டி யங்குலிக் காழி சேர்த்துக் 
கோடு னனகமுஞ் சாத்திக் குதலைக் கிண்கிணிக் காயொடு 
நீடர வடமும் பூட்டி நிலவமண் டிலதமிட்டு 


அஞ்சன மகன்று நீண்ட வையரி விழிமேற் றீட்டிக் 
கஞ்ச மெல்லடியிற் செய்ய மஞ்சொளி கதுவக் கோட்டி 
வஞ்சர் கண்ணீறு தையா வகை வலக்கதுப் பினீல 
நஞ்சினுங் கரியனபயா னலம் பெறக் குறியொன்றிட்டு 


( 
சு 
) 


ஆதிமால் தரிசனப் படலம் 


காக 


( 
எ 
) 


( 
அ 
) 


காசறொண் பிரவாளத்தாற் கவின் பெறக் கடைந்த காலுட் 
டேசிகத் திடைசலாகை சேந்த மாமணி குயிற்றிப் 
பாசொளி பரந்த சட்டம் பணித்துமா மரகதத்தில் 
வீசுவிற் றொடரு நாற்றி விசித்த பொற்றொட் டிலேற்றி 
பற்பல நிலவு காலுஞ் சூரிய படத்திற் செய்ய 
விற்புனை யேழடுக்கு மெத்தை மேல் விரித்து வெண்பட் 
டற்புத மலர்களாற் செய் தணிகொண்மே லாப்பமைத்துய் 
பொற்புறு தொட்டி லேற்றிப் பூவை தாலாட்டு வாளால் அ 
பண்ணைவாய் வளையு குத்த பன்மணி நிலவு காலுங் 
கண்ணகன் றொளிரு கூடற் காவலன் மரபுளோரை 
நண்ணுதற் கரிய வைதரணிக் கரை கடத்த வென்றிம் 
மண்ணிடை யுதித்த வென்கண் மணியே தாலோ தாலேலோ ( கூ 
உலைபடா தொளிருஞ் செம்பொ னுதயனாற் கருகாமாலை 
யலைபடா வமுத மாலை யடைதரா வினிய கன்னல் 
கலைப்படா மதியம் வண்டர் கவர்ந்திடா தினிய செந்தேன் 
விலைபடா மணியேர் நந்தா விளக்கே தாலோ தாலேலோ [ 0 ] 
கோடரங் குழையிற் பாயக் கூனிறாலுடையத் தேனூர் 
மாடவிர் முகடார் மந்த மாருத வரையாள் கோவே 
நீடிய திரைவாய் முத்தை நேமியம் பறவை காக்குந் 
தோடவிழ் கமல வைகைத் துறைவ தாலோ தாலேலோ ( யக ) 
ள்ளலங் கருஞ்சே றுற்ற வகன்பணை யுழவின் மள்ளர் 
உள்ளடி யுறுத்க நீல முகுமதுக் குருகூர் ஈப்பி 
வெள்ள நீர்க் கயல்க ணாக மேயவைந்தருவைச் சாடித் 
துள்ளூநீர்ப் பொருனற் சங்கத் துறைவ தாலோ தாலேலோ ( ws ) 
இருநிலத்துறு விசிட்டாத் துவைத முற்றிட வுயர்ந்த 
திருமிகு மகர கேதுச் செல்வனே வாசு தேவ 
தருநிழ லண்ட முற்றுந் தங்கிய தன்ன முன்னீர் 
வருபுவி யோர்குடைக்கீழ் வளர்க்க வந்தவ தாலேலோ ( ) 
வாட்டடங் கண்ணி யிவ்வாறுல கெலாம் வயிற்றடக்கி 
மீட்டுமிழ்ந் தளித்தழிக்கும் விருப்பு மாத்திரத்தி லோரும் 
பாட்டுடைப் பரனை முன்னாட் பயிற்றிடு கவத்தி னாற்றா 
லாட்டியுள் ளுவகை பொங்க வங்கையி லெடுத்துப் பின்னர் ( ச ) 


எய 


டகோப திவ்ய சரித்திரம் 


முன்னுளபடி மலர்க்கண் முகிழ்த்தி யாம் வீட்ட வாறே 
என்னய வணைகிடந்து நகிலமு முண்ணா தங்கக் 
தன்னிலே யசைவு மெய்யிற் றளர்ச்சியோ டழுகையின்றி 
மன்னுநம் மதலைபோலே வையகத்துளதோ வென்றே 
அம்மமுண் ணெனவே யங்கை யனகனை கிடத்தி வார்கொள் 
கொம்மைவெம்முலை பிடித்து 

ம்முலை பிடித்துக் குமுத வாய் பொருத்த வப்பால் 
செம்மையங் கடைவாய் முன்போ லோடுறத் திகைப்புற் றந்தோ 
மைம்முகி லளகத்திரி தென்னென வருந்தா நின்றாள் ( யசு ) 
சுவர்க்க பூ தலத்திற் றோன்றி தூம்பயல் வளைந்த தன்ன 
விவர்தரு திருத்தோணல்லீ ரென்ன காரண முனான் செய் 
பவமதின் குறையோ வன்றிப் பயிற்றிய தவத்துட் கோதோ 
வவனிமீ திவ்வாறெச்ச மாரேனும் பெற்ற துண்டோ ( எ ) 
சசியலை தரவே செய்வ தனமுறு மடவீர் சற்றும் 
பசியினா லழவு மின்றிச் சேனையும் பருகாதாகி 
அசதியு மில்லா தங்க மதிவளம் பெருக முன்னீர் 
வசுந்தரை பிறந்த மாதர் மக்களைப் பெறலு முண்டுடோ 

( அ ) 
மைப்படு குழலீராயு பலரணை மீதியானங் 
கெப்படிக் கிடத்தினேனோ விசைந்து நாளெட்டானாலும் 
அப்படி யிருக்க லல்லா லங்கமொன் றசைவு மில்லா 
திப்படி மீது மாத ரிளமக வயிர்த்த லுண்டோ 

[ • 

கூ ) 
இண்டை கொண்டிலகு மைபா லிழைநுசுப் பரிவையீர் பொற் 
றண்டை கிண்கணி கறங்கத் தவழ்ந்திடு சிறுசே யென்னைக் 
கண்டு முன்வர வன்போடு கைகொடு தழாஅ தழுக்கா 
றுண் டெரிசின ள்ளோங்க வுற்றெடா திருந்திட்டேனோ ( உய ) 
பல்லமம் பகமொண் மௌவ்வற் பசிய கோரக வெயிற்றீர் 
தொல்லை நாளளவுஞ் சேயாற் றுன்புறப் பின் றவத்தான் 
மல்லலங் குழவி தந்த மாமகணேய னிவ்வா 
றல்லலுற் றழுங்கச் செய்ய வடிடைமயிற் பிழையென் னோவால் உக ) 
ஒரு குறங்கணை வாய் வைத்தாங் கொரு குறுங்கணை நெரூ உடித் 
திருமுக மலர நோக்கிச் சிறு நகை புரியாச் சேயைக் 
குருமணி கொழிக்கு முன்னீர் குலவு மானிலத் துளோர்கண் 
மருமலாளகபார வனிதை ரறிந்த துண்டோ 


ஆதிமால் தரிசனப் படலம் 


எக 


வண்டு நாணுடைய வீரன் வாளிபாய் செம்புணாரச் 
செண்டு மாமுலை கொண்டொத்திச் செழிக்க வன்பரைச்சேர் நல்லீர் 
யெண்டிசை யிடத்திலுள்ளே குழவிகட் கென்சேய் நோய் போ 
லுண்டு கொல் யான் செய் பாவத்துறுதி கொலறைதி ரென்றாள் 


பொற்றொடி கறக்கு முன்கைப் பூவையீரரியின்றாளூட் 
பற்று மிவ்வுலகர் செய்ய பாலனில்லா தழுங்கிப் 
பெற்ற பினுவகை கொள்வர் பேதையே னளவுமச்சே 
யுற்று நீயழுங் கென்றெம்மா னுந்தி யோன் வகுத்திட்டானோ (உச ) 
தையலார் முழுகு சீறு தைத்ததோ வன்றி வேலன் 
வெய்ய கண்ணோக்கோ வந்தி மேய புட் சீரோ வென்று 
வையுற விதற்குமுன் னிவ்வன்கறுப் பாடினானோ 
தொய்யில் வெம்முலையீ ருற்ற சூழ்ச்சியை யறிந்திலோமால் (உரு ) 
கொங்கையின் பொறை கண்டேங்கு கொடியிடை மடவீர் சற்றுஞ் 
சங்கை வேறுள வென் றெண்ணிற் றனுவிடை வாட்ட மில்லை 
பங்கை யுள்ளங்கால் வெப்ப மாறிலைச் சரந்தாழ்வில்லை 
விங்குள முச்சி தாழ்வு மெய்தில் தென்னோ வென்றாள் ( உசு ) 
மெதகு முனிவன் பின்போய் விறல் கொடா டகையும் அம்மம் 
போத வந்துதவு சீற்றப் இதனை யாளையும் பார்த் 
தேதிவர் பெண்பா லென்றங் கெண்ணிடாதவர் கடுஞ்ச 
மோது கன் மனனோ நங்கை மொழியினுக் கிரங்குவானே ( உஎ ) 
இன்னண முடைய நங்கை யுண விலாதிளைப் புற்றோர்க 
ணன்னய மூர றீம்பா னண்ணியு முணற் கில்லாயி 
னன்னவ ருறுக ணெவ்வா றடைவரோ எஃதினொந்து 
மன்னனுக் குரைப்ப வன்னோன் வருந்தி யீதுரை செய்வானால் 

( உஅ ) 


வேறு 


கொந்தார் குழலெழி றோட ணி குழையாய் கலை குறையா 
விந்தார் முக மகவார்கலி யிரு மானிலர் முளைபோற் 
செந்தாமரை விழி வாயவிழ் செயுமென் தெணியிதுநாள் 
வந்தோமினி முனம், பெரும்னே ரானெனவே 


( உ + ) 


எச 


சடகோப திவ்ய சரித்திரம் 


வட்டவா ருலகத் தொடுபசுங் கொடிபன் மகவுயிர்த்திட வதிலொரு 
வன் 

( தனை நெஞ் 
துட்டனாயிடினு மாங்கவற் குறுகண் டோன்றிமிக் குழல்பொழு 
சொட்டுமோ கடிய வதுவியல் பன்றியோ தநீர் வண்ணநின் னடியை 
யெட்டுணைப்பொழுது நயந்துள முன்னா திருந்தெனோ கருணை 

( வாரிதியே , (சங ) 
புத்தமு தூறுங் கூபமு மடவார் புனிதமாங் கற்பினின் றகலாச் 
சித்தமு மாலே பரமெனக் கருதிச் செபதப கோம நேமனமு 
மத்தமும் படையு மடல்கெழு புயமிக் காண்மையும் படைத்து நின் 


( னடிசேர் 


பத்தர்கணிடையூறளித்திடுங் கொடிய பாகுபா டொன்றுறு மதனால் 
இஞ்சி சூழவரை வெல்வதற் கெணிநா மெதிருறில் வல்லை நங் கழல் 

( வாய்த் 
தஞ்சமென் றடைவ ரருள் செய வேண்டுஞ் சரியல வாங்கவர் செயலை 
வஞ்சமா யழிவுசெய்ய வென்றுன்னி மாவுரு வெடுத்தமு தனைத்துக் 
துஞ்சிடப் பருகி யாசதாய் மடவார் தூயகற் பதனையு மழித்தே. சரு 
போதவோர் புத்தனாயவர் பக்தி போக்கியிவ் வுலகிர தமதாய் 
ஆதவன் மதியந் திகிரியா யொருநான் காரணம் பரியதாய்ச் சூதன் 
வேதனா யானு மெதிரியாய் மேரு வில்ல தாய் நானும் வாசுகியாய் 
தீதறுவாளி நீயதாய் வென்ற தேவவென் பிழையதிற் கொடிதோ. 


சு 


வேறு 
தனியாழிசூழ வனியாளுமெந்தை சரராமனான பொழுதோர் 
முனிவாலிலக்கு வனை நீமுகத்து முனிலேன் முனங்குருகைபோ 
யினிதாயடர்ந்த புளியாவைநின்க ணெழுவாம்பி னென்ற வுரையே 
யுனிமாயனம்பொன் னடி வாய் கிடத்து மொளிசேய் செய்வாய்மை 

( யறைவாம் . ( சஎ ) 


ஆதிமால் தரிசனப்படலம் முற்றும் . 


திருப்புளிப் படலம் 


ங . 


வழிபடு தெய்வ வணக்கம் 
பருமா னிலத்தி லடர்நீச முற்ற பரவாதி யர்க்கியமனாய்த் 
திருமாதிருக்கு மணிமார்பருக்க திக நேசருக்கினியவாங் 
குருவாயுதித்த வெதிராசன் மெச்சு குணசீல னித்தனடியா 
மிருதாமரைச்செம் மலரே மனத்து வெளியே மிருத்தி நினைவாம் . க 
மதியோடருக்க ரிருபாடு முற்று மருமாமரைச் செம்மலரே 
பொதிநீல்வரைக்கு நிகராகி நின்றபொருவான தற்ற பெருமா 
னெதிரேதிருக்கு முதவாய்முகிழ்த்த வெழில்கால் கிடத்தி யிறையும் 
நிதியாலிழைத்த கடமாமுலைப் பெணிதியோடு மெச்சு பொழுதில். உ 
இமையோர்வணங்கமுனிவோரிறைஞ்சவிறையோரிதென் கொல்விப் 
தமதாயதென்று வகையோடிரங்க வடியார்கள் சங்க மறைசொல் ( ரீ 
விமலாதிமன்ற னருளானதின்று வெளியான தென்று மகிழக் 
கமமாய துன்ப நிறைவாரி நின்று கரைகாண வன்பர்கணமே . 
மிடியே மிகுப்ப வதினோ மவர்க்கு மிளிர்மா னிதிக் குவையுமே 
னெடுநாடிருக் கிலயர் வோடிருக்கு நிலமானிடர்க் கிருகணு 
மிடைசேர் தரக்கொ ளவரோகை தற்கு மினிதே யிரட்டி யயில்வே 
லுடையானொடுற்ற விளவாணகைக்கு மொழியா மகிழ்ச்சி யெழவே . 
தரைமீது சற்று மசையாது வைத்த தலமேகிடக்கு முளைதான் 
புரைதீரு மத்த வளையாதி மைத்த புகழ் சாயல் கண்டு மகிழ்வான் 
மரைநே ரரிக்க னுறவே விழித்து மணிவாய் திறந்து பொதுவர் 
நிரையேகளிக்க வவர்பாலுதித்து நெடுநா டவழ்ந்த தெனவே . ( ரு ) 
இருதோள் குலுங்க விருகா தணிந்தவெழிலே மிகுந்த மணிசேர் 
தருநீடு குண்டலமராக வொண்வி றரலோடிலங்க வவிருந் 
திருமார் பணிந்த வணியே சரிந்து செகமீ திழிந்து புரளச் 
சுருணாறுகுஞ்சிமிசையார்கலன்கடொடையோடசைந்தொளிரவே. 
பிறையோ டிகற்றரு பனோகரத்தின் பிழைதீர் நுதற்க ணணியு 
நிறைவா லொளித் தரளமே யிழைத்த நெடிதாய சுட்டியலைய 
விறைபா மடிச்செ நறையோடு புத்து றிருதாமரைச்செ மலர்மே 
லுறையோதயத்ரண்சிரையோதியர் புள்ளொல் யேதரக்கலென 

லேனவே . 


எசு 


சடகோப திவ்ய சரித்திரம் 


எணிலாத தன்மை யுறுபார வண்ட மிசையாவடங்கு மிடமா 
மணிமேவு பண்டி யரைசேர் சதங்கை பொடுகீழ் சரிந்து புரளப் 
புணராய செந்துவரை நேரிலங்கு புகழ்தாளி னங்குலிகளொ 
ணிணர்கோடை யங்கையுடன் மாமுழந்து மிடவே சிவந்த நிறமே . அ 
திருமாமடந்தை புவிமாது செவ்வி திகணீளை தங்களுடனே 
யொருநீல விண்டு நிகராக நின்ற வொளிராதி தன்னை வலமா 
யருகே தவழ்ந்து வருபோதி லய்யனனையோடு தந்த மாரெலாம் 
பெருதோகை மண்டியெழ நீடுகண்டு பினிலே தொடர்ந்து வரவே . கூ 
ழிலே மிகுந்த மதவேளு மண்டி யெதிர்கா ணுறிற்றன் வடிவவ் 
வுழியார வெள்ளி யணை வானோர் பெண்மையுறவே விருப்புளடையக் 
கழிதே சிலங்க வருளாதி நின்று களிநீடிடத்தின் வடபால் 
வழியாகி நின்ற மதிமேவு திந்திரிணி நீழலுற் றனனரோ . [ ய ] 
மாக னகக்கலை சூழரையிற்புனை மாறனணைத்தலமா 
நாக மதைக்கலி யேகுது முற்பட ஞாலமடுத் தெகின 
மாகி யுதித்திடு போதி யெனச்சொல வார வழுத்திவிரைந் 
தேகி யுரைப்படி யாய திருப்புளி யேர் தகை சிற்பகர்வாம் .. ( w சு ) 
கஞ்ச மலர்த்தவி சந்தரமுற்றெழு கண்ணொரு வெட்டனொடு 
மஞ்சி னிறத்தடை கண்டர் தமக்கு மகிழ்ந்தினி தெட்டரிதா 
யெஞ்சலினித்திய வும்பரிலுற்றிட மெங்கும் விரிந்திடலா 
லஞ்சயினற்படை யங்கை தரிக்கு மரிந்தமனொக்குமசோ . 

[ 02 ] 
வானகமண்டல மோர்கையின் மன்னியவாணிதனத் திசையா 
மேனனி கொண்டிடு மோதிமனண்ணிய வேலையுயிர்ப்படையா 
நானன் முகங்களுநாடி யிரும்மரி தாமரை பெற்றிடலாற் 
றானவருங் கமலாலய மன்னுபிதாமக னொக்குமரோ . 
வானதி தன்னுடன் மீதவிரும்பிறை வான்முக மஞ்சுறலா 
லூனமிலங்கமலாதன மன்னய னோர் தலை தங்குறலாற் 
றூனகு கொன்றையுமாடரவுந்தலை சூடியை யொன்றுமதே 
ஞானமிகுந்த மாறனுகந்தன னாடிய திந்த்ரிணியே . ( கச ) 
வென்றிமிகுத்திடு மங்கதமுற்று விளங்கு பதிக்குமடி 
கின்றெவருக்கு மகிழ்ந்தினி தெட்டினிமிர்ந்து சலிப்படையா 
வன்றிறலிற்படுமண்ட முகட்டிடைமன்னி யுணிற்குமதை 
யென்று முறச்சரிவின்றி நிறுத்தெழு வென்னு முரைக்குறழா.( UG ) 


( க x ) 


திருப்புளிப் படலம் 


எஎ 


கசா 


கொண்டபசுஞ்சுடர் விண்டுவையுஞ் சிறுகுன்று கடம்மையுமே 
கண்டதை யொன்று மணங்கையினன் கவிகை யெனும் வண்ணமுற 
வண்ட மடங்கலு மண்டிவிரிந்தெழு மந்தர மாந்தனையும் 
வண்டலையும் பல தண்டலை தம்மையு மன்னவே கண்டிடிலே . ( கச 
காயொடடை திரள் சேர்தரு நற்கனி காண மிகுக்குமலர் 
தூயமிகக்கெழு காலடி பட்டுயர்சோர்வி றிசைத் திசைப்போ 
யோயடையுற்றிடு மோவலதுக்கு விணோடு நதிக்குள் விழா 
மேயலை கிட்டுமோ வோர்கில மித்தரை வீழ்தரலற்றனவே . ( கஎ ) 
ஆருமலர்க்கணணாலுமளப்பரி தாய்முடி வற்றிமிருஞ் 
சாருமெணற்றப லாயிர மற்படு சாகை தழைத்திடலா 
லாரணமொக்கு மலாமலு மற்று வலாரி நிகர்க்குமதே 
சேருமையுற்றொளி சேர்சசி தொட்டுயர் சேணகருற்றிடலால் . ( கஅ ) 
வாரிகலிங்க மெனாவரை கொண்டிடு மானில மண்டிமிரு 
மாரிருள் வெம்பகை போழ்தர வெங்கதி ராமசி கொண் டெழுகுஞ் 
சூரிய னொன்றினராவித னுண்ணுழை தோறு மெஞ்ஞான ரவி 
சாரொளியா லொரு தீபமெனும்படி தானொளி தந்திடுமால் . ( ககூ ) 
பாயுமிதிற் சிறிதேனு முரைத்திடில் பாருள பட்டுமிழி 
வாயுவுடற்படு நோய்களனைத்தும் வராமலடர்த்திடுமாற் 
றீயகனற் கணுவேனுமிதிற் படில்சேகுருகிப் புனல்க 
ளேயது வெத்தல மோவவ்விடத்தினி லேறவிடுத்திடுமால் . (உய ) 
யோகவருங் கொடி தாய தொழில்புரிவோர்களு மிவ்வழியா 
யேகவரும்பொழு தீதவர்கண்படிலேய பவந்தொலையும் 
ஆகவநன்னகர் மேவி விளங்குவராகில் விளம்புவர் யார் 
தாகமொடும் வழிபாடுசெயும் மவர்தாமடையுந் திறனே . ( உக ) 
தாறுபடுங்கமுகேர்பெறு தெங்கொடு சாமரையிற் பொலியச் 
சீறிமலர்ந்தகல் வானுயருங் கவிர்தேரின் விளக்கொளிரச் 
சூறடி விண்டவழ் சோலையெறுழ் மனர்தாழ்ந் தயனிற்பவன 
மாறனெனும்படி பூவரசுற்றிடும் வாளர வப்புளியே . ( உ ) 


வேறு 


அத்தனரு மாவலிபான் மூவடிமண் வாங்கிய நாள னைத்துந் தள்னுள் 
வைத்தடக்கு மலரடியே மானவிரு வானமெலா மலர்ந்து நீண்ட 
இத்தகையபுளிநீழற்றவழ்ந்தோடிச்சென்றணைந்தவிள வலாய சான் . 
முத்திநிலமடிதொழுவோர் தமக்கருளும்பரன தன் றன்மூலஞ்சேர்ந் 


எஅ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


பாரடையிற் பரகதியிற் சேர்த்தருள்வாம் வடபாற்கட் பரிந்து முன் 

( போய் 
ஓரடியிட்டினிவாவின்றொழுதிரெனத்தென்புறத்துற்றுறையுந்திய 
காரடுமற்படு முடலத்தேமனருங் கொடுந்தமரைக் காய்வான் போலச் 
சீரடரப்புளிவேரிற்சென்றபரன்றெக்கணமாந்திசையைநோக்கா உச 
ஐம்புலமாயந் தனை நிராகரிக்கும் யோகியர்கட் கறிவிப்பான் போற் 
செம்பது மாதனந்தரித்துட்கரிதாகிப்புடையகலாச்செழித்துநீண்டு 
வம்புறுமற்கமலநறும்போதெனவேயிடையிடைசெவ்வரிகளோடிப் 
பம்பருட் கணிணைபிறழா தெழிலாரு நாசிநுனிபார்த்துமாதோ, உரு 
வடமேருப் பொன்கிரி நின்றிழிக்ரு பல்லருவியென வயங்குமார்பி 
னிடமே வொண்ணிலவு மிழும் வெண்டரள மணியார மிலங்கவே 
படமேவி நிமிர்த்தி மிருமரகத நல்வரைய தனுட் படிந்த சோதித்( கேர் 
தடமேய செங்கதிரிற் றிருமேனி யொளிசெய்யச் சலியானாகி . உசு ) 
பல்லாயிரங்கோடி யண்ட மவ்வண்டத்துட் பரந்து வாழு 
மெல்லாமுந் தானாகி நின்றருளு முதலாய வெழில்கொள் சோதி 
வில்லாரைம்படையாதி நிர்மலனே பரமாயவிமல னென்னா 
மல்லாரும் வலது கரத்தில குசின் முத்திரை தரித்து வயங்கிமாதோ. 
மற்றோர் செங்கர கமல முன்னொரு நாட் டோன்றிய வம்மலரே 
யன்னப் ) 

( சேர்த்தி 
பொற்றோ யுவப்போதிற் புடைபரந்தவுந்தி யின்மேற் பொருந்தச் 
யுற்றோடும்பேருயிர்ப்புள்ளுறவடக்கி யாம்பலம் போ துறழ்வாய்மூடி 
முற்றோகையொளிபரந்துவாண்முகநின்றொளிசெய்யமோனமாகி . 
அகலுகில்லேனிறையு மெனத் திருமாதுள்ளுற மகிழ்வுற்ற மருமார் 

( பன் 
சகமுழுதுந்தன்னுளுறத் தானடக்சந்தாட்கமலத்தார்வம் வைத்துப் 
பகர் தாக் கண்ணகத் துழலுமிருவினையாம் பவர் தொடைத்துப் 

( பாராடீயும் 
நிகரிலருந் தகையவட்டாக் சரப்பொருளே தாரகமாய் நெஞ்சுட் 

கொண்டு ( உக ) 
ருகிய பேரன்பினொடும்வந்தணைந்தாரிருவினையீர்த்து யர்வானீயத் 
தருமுதலே மெல்லணையா யக்கிழலே மேனிழற்றுஞ் சத்திரமாகப் 
பெருகிய மெய்ஞ்ஞானச்செங்கோலோச்சி வீற்றிருந்து பிறங்கினானா 
லிருநிலங்கொள் மருளகலச் செங்கதிர்போற் றென்பாலி லெழுந் 

தானம்மா . ( கூய ) 


எக 


திருப்புளிப் படலம் 
இவ்வணம் வீற்றிருந் தருளுமேந் தறனைக்கண் டெளிதி னெடுப்பா 
னெண்ணிப் ) 

( கச் 
பவ்வங்கொளலை வாரிதன்னிலும் பேருவகை வெள்ளம்பம்பி யோங் 
செவ்வண்ணந் திகழ்சுடரோன்றனை மின்சேருந் தகையிற் றழுவினா 

( ளான் 
மைவ் வண்ணந் திகழோதிப் பொன்னுடைய நங்கையெனு மடந்தை 

தானே . ( ஙக ) 
கையாரத் தழுவியணைத் தெடுத்தளவிற் பேர்வரைபோற் கனப்ப 

( நோக்கி 
யையோ வீதென்கொலெனப் பதைபதைப்புற் றசைத் தெடுத்து 

( மசையா னாகி 
மெய்சோரக் கைசோர மாழாந்து வாய்குழறி மிகவே விம்மி 
மையோதி யெழுதியவோர் சித்திரம்போலத் தனையு மறந்தாண் 

மன்னோ. ( x2 ) 
மருவிரியுங் குழலுடைய நங்கையெனும்மடமாதோர்வண்ணந்தேறிப் 
பொருமலொடு விம்மலு மென்மே லெழவுள்ளுற வடக்கிப் பொரு 
வேற் கண்ணின் ) 

( மன்னோ 
றருவியெனப் புனல்சோர வாம்பலென வாயக் காந்தறைந்தாண் 
விருநிலனும் பெருவானுங் கருதுறவே யிசை வாய்ந்த விறையோற் 

கன்றே . ( ஙங.) 
போதகமோடிகல் வேடற் கிருவானமீந்து முகிற்பொலிந்து நின்ற 
நாதனருட் பல்காற் சிந்தித் தோகைமீக்கிளர் நனியுந்தேசார் 
காதலனின் றிங்கோடித் தவழ்ந்ததுவே பெறும்பேறாய்க்கருதிநின்ற 
சீதாறுங் களிவண்டு பாண்முரலுந் தொடை யகல த்திறல்வேற் 

கோமான் . ( ஙச ) 

வேறு! 
பருந்தாரயில்வாட் படைவிழியாள் பரிவிற் சோர்வுற் றுரைத்த 
திருந்தாரங்கை வேனுதிபோற் செவியினூடே நுழைதரலும் மொழி 
வருந்தா நின்றுள்ளினி திரங்கி மாழாந் தீதென் னதிசயமென் 
மருந்தாட் கமலத் தவிர்கழல் கள திரக்கடிதிற் குறுகினனால் . கூரு ) 
மழஞ்சே ரொளிவிட் டெழுங் கதிரைவளையுமூர் கோள் சூழ்ந்ததே 
குழைஞ்சேயுள்ளந் திருந்தலர்க்குக் கொடுமை கூருங்கொலை வே ( னக் 
பழஞ்சேயாம்பற் றுவர் வாயபாலனாப் பானைத்தன் 
முழைஞ்சேயோ வரையன்ன சொய்ப்பாற்பாரெடுத்தனனால் 


லான் 


அய 


சடகோப திவ்ய சரித்திரம் 


தண்ணென் நதி சூடிறையன்னான் றாதையாய தாட்கட்லத் 
தண்ண றன்னோடும்ப ரெல்லாமறியச் சுடரை யெடுத்தளவிற் 
றிண்ணஞ் சிகரம்போற் கனப்பச் செழியர் கோமான்றிறலழிந்து 
கண்ணிலாதான் பெற்றிழந்த காட்சி யண்ணலாயினனால் . ( ஙஎ) 
மன்னர்கோமா னெடுத்ததற் பின் மாழாந்துருகித் தமர்குழுவுந் 
துன்னுங் கதிர்வேன ராதிபருந் துணைமென்கொங்கை நுண்மருங்கு 
லின்னல்காப் பணை த்தண்ணாந் திறுமாந்திருக்குங் குவடிணையா 
மன்னம் போலு நடையாரு மசைத் தசைத்துப் பார்த்தனரால் . ங அ 
தம்மாலாகுந் திறத்தினொடுந் தழுவி யசைத்துப் பார்த்தளவிற் 
செம்மா மேனித் தனிமுதல்வன் சிறிதுஞ் சலியாவகை நோக்கா 
நம்மாலாகா வகையன்றி நாறுங்கதிர்காலிப் புதல்வன் 
செம்மாந் திருக்குங் களியானைத் திரட்குமசையா னென்றனரே.ந.சு 
சனித்தநாட் டொட்டின் றளவுஞ் சலியாத ணுவுமதி விரைவி 
லினித்த செவ்வாய் கண்டி றந் தின்றெளி திற்றவழ்ந்திங் கோடிய 
பனித்த நெஞ்சில்லாதார் தம் பார்வை யெச்சிலெய்தியதோ ( தால் 
தனிச்செஞ்சுடரேயெனவொளிரித்தனையற்கென்பார்சிலரன்றே . சய 
மருந்தினின்சொற் றிருமாது வளரு மணிமார்பன் கொல்லோ 
திருந்து தனிச் செங்கோ னடத்துஞ் சேனை முதல்வன் தான் கொல் 
கருந்தண்ணீர் மண்ணிடத்தேதோ காரணத்தின் பொருட்டாக ( லோ 
அருந்தவத் திம்மன்னவன் பாலடைந்தார் கொல்லோ வென்பாரால் . 
தேனார்கமலத் திருமகட்கும் திரைப்பார் மகட்குத் தனிச் செல்வக் 
கோனாதனுக்குக் குடிகுடியாட் சேய்யுஞ் செழியர் தங் கோமான் 
மேனாளிழைத்த மெய்த் தவங்கள் விளங்க முற்று முடித்திலனோ 
ஏனாமிவ்வாறிப் புதல்வற் கிருக்குந் திறனென்பார் சிலரே . ( சஉ ) 
வாளை கமுகு மடல் கீறு வயல்சூழ் குருகாபுரி யளிக்குங் 
காளையன்னா னிம்மைதனிற் கணமுந் தீமை நினை யானாய் 
வேளை மூன்று மெய்யறம்ம விளங்கச் செய்தான் யாமறிவோங் 
கோளை யெய்திக் கொடுமை யன்னன் கொண்டதிறனெ னென்பார் 

சிலரே . (சங ] 
வியனார்பதும மென்போதே மிளிருங் கண்கால் கரமாயு 
முயர்வா னிலவினேர் மதியே யொளிமா முகமாயும் படைத்தே 
யியலாரிப் பாலகன் றனக்கீங் கிவ்வாறளித்தவீர்ங்கமலத் 
தயனே கொடிய பாவியென வறைவாருள்ளங் கரைவாரால் . ( சச ) 


திருப்புளிப் படலம் 

அக 
என்று கூறுமொழிகளைக் கேட்டிறுமாந் திணைந்த வன்னமுலை 
துன்றுங்குழ னங்கை மாதுந் தோன்ற றானு முள்ளுடைந்து 
கன்றிமாழாந் தனராகிக் கண்ணீர் தமை மஞ்சன மாட்டக் 
குன்றுபோலப் பொலிந்து நின்ற கோமான் முன்னரிவை சொல் 

வார் . (சடு ) 

வேறு 
கொண்டலிற் பொலிந்து நின்ற கொழுஞ்சுடர்ப் பரிதி வேந்தே 
வண்டர் தந் துயரந் தீர வகலிடத்து தித்த கோவே 
பண்டொரு விலங்கிற்கோடிப் பாலனம் புரிந்த வுன்றன் 
மண்டருளினையின் றெங்கண் மறைத்தனை யெம்பான் மன்னோ . சசு 


வழிவழி நினக்காட் செய்து வந்த வல்வினையே மின்று 
கழிபெருங் கொடிய துன்பக் கடலிடையாழ்த னன்றோ 
பழிவழி யொழுகா வன்பர் படுந்துயர் காப்பா யென்று 
மொழிவது பொய்யதாமோ முதற்பரம் பொருளிரங்காய் , ( சஎ ) 
அறிவிலாச் சிறியரே போலெதுவு நின்னடியலாது 
பிறிதுயர் நினைந்ததுண்டோ பெருந்துய ருழன்று வாடுங் 
குறியினைப் புரிவதென்னோ குணப்பெருங் கடலேநாவி 
செறிகுழற் றிருமணாளா செழிக்க வின்னருள் செய்வாயே . ( சஅ ) 
அருளிழிந் தொழுகு தாதையன்னை மெய்ஞ்ஞான மோதுங் 
குருமுத லனைத்து யோய்க்கொண் டினிதிருக்கு மெம்பாற் 
பெருகியவருள் செய்யாதே பிறங்கு மெய்ப்பொருளே மென்மேல் 
வருதுய ரதனின் மூழ்கவைத்தனை யென்கொலின்றே. 
வன்புறு மனத்தேன் நின்பான் மனிமக வருள்வா யென்ன 
வன்புடன் வேண்டுங்காலை யளித்திடா தொழியின் மேவுக் 
துன்பமொன் றதுவேயாகுந் தூய்மறைப் பொருளே யன்றி 
யின்ப மதருள் வான்போல விடர் பல விளைத்ததென்னோ . ( நில ) 
மூல மென்றொருகாற் கூவுமுன்னரே யடைந்தோர்மாவி 
னேலஞரொழித்தா யின்றிவ்விளி வரலிடரின் மூழ்கச் 
சாலவு முழன்றநேகந் தரமுனை யழைத்து மென்னோ 
வாலடை துயின்றகோவே யருள் செயா திருந்தவாறே . ( முக ) 


11 ) 


அஉ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


உள்ள நெக்குருகி யிவ்வாறொலி திரைப் பரவைஞாலத் 
தெள்ளருஞ் சிறப்புவாய்ந்த வெரிமணிப் பூணாரேத்தப் 
புள்ளுயர் கொடியானாங்குப் பொலிந்தருள் புரியானாகத் 
தள்ளருந்துயரவாரி தன்னுளாழ்ந் திருந்தாரன்றே , ( உ ) 
வரிசிலைச்சுவடு தோய்ந்த வரை பொருவயிரத்திண்டோட் 
குரிசிலாண் டகைமையாலுட் கொள்ளஞ ரடக்கா நின்றான் 
பெரியவாட்டடங்கணல்லாள் பேதைமைக் குணத்தாலன்ன 
துரியனைக் கண்டு கண்டு துயருளாழ்ந்தினைய சொல்வாள் . ( ருகூ ) 


வேறு 


நஞ்சிற் பொலிகண் ணங்கையர் நகை கண்டயல் சூழ்ந்தே 
கொஞ்சத்தனி மஞ்சத்திடை குலவித்துயில் வளர்ந்தென் 
நெஞ்சத் துயரகலக் களிநிலைபெற்றிட வருளா 
விஞ்சுற்றுயர் தருமித்தரு வேருற்றதென்மதலாய் . 

( ருச ) 
தளிர்மெல்லடி தனுவைப் பழிநுதலாய் குலம் தலாய் 
மிளிரொண்மணி மனைவாய்ப் பவவினையாள் செய்விழைவா 
லொளிமேனி சற்றசையா விடுமுழையே கிடந்தனையே 
யெளிதாயிவனுறவே யெழுமிகல் வந்த தெனிறையோய் ( குரு ) 
இருகட்புல னில்லா தவர்க் கிடையேயளித் தன்றே 
பருகுற்றிடு வகைபோ லொளிர் பனிமாமதி நுதலாய் 
மருவுற்றெழு களியுட்கொளும் வகையேதவழ் நடைசெய் 
துருகித் துயருற வென்னதை யுடனே கரந்தனையே. ( ருசு ) 
பழுமாமர விலை மேலோரு பகலோர் சிறுமகவாய்த் 
தழுவாவிழி துயில்வோனருட் டகையால்வரு மகனே 
யெழுநீள்பசியதனான்மல ரெழில்வாய்திறந் தினிதா 
யழுமோசையை யெளியேன் செவி யடையுத்திற னென்றே. ( டுஎ ) 
துனியேமிகு மாபாதகத் தொழிலே யருவினையே 
னினிதாய் மடிமிசைவைத்தம மிழிபானிறை வூட்டக் 
கனிவாய்திறந் துணவென்று கொல் களியோடது காண்பேன் 
பனிமாமதி மர பூடெழு பகல் போலொளிர் மகனே ( ருஅ) 
இங்குன்றன தணியும் பெருவெழிலார்மதி முகமும் 
பொங்குஞ்செழு வகுளப்புயம் பொருவு நயநயுக 
முங்கண்டவர் கண்ணெச் சிலதுடையப் பல காப்புத் 
தங்கும்படி செயவென்றெழு தருவா யொளியுருவே. 


( ருகூ ) 


திருப்புளிப் படலம் 


அக 


கோடுஞ்சிலை து தலாயணி குழையார்கன மரும்பப் 
பாடுள்ள விர் பனி தூங்கவே செங்கீரைய தொன்றி 
யாடும் பருவ மிதாகலினரிதாய தொல்வினை யேன் 
நீடுந்துயரது தீர்தர நீயென்றது புரிவாய் . 

( சுய ) 
துன்றுங்குழன்மட மங்கையர் சூழ்வுற்றனர் தாலோ 
வென்றுன்றனை யாட்டச்சுட ரெறிமா மணியதனா 
லொன்றும்படியிழை தொட்டிலிலோடித் தவழ்ந்தேறி 
மின் றுன்றிய கழலாய்மலர் விழியென்று கொ றுயில்வாய் . ( சுக ) 
என்றென் வயிறிடைநின்று நீயிவண்வந் துதித்தனையோ 
வன்றொன்றியே யிதுநாள் வரை யஞரிற்பட மூழ்கு 
முன்றன்றவ முது தந்தையு முறவோர்களு மியானுங் 
குன்றில் களிகொள வென்று கொல் சப்பாணி கொட்டுவையே . கூஉ 
சித்தந் தனிலுறு வெந்துயர் தீரக்களிசேரக் 
கத்துந் திறலதுகண்டு நீயினியாகிலுங் கனிவாய் 
முத்தந் தரவெழுவாய்தரு மூலத்துறைவோ யென் 
புத்தென்றுரை நரகப்பிணி போகப்பணி மகனே . ( சுகூ ) 
விட்டுக்கதிர் பொலியுஞ்சுடர் மிளிரும் பசுமுகிலு 
மெட்டிக்கு மகிழவந்தென விவரிம்மர முறைவோய் 
வட்டச்சிறு பறைகைக்கொடு வருசிற்ற வருடனே 
கொட்டித் திரிதரலென்றுகொல் கொடியே னிடர் கெடவே (கச ) 
தாராகண நடுநின்றோளிர் தருமாமதியெனவே 
வேரார் தருசிறு பாலகரிடை மன்னுறவெய்தி 
வாரார்முலை மடவார்மலிமறு கூடொளிர் சிறிய 
தேராரவிடுத் தென்று கொறிரிவா யொளியுருவே . ( கூரு 
வரமாமலரிணை நேரடிமணி ஏபுரமொலியே 
தரநாடொறும் விரைவோடியே தள வெண்ணகை யிளையார் 
பாவாவகன்மறு கூடிழை பயில் சிற்றில்கண் முழுதுந் 
திரமாக வெனொரு பாலக சிதைத்தென்றுகொல் வருவாய் . ( சுசு ) 
அணிமாநகருறைவோர் பல ரடையா வென திடையே 
மணிவார் 

குழையுடையாயுனன் மகனா டொறுமளவில் 
திணியோடின றருவப் புகள் செய்கின்றன னெனவே 
பணியாவெழ விறையென்று கொல் பயில்வாய் மறுகிடையே . ( சுஎ ) 


அச 


சடகோப திவ்ய சரித்திரம் 


பெருநீருலகிடை மாமகள் பெருமானுயர் மதமே 
மருவாமலி தரவே செயுமனர் கோனளி மகனே 
திருமாது றுமணி மாளிகைத் திருவே முதன்மருவா 
திருமாமரநிழல் வைகுறுமி துலோவுன விதியே . ( சுஅ) 
கடல்வேலை கடந்தாலென விழிநீரிருபுடையும் 
விடவேயெரிதரு 

வெங்கனலிடைமென்றளி ரெனவே 
யுடல்சோர் தரமாழாந்தினிதுருகுஞ்செயல்கண்டு 
மிடரேனென வுரையாடலை யிதுவோவுன தறமே . 

( சுசு ) 
மிகவேகறையுகு மாலுகவிரி பாலையினிறையோய் 
மகனே யருமகனேயென மதிசேர்ர்தரல் கண்டே 
யுகவாவென தனைநீ யினியுருகேலெனவுரையா 
வகமேவிய துயர் தீர் தரவருளாதது தகவோ . 

( எம் ) 
நகுமின்சு தரிசனன்பத நளினங்களைமறவேந் 
தகவெந்துயர்கொள மன்னுயிர் தமையெங் கணுநலியே 
மிகுநல்லறவினை யன்றியே புரியே மொரு வினையுஞ் 
செகுவெந்துயரிடை மூழ்குற செயலென்ன கொல்விதியே. ( எக ) 


வேறு 


கொலைபழுத்தொழுகூன் வைவேற்கொற்றவர் குழுமிநந்தர் 
தலைமகனிவனேயென்று தாங்கருந்திறைகள் கொண்டு 
சிலைநுதற்றிருவேயுன்றன் றிருவடிபோற்றா நின்றார் 
உலைவுறென் றுயரந்தீர வகந்ததைக்கண்ணாற்பாராய் . ( எ 2 ) 
சிற்றிடைக்கன்னிமாருன் சீரடிச்சுவடு காண்பான் 
முற்றிலந்தூதை கொண்டிம் மூதெகினத்தினீழற் 
சுற்றிலுஞ்சிற்றில்செய்து துன்னி நின்றார் நீயத்தைப் 
பற்றுமென்றுயரந்தீரப் பணிமலர்க்கண்ணாற் பாராய் . [ எங ) 
செவ்வியவொளிகொள் டேனிச்செல்வனோர் வளர்வெண்டிங்கட் 
கொவ்வநாடொரும் பூரித்து முடல் சிறிதசையானாக 
வவ்வணமிருப்பக்கண்டே பறற்குழஞரிலாழ்ந்தாங் 
கிவ்வணம்பருவந்தோறு மிரங்கியுள்ளுருகா நின்றார் . 

( எச ) 
எல்லியும்பகலுநீங்கா தியாவருமிருப்பச் செம்பொற் 
சில்லியங்குழலாணங்கை செவ்வியிற்றினங்கடோறு 
மில்லகந்தனிலே முன்னரியற்றியவாறுபோல 
வல்லியங்கடலக்கண்ணாற் கவ்விடத்தியற்றா நின்றாள் . 

( எடு ) 


திருமதுரகவிப் படலம் 


அரு 


. 


வண்டலைந்திழிதேனுண்டு மருவுதாரிமிரு மார்பக் 
கொண்டலைப் பொருவும் வண்கைக்கோமகன் குழவி தன்னைக் 
கண்டுகண்டுருகித் துன்பக்கடற்கரை காணான 

னாகிப் 
பண்டருங்குறுங்கைவாழும் பரமன துரைமறந்தே . ( எசு ) 
நச்சினர் வினையைநீக்கும் ஞானதேசிகனெடுப்பான் 
வைச்சபண்டிதர்களாலு மந்திரத்தலைவராலும் 
வெச்சுறு முத்தீயோம்பும் வேதவந்தணர்களாலும் 
பச்சிலைவகையினாலும் பார்த்தனனிருந்தானன்றே . ( எஎ ) 
நீருலாம்பொருனை நாடனெஞ்சிடர் நிறைய நாளு 
மேருலாங் குழவிதன்னை யெடுத்தினி தளிப்போர்க்கென்றன் 
சீருலாந்தரணியாவுஞ் சிறப்புடனளிப்பேனென்ன 
வோருரைவழங்கி யன்னோருறும் வழிபாராநின்றான் . ( எஅ ) 
ஞானவாரமுதமுண்டு நாடொறுமவயவாதி 
வானவாந்தருக்களே போல் வளர்தரத்தருவின் மூலத் 
தேதேனலம் பொருந்த யோகியென வினிதடர்ந்துவாழு 
மூனமிலர்தவெந்தை யொளித்திர மேனி தன்னில் . ( எசு ) 
விரைக்கருங்குழலாணங்கை வேந்தர்கோன் முதலயாரு 
நிரைக்குலந் தமது கன்றை நீங்கிலா வகைபோற்சூழ்ந்தே 
யுரைக்கரும் பதினாறாண்டீ யுடனெறும் பணுகாவண்ண 
மரைக்கணப் பொழுது நீங்கா தன்னவரிருந்தாராங்கே . (அய) 

திருப்புளிப்படல முற்றும் . 


திருமதுரகவிப் படலம் 


வழிபடு தெய்வ வணக்கம் 
பைத்தலை யாவந் தாங்கும் பாரிடத் துயிர்கட் கெல்லா 
மெய்த்தகு முகிலேய் பேனி மாயனெர் பெருமான் றன்னைக் 
கைத்தலத் தமர்ந்த நெல்லிக்கனியெனக் காட்டித் தந்த 
மெய்த்தவ னெதிராசன்றன் விரைமல ரடியுட் கொள்வாம் 


( 
க 
) 


அசு 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( 
2 
) 


கூ 


காகமலங்கள் கூப்பிக் கைதொழுமவர்தம் தீய 
தரகவித் தருள்வான் ஞான நாதனிவ் வாறிருக்க 
குரக தமுகத்தாற் கன்பாங் குமுதகணாம்சராம 
துரகவிப் பெருமாள் வந்து தோன்றிய விபரஞ்சொல்வாம் . 
உலகெனு மடந்தைக் கோங்கு முருவமை யவயவாதி 
யலகிலா வளஞ்சேர் தேய மவற்றுளிப் பாண்டி நந்தா 
டிலகொளி வதன மந்த வெழின்முகங் கவினத் தீட்டும் 
திலகாதென்னத் தோன்றித் திகழ்தருந் திருக்கோளூரே . 
அத்தமா னிறத்துவேதத் தந்தணன் முதலாந் தேவர் 
தத்தமானியை யெடுத்துச் சாற்றிடக் கமலமென்போ 
துய்த்தமானிலமான் செய்ய வொளியடி வருடப் பாம்பில் 
வைத்தமா னிதிமலர்க்கண் வளர்தருந் திருக்கோளூரே . 
மாகய மருப்புமாய்த்தான் மலரடி வணங்குந் தூயோ 
ரேகய வேள்வி யாற்ற வெழுந்தடர் கரியதூமம் 
ஆகயம் படரக் கண்டே யணிமுகிற் குலங்களென்னாக் 
கேகயம் பலநின் றாடிக் கிளர்தருந் திருக்கோளூரே . 
அமலமுற் றிடலான் மீகி லணிமைதங்குறலான் மீவான் 
கமலக ணுறலா னற்பொற் கலை தரித் திடலான் மண்ணின் 
குமரர்கண் ணிணைக்கு மெட்டாக் கொள்கையா லொளிருமாடம் 
விமல்விண்டுவினை யொப்பாய் விளங்குறுந்திருக்கோளூரே ( சு ) 
எங்கண்மா னகர்போந் தெந்த மிறையடி வணங்கி யேகுஞ் 
சங்கரன் றனை நீ தாங்கித் தருக்குட னெம்போ னிற்குக் 
துங்கநன் றெனவான் கைலைத் தொல்கிரி யினை நக்கென்னாத் 
திங்களஞ் சவிசேர் மாடந் திகழ்தருந் திருக்கோளூரோ எ 
இத்திரு நகரில் வேத வெழிற் பெருங்குலத்துட்டுவாப 
ரத்தின தந்த மாகு மணியவிக்கிரம வாண்டிற் 
சித்திரை மாதத் தோடு சேர்ந்தசுக்கிலபக்கச்ச 
துர்த்தசித் திதியுஞ் சுக்ர வாரமுங் கலந்ததாகும் 
சித்திரை நாளி லாசான் சிச்சரி னியல்பு மன்னோர் 
பத்தியும் விசுவாசத்தின் பான்மையு நிலத்து வாழும் 
புத்திய லூயிர் ஈட் கன்பாய்ப் புகழ்பெறக் காட்டித் தூய 
முத்தியின் விளைவை நல்க முதற்பரம் பொருளாலன்றே . ( கூ ) 


எ 


( 
அ 
) 


திருமதுரகவிப் படலம் 


இருணலி தரக்கால் சோதி யிளங்கதி ருதையமுன்ன 
ரருணனா ருதிந்குந் தன்மை யாமெனப் பரவை ஞால 
மருணசிப் படைய ஞான வாரமு தருளுஞ்செம்பொன் 
வருணநங் காரிமாறன் வருமுன மெழுந்த வள்ளல் . [ D ] 
முடிவிலின்னவனால் வேத முற்றுணர்திறத்தைக் கூறிற் 
கடிமலர் கமலச்சேக்கைக் கண்ணவற் கிழுக்குண்டாமா 
லொடி திரைப் பரவை ஞாலத் துயிர்கண்மேல் வைக்கு மன்பாற் 
படிமுழு தளந்துகொண்ட பரமனேயனை யனாவான் . 

( D4 ) 
பண்டரும் பரம வேதவிதிப்படி பரித்த முந்நூல் 
விண்டலத் தெழுந்துலாவு மின்னெனப் பிறழுமார்பன் 
வெண்டிக மூர்த்த புண்ட்ர மேவிய நுதலான் சேந்த 
மண்டுபொற் சடிலத் தாலே வயங்குசேகரத்தினானே . ( ws ) 
பரந்தர வணையான் செய்ய பதகமலங்க ளல்லாற் 
புரந்தர னீறாய் வேதப்புனிதனே முதலாந்தேவர் 
வரந்தர வல்லே மென்ன வந்து முன் னிற்பாரேனுங் 
கரந்தலை குவித்துச் சற்றுங் கணித்திடாக் கருத்தனம்மா . ( ங ) 


கொல்லுகஞ் சடக்கு கண்டக் குழகனு மறைவலானும் 
வெல்லுதற் கரிய காமவெகுளிக ளவிக்கு நீரான் 
புல்லிய நெறியி னாளும் பொறிபுலன் றமைப்போக் காது 
சொல்லிய வ 

வறத்தினிற்குந் தூய நன்மனத் தனம்மா . ( w ச ) 
சென்னிகழ் வடைத லாகச் செப்பிய காலமூன்று 
முன்னியுள் ளறியும் ஞானத் துறுதி கொண் டுயர்வு பெற்றோன் 
பன்னுதற் கரியவாய பதும வாதனத் தட்டாங்க 
மன்னிய யோகத் தின்கண் வரம்பினான் மகிழ்வு கொண்டோன் மரு 


வேறு 
இன்னதன்மையமதுரகவிப் பெருமானெண்னுதற்கரிய வேதாந்தத் 
தன்னியல்புணருகிபுணனாய்ச்ச ந்வந் தலையெடுத்தெவருமோர் தாமு 
ளுன்னிய வளவிற் பரகதி யுதவயோத்தியேமுதற்றிரு மடந்தை 
மன்னியோ ரிறையு மகல்கிலா மருமன்வளர் தரும் பதிதொறும் 

சென்றே. [ * ] 


அ அ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


விழுத்தகு முவகை யுள்ள நெக் குருகி விரைமல ரருச்சனை புரியா 
வழுத்தியாங் குளவாம் புனிதநற்றிவலை வானகமுகடுதை வரவே ( து 
கொழுத்தலையெறியுங்கங்கையை முதலாக் கொண்ட பற்பலந்திபடிந் 
பழுத்தமெய்ஞ் ஞான நிலையுணர்ந் தநேகம்பகல்வட புலத்திருந்தன 

னால் , ( எ ) 
அங்கரு முனிவ னிவ்வண மிருப்ப வணியவைகுந்தநன்னாட்டிற் 
பொங்கருட் பரம வருவினித்தியர்கள் புடைபரந் திறைஞ்சினர் 

( பொலிய 
சங்குடன் றிகிரி வாள் கதை வரிவிற் றாங்கவீற்றிருந்தரு ணிமலன் 
செங்கையிற் பிரம்பொன் றேந்தி நன்களிக்குஞ் சேனையர் தலைவ 

னைக்கூவி . ( அ ) 
இன்றெழுந் துலகிற் றீயிருட் பிழம்பை யிகலறத் துடைத்தருள் 

( புரிவான் 
சென்று மமிசைபூதரா யுதித்துத் திருப்புளியடியில்யோகியரா 
யொன்றிய பதுமாசனந்தரித் திருக்குமொப்பிலா மாறனுக்கின்றே 
பொன்மக ளிடமுன்னீர்ப்பெருந் தகையைப்போற்றிரு விலச்சினை 

முதலா . ( சு ) 


மந்திர வுபதேசமும் புரிந் திவணீர் வருதிரென் றுரைத்திட விரை 
விற் ) 

( திருக்கும் 
சிந்தையுள் ளூவகை கொண்டன னிவணந் திந்த்ருணி யடியில் வீற் 
நந்தமதிறையாங் கொந்தவிழ் குழலி னங்கைதன் திருவயிறுதித்த 
சுந்தர வதநற் கவ்வணம் புரிந்து தொன்னக ரடைந்தனன்று 

யோன் . (உய) 
சங்கொடும் புனிதத் திகிரியுந் தாங்கித் தயங்குறு மூர்த்தபுண்டா 
மங்கலி லதிதேயோமயனாய் நின்மலனுமாய்வீற்றிருந்தனனால் (னாய் 
பொங்கலைப் புணரீ- நிலந்தனி புரக்கும் புரவல னியற்றருந் தவத்தில் 
வெங்கலி கரப்ப வர்தெழுந்தருளும் விமலமெய்ஞ் ஞானநாய 

கனே . (உக) 


இருந்தரு டாவிங்கிணையிலான் முன்ன ரெழுந்தன னுத்தாதிசை 


( றழா 


பொத்திய நர கவியெனும் பெயர்கொள் புனித பொய் படிநிலையி 


திருமதுரகவிப் படலம் 


அக 


வருந்தவ முனிவ னொருபக லிரவி லனை பிரிந் தலமருகன் றின் 
வருந்தியுள ஞருகி யணிதிருக்கோளூர்வணங்கினன் தென்றிசை 

நோக்கா . ( உஉ ) 
நோக்கலு மிவணந் திருப்புளி யடியி னுவலருந் தகையின் வீற்றி 
ருக்கு ) 

( லாற் 
மாக்கவி னிமல மாறனன்னவன்றன் மணி விழி யிணையினுக் கல் 
றாக்குற வெவர்க்குக் தோற்றில னாகித் தள தளப் புடனெழுமுதைய 
நீக்கருஞ் சவிகொள் கதிரெனப் பொலிந்து நின்றிடக் கண்டனன 

வனும் . ( உக ) 
காண்டவச் செழுமி னொளிவிடுஞ் சுடரைக் கடியவெங்கானக மத 

( னிற் 
றாண்டிநின் றெரியு மங்கிகொ லலது தடநகர் வேவுறக் கனன்று 
நீண்டுபற்றிடுசெங் கனல் கொலோ வென்ன நெஞ்சயிர்ப் புடனி 

( ருந்தனனால் 
மாண்டகு மினிய தமிழ்மறை யுரைத்த வன்றன தடிபணிந்துய்க் 

தோன் . ( உச ) 


வேறு 


ணைக்கு 


இவ்வண மிரண்டு மூன்றுநா ளளவா யெண்ணியு மவ்வொளி 

மழுங்கா ) 
தவ்வண மிருப்ப வென்விழிப் புலனுக் கன்றிமற் றியராவர் கண்ணி 
மொவ்வுத லின்றி யொளியுட னிலங்க லென்னகொ லிது வெனக் 

( கலங்கிச் 
செவ்விய நெறிகொண் முனிவரன் பின்னும் திருவினாயகன் செய 

லென்னா . (உரு) 
நன்றுகொ லிதனைக் கண்ணுறி வழியா நவையிலா வொளியதா 
யிலங்கு ) 

( புரிந்து 
கின்றது கணமுந் தங்குறா விரைவிற் கிளம்பியான் சோதனை 
சென்றிவ ணடைவ னெனத்திரங் கொடுதொ றென்முக நோக் 

(கினனெழுந்தான் 
மன்றலத் துளவத் தாரினா னடியர் மலரடியன்றிமற்றுன்னான் ( உசு ) 
உதையவெங்கதிரி னொளிவிடுஞ் சுடரை யொன்றுற நோக்கியச் 
சுடசே ) 

மரும்பக நெருங்கண் 
சிதைவினன் னெறியாக் கொண்டிரா முழுதும் சென்றான் 


கூய 


சடகோப திவ்ய சரித்திரம் 


டதைமலர் வளரச் செய்திடை யுறுநற் றலந்தொறுஞ் சோதனை 

( புரிந்து 
புதையிருட் பிழம்பு சீத்தொளிர் மாடம் பொலிதிரு வரங்கம்வந்த 

டைந்தான் . ( உ.எ ) 
அத்திரு நகரி லரங்கனை வணங்கி யற்றைய பகலினைக் கழித்து 
நத்தம் வந்தடைய வாய்ந்தன னவணந் நகைவிடுஞ் சோதியே பின்னு 
மத்திசையொளிரவெழுந்தனன் விரைவிலடவிவெற்பகன்றிருங்கரை 

[ யைக் 
குத்திருக் திரைகொள் பொருனைசூழ் தருமிக் குருகைமானகரம் 

வந்தடைந்தான் . ( உ ) 
எழுந்தரு டாவு மவ்வொளி மறைய விரும்பல தருவினான் மறைந்து 
மழுங்கியது கொலோ வெனும்பினும் தென்பால் வந்தனன் வட 
புலத் தொளிரத் ) 

[ தீதென்ன 
தொழுந்தகை யுடையவ் வருந்தவ முனியித் தொன்னக ரிடத்த 
வழுந்தினன் களியி லடைந்தன னிவணேயடைதலு மறைந்ததவ் 

வொளியே . (உசு ) 


வேறு 


(ங ) 


றே . 


வந்த வருந்தவ மாமுனி வோனு 
மிந்த நகர்க்கு ளேதேனும் விசேடம் 
விந்தையி னுண்டுகொ லென்ன வினாவச் 
சிந்தை யுவந்தனர் செப்புவர் மன்னோ. 
எந்தம் விளங்கயி லேந்திறை வோனே 
சந்தத முஞ்செய் தவத்தினின் மாயோ 
னந்தமிலண்ணறன் னின்ன ரூ ளாலே 
மைந்தனும் வந்து பிறந்தன னன்றே 
தோன்றிய வன்று தொடங்கியி தீறா 
யான்ற வரும்பதி னாறெனு மாண்டாய் 
வான்றழை வெஞ்சுடர் வானவ னேபோற் 
கான்ற கவின்றிகழ் காண்டகு மேனி . 
சற்றுமசைத்திலன் றாமரை யங்க 
ணுற்று விழித்தில னொளிய செம்மை 
முற்றியவாயது மூடுத லின்றிப் 
பற்றிழையான் முலைப்பாலு மருந்தான் . 


( ஙக ) 


( ஙஉ] 


( n .) 


திருமதுரகவிப் படலம் 


( ஙச ) 


கூசு 


தீண்டரு மெய்த்தவ செப்பிய தன்றி 
யாண்டு தோறுங்கவி னங்கம் வளர்ந்தே 
நீண்டிட வோர்தரு நீழ லிடத்தே 
மாண்டக வைகினன் மைந்தனு மன்றே. 
அன்று முதற்கொ டருந்திறல் வேலோ 
னின்றள வாக வெழுந்தரு ளுன்போற் 
சென்றவ ராய செழுந்தவர் தம்மாற் 
குன்றி னிதிக்குவை கொள்ள வளிப்பேன் . 
என்னவுரைத்தன னிந்நெடு நாளாய்த் 
துன்னவருட்கொடு பார்த்தனன் றுய்ய 
வன்னவ ராலு மசைந்தில னாக 
மன்னிய வின்னலின் மாழ்கின னன்னோன் . 
என்றுரை செய்தன ரின்றத னைப்போய் 
நன்றறி வேனென நாறிய மாடங் 
குன்றென நின்றொளிர் கோமறு கின்கண் 
சென்றுநடந்தனன் றீதில் குணத்தோன் 
வருந்தவனைச்செழு மாமறு கிற்கண் 
டரந்தையழுங்கினனன்னவர்காணா 
இருந்தவெழிற்புயவேந் தலிடம்போய் 
விரைந்தனர் சென்றவிளம்பினரன்றே . 
கேட்டள விற்பொன் கிரிப்பெரு மொய்ம்பின் 
வாட்டகை மன்னன் மதிக்கடலாய 
கூட்டவமைச்சர்கள் கூட்டிவரத்தீ 
வீட்டிய லற்கெதிர் மேவின னன்றே . 
இந்நக ருக்குணீ யெய்துற வென்றன் 
முன்னரிழைத்த முதற்றவ மேயென் 
றன்னமுனிப்பர னாய்மல ரன்ன 
மன்னுமடித்துணையாரவழுத்தி: 
ஆக்கமு றும்முடை யார வொடுக்கி 
நீக்கரும் வெந்துயர் நீடின னிற்கும் 
வீக்கவடற்புய வேந்தனை யன்னோ 
னோக்கின னின்று துவன்றிட லுற்றான் . 


( நா ) 


( ங.அ ) 


( ஙக ) 


( 
rio 
) 


( சக ) 


கஉ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( 52 ) 


(சங ) 


( சச ] 


நெய்கதழ் வேலநின் னெஞ்சிடர் கொள்ளுஞ் 
செய்கையதென்னகொல் செப்புதி யென்னப் 
பொய்கை தனிற்பல புட்செறி பாண்டி 
மொய்கவினுற்று முதிர்ந்திடு நாடன் . 
மைந்த னிலாது வருந்திய தாதி 
யந்த மரத்தி லடைந்ததை யீறாய் 
விந்தை யினங்கிடை மேவிய வெல்லாஞ் 
சிந்தை மயக்கொடு செப்பினனன்றே . 

வேறு 
இந்த வாறிரு நிலந்தனி புரந்தருளிறையோன் 
சந்த மாமுடி மன்னவன் சாற்றின னிற்ப 
வந்த மாமுனி யருண்முக நோக்கின ராகி 
அந்த மாமதி யமைச்சர்நின் றறைகுவர் மாதோ, 
அரிய மாமறைப் பொருளெலா மினிதுணர்ந் தரியாந் 
துரிய மால்பத மன்றிமற் துணர்தராத் தூயோய் 
விரிய காதமென் பேடலெழுந் துயரெனு மிகுந்த 
கரிய வார்கலிக் கரைபெறா துழன்றுயர் கடையோம் . 
களிப்பெனும் பெரு மதுக்கட லாழ்தரக் கமலத் 
தளிர்க்கு மெல்லடிக் குமரனத் தருகிழல் விட்டெங் 
களிக்குலம்படு மாம்பலம் போதினுக் கரிய 
களிக்கனிக்கிணை வாய்திறக் தொருமொழி நவில . 
விருப்புளிப்புரிந் தருளுவ தன்றிமேல் வேங்கைப் 
பொருப்புவிட்டபைங்கிரியெனத்தனியிடை பொலியுந் 
திருப்புளித்தலத் திருந்தெடுத் தன்னை தன் செமூலை 
யருப்புளிற்பெரு கமுதுண வருள் செய வேண்டும் 
இவ்வணம் புரிந் திடிலொரு சூச்சியு மேறாச் 
செவ்வணந்திகழ் சடில் சேகரவருந் திறலோய் 
பவ்வ வெண்டிரைப் பரவைமா னிலந்தனி புரக்கும் 
கவ்வை யின்னக ரன்புட னளித்தகங் களிப்ப 
மண்டலேசுர சனை வரு நின்னடி வணங்கப் 
பண்டை யாய்வழி வருமுடி சூட்டினர் பரவுக் 
கொண்ட கோரரி யணைமிசை யிருத்தினங் கொடியேந் 
தொண்டு செய்தனம் வருகுவ பென்றுபு சொற்றார் . 


(சரு ]] 


( சசு ) 


( சஎ ) 


( சஅ ] 


[ கூ ] 


ஸ்வாமி நம்மாழ்வார் யோகாஸனத்தில் எழுந்தருளியிருந்த 

16 - வது திருநக்ஷத்திரத்தில், மதுரகவிகள் 
ஸேவித்து நிற்றல் . ( 53 - ம் கவி ) 


திருமதுரகவிப் படலம் 


கங . 


( ருய ) 


( ருக ) 


( உ ) 


( ருகூ ) 


சொற்ற வம்மொழி யிருசெவி வெதுப்புறத் தூய்மை 
யுற்ற மாமுனி வரனவ னுறைவிட மதனை 
யிற்றை நீரது காட்டுமி னிவ்வண மியற்றிப் 
பிற்றை யானது கொள்ளுவ 

ளுவ னென்மொழி பெய்தான் 
என்ற மாமுனி வரன்றனை யிறையவர்க் கிறையோன் 
துன்று பற்பல மங்கல முரசினந் தொனிப்ப 
நன்று கொண்டினி தேகியத் தருநிழ னவையின் 
றொன்றி வைகிய வொளியினைக் காட்டின னுகந்தே . 
முன்னந் தாயினை நீங்கிய முலைவிடாக் கன்று 
பின்னங் காண்குறு வசை யெனப் பெய்யொளி பிறங்க 
மன்னுந் தாருகன் னிழலிடைக் கதிரென வைகும் 
பொன்னந் தேசினம் மாறனைக் கண்டனன் புனிதன். 
வண்டு சூழ்மகிழ் மாறனைக் காண்டலும் வதநம் 
விண்டலர்ந்திட லாலவன் முகமது விளங்கும் 
புண்டரீகமென் பதற்குமம் மாறனைப் பொருவி 
லண்ட யோனியென் பதற்குமிங் கையமில்லம்மா . 
மோன மாகியோகத்தினி திருந்தருண் முதல்வ 
னான நாதனைக் காண்டலு மன்னவ னருளால் 
ஞான முன்னைய துதயமா குறமுனி நளினத் 
தேனவாமலர்த் தாட்டுணைச் சடைமுடி தீண்டி 
இப்பெருந்தனிச் சோதியோ வென்றன திதயந் 
துப்பனன் மெழு கெனவுருக் கியதெனுந் தூய 
முப்பரஞ்சுடர் தம்மிலு முதற்சுட ரிதுவென் 
றப்பராங்குசன் குண னெலா பெத்தெடுத் தறையும் . 
கண்ணுகர்ந்தவர் தம்மிலுங் களிநறா வருந்தி 
யுண்ணெகிழ்ந்துநின் றாடுறும் பாடுறு முயர்யாழ்ப் 
பண்ணுலாமொழி நங்கைகொண் மகிமையிப் பாவை 
நண்ணு மானிலத் துற்றவர் ய ? ரென நவிலும், 
அங்கு மிங்குமா யெழுந்தெழுந் தேமுறு மமல் 
னிங்கு தோன்றுதற் கெத்தவ மிழைத்ததில் வெறிநீர் 
தங்கு மானில் மென்னுமியான் பெற்றிடுந் தகையிற் 
பொங்கு பேறியார் பெற்றவ ரெனத்தனைப் புகழும் . 


( ருச ) 


( ருரு ) 


( ருசு ) 


( ருஎ ) 


சடகோப திவ்ய சரித்திரம் 


மருப்படுங்கம லாநந மலருமாநந்தப் 
பெருக்கி னீடுகட் புனலிடை மூழ்குறும் பிதிருந் 
திருத்தகும்புய வரைகள் பூரிப்புடன் றிகழ 
விருப்பினாற்புள காங்கித மடைதர வியக்கும் 
இத்தரைக்குள் யா னியற்றிய தவப்பல னின்றே 
முத்தி யின்விளை யதனையீந்தது வென மொழியும் 
பித்தடைந்தவ ரென்னமெய் மறந்தளி பிதிருங் 
கொத்து நன்மலர் கொய்து கொய் தெறிதரு மன்றே . 
இவ்வணம்பர மானந்தக் கடலத னிடையே 
யவ்வரந்தரு முனிவரன் மெய்மறந் தாழ்ந்து 
செவ்வை யின்னகந் தெளிந்து பின் றோத்திரஞ் செய்வான் 
கொவ்வை வாயுடை நங்கை தன் குலக்கொழுந் தினையே . 


( முக ) 


( சுய ) 


- 


( சு ) 


( சுஉ ) 


வேறு 
செஞ்சுடர் போலொளிசெய் தேசுறு மெய்ப்பொருளே 
மஞ்சௌ வேயணிசேர் மானிற மெங்குரையாய் 
விஞ்சகல்மார்பிடையேமேவிவிளங்குறுபொற் 
கஞ்சமலர்த்தவிசார்காரிகைமெய்த்தவனே. 
பொங்கட லாரவுணர் பொயொழியப் புவியில் 
வெங்கதழ் வாளமரில் வீசுசெழுந்திகிரி 
சங்குட னொண்கதைவாள் சார்ங்கமெனுந்தவர்மற் 
றெங்கிவை வைத்தனையோ வென்றனை யாளொளியே 
மந்ததர 

மாமலையின் வாகொரு நான்கிலுனுங் 
சுந்தர மோட்டல்சேர் தோளிணை பெங்குகொலோ 
இந்தள ராகமிசைத் தின்னளி பல்லட்ருங் 
கந்தமுறுந்துளவக் கண்ணிக ளெங்குகொலோ . 
பாதக வெவ்வினைகள் பாரிடம் விட்டகலத் 
தீதறு மெய்யறிவாந் தேசிடு மாதவனே 
மாதக வாயுறுசீவத்ச மெனும்மருவும் 
பீதக மெய்யொளிசேர் பீடுடை யெங்குகொலோ. 
செஞ்சரண் வீழ்சுரர்நோய் தீர்தர மண்கொளுநாள் 
வின்சகல் வான்முகடு மேவர நின்றது தான் 


( சுகூ ) 


( சுச ) 


திருமதுரகவிப் படலம் 


கரு 


( சுசு ) 


( சுஎ ) 


எஞ்சலி னன்மணியா லிழைபல பூண்டிகழிக் 
குஞ்சிகொலோவழுதிக் கோமகனேயுரையாய். 
நாடிய வாசமுறு நான நறுந்திலகம் 
பீடிய லாவணியப் பெய்யொளி செய்வது தான் 
நீடிய வெண்ணிலவி னோவிர் புண்டரமார் 
கோடிய செம்பிறைநேர் கொண்டொளிரிந்துதலே . 
அண்டர் தொழக்குளிர வன்றருள் செய்தது தான் 
வண்டலர் செங்கமல மான மிளிர்ந்தரிகள் 
கொண்டு பரந்தணிசேர் குழைகளி னோடிகலிக் 
கண்டவர் கண்கவரிக் கண்ணிணையே கொலரோ . 
கோவியர் மத்தளைப்பால் கொண்டினி துண்டது தான் 
காவிய நீள் விழிதங்கைக்குயர் மாமதலாய் 
தூவிய னற்பவளத் துண்ட மிரண்டதனைச் 
சீவியிணைத்ததெனத் திகழுமிவ் வாய்கொலரோ. 
முன்னொரு வாரணமே மூலமெனுஞ்சொலையே . 
மன்னுற வேற்றது தான் மாமறை யாலுணராய் 
நன்னய நான்மகர குண்டல நின்றினி தூ 
சன்னளி யாடுறுமிக் காது கொல் சற்றுரையாய் 
விழுத்தகு வால்வளையை வென்று பசுங்கமுகிற் 
பழுத்தணி கொண்டுபள பளப்புட னோக்குறுமிக் 
கழுத்து கொ லண்டமெலா முண்டு களித்ததுவே 
கொழுத்தலை மண்டுபுனற் கூர்பொருனைத்துறையாய் 
விண்ணவருக்கினிய வெண்சுதை யீந்தருள்வான் 
தண்ணலையைக்கடையுஞ் சார் 

தகை யுற்றது தான் 
வண்ணமுறுங்கிரிபோன் மல்லோடு பேரணியு 
நண்ணிய விப்புயமோ நங்கைகண் மாமணியே . 
சந்தமுறும்பசிய தாமரை யோடிகல 
விந்தைசின் முத்திரையை மேவிய விக்கரமோ 
கொந்தக நைந்தரனார் நுன்சர ணேசரணாய் 
வந்தடி வீழ்தருமுன் மாபலி யிட்டதுவே . 
துண்டாறுத்துவரோ தூய்மையருங்கமலம் 
விண்டிதழோவெனவே விளங்கணி யிவ்விரறான் 


( சுசு ) 


( எ ) 


( எக ) 


( எ 2 ) 


கள் 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( எங ) 


( எச ) 


மண்டுநிரைக்குலம் விண் மாரிநெருங்குதலைக் 
கண்டழு கால்வரையைத் தாங்கியளித்ததுவோ. 
நிம்பவலங்கலொடு நீண்மணி யாரமும் 
ரம்பிநிதிக்கிரிபோ லகன்றொளி ரிம்மருமப் 
பம்பிடமே கொலரும் பைங்கமலத்திடைவாழ் 
வம்புமலர்க்குழலாள் வாழ்வினுகக்குமிடம் 
குயிற்றிட மேதினியிற் கோதறு மெய்யறிவைப் 
பயிற்றிட வேவியவெம் பரம்பொருண் முத்திரையைக் 
கயிற்றிட மேகொளிறை கவின்மிக வார்ந்தொளிரிவ் 
வயிற்றிட மேகொலுயிர் வைத்து வளர்த்ததுவே 
அங்கம லாதனனை யன்றருள் செய்தது தான் 
துங்கம லாதவனார் தோன்றின ரென்ன வொளி 
பொங்கம லா தடையிற் பூம்புன லிற்சுழிபோற் 
பங்கம லாதளிசேர் பாவுமிவ் வுந்திகொலோ 
பார்த்தனணிந்த செழும் பைந்தொடையுங்கனத் 
தீர்த்தமு மன்றரனார் செஞ்சடை மீதுறவே 
சேர்த்தது தானெழிலச் செய்ய மலர்க்கழலோ 
நீர்த்தல மேழிலுமே நின்ற புகழ்ச்சுடரே. 


எரு ) 


( எசு ) 


( 


( 
என் 
) 


( எஅ ) 


ஏறுட னம்பதும விரேகைபரந்தமலர் 
வீறுகெடுத்தும்ணி மேவி யடைந்தவர்நோய் 
மாறுபடுத்தியருண் மாமலரிவ்வடியோ 
வீறிலிரும்புவிமண் டாவியளர்ந்ததுவே. 
சேயமணிச்சடிலச் சேகா னிவ்வனமா 
யேயரியன்றிவிழி யேனெனு மக்குறியே 
மேயவ னாகியநா வீறனை யுன்றனரு 
மாயமதைத்தெரியும் வல்லவர் யார்கொலெனா. 
பற்பல தோத்திரமுஞ் செய்து பரன்செயலைக் 
கற்புடை நங்கைமுதல் கண்டு மகிழ்ந்திடுவான் 
சிற்பரனுக்கணிசேர் செவிப்புல னுண்டுகொலென் 
றற்பக நின்றெழவே யம்முனி வோரிறையே 


( 
எசு 
) 


( எக ) 


( அய ) 


திருமதுரகவிப் படலம் 


கஎ 


( 
அக 
) 


அடுத்ததிரைக்கடடன்மண் ணதிர்ச்சி மிகுந்திடவே 
யெடுத்தோரிருங்கலை முன் னேயெறியக் குணமே 
கொடுத்தருள் செய்தெளியேங் கோது தொலைப்பவனுந் 
திடுக்கென வேவிழிக டிறந்தனனோக்கினனால் 

( 
நீக்கமருங்களியி னாழ்ந்தனனின்றெவரு 
தோக்கினர் மன்னுரவே கோன்மையி னேழுலகு 
மாக்கிய நல்லிசைகொ ளவ்வரு மாமுனிவன் 
வாக்கிவ னுக்குள் கொ லென்றுமகிழ்ந்தனனாய் . 

( அஉ) 
சித்தின்வயிற்றிடையே சிறிய துதித்திடிலே 
யெத்தையருந்தியது வெங்கு கிடக்குமென 
வத்தையருந்தியது வங்கு கிடக்குமென 
வித்தக னன்பொடுவாய் விண்டுரைசெய்தனனால் ( அரு .) 

வேறு 
அதுல னுரைத்திடு மம்மொழி தன்செவி யடையாமுன் 
மதுர கவித்தவ னெந்தை யடித்துணை மலர்வாழ்த்திச் 
சதுமறையுட்பொருண் முற்றுமோ ரிம்மொழி தனிலொன்றி 
யது வெனவுட்கொடு கந்தன னங்க னிருக்குங்கால். ( 
வந்தடி சென்னி புனைந்தவர் வெவ்வினை மருவாதே 
விந்தையி னின்ப முகந்தரு ணன்மகிழ் விரைமார்பன் 
சிந்தையுவந்து விளம்பிய வம்மொழி செவியோரா 
வந்தர நின்று பொழிந்தனர் விண்ணவ ரலர்மாரி . ( அரு ) 
மல்லட ரும்புய நின்மல னன்று மகிழ்ந்தீயு 
நல்லமு துண்டு வியந்தவி ணும்பரி னனியேயு 
மல்லலெனுங்கட றன்னி லழுங்கிய வனைவோருஞ் 
சொல்லமு தஞ்செவி யுண்டு களித்தனர் துணிவுற்றார் . ( அசு ) 
த்திசை யுந்தனி நின்று புரந்தரு ளிறையோனோ 
டுத்தியுறும்பணி நுண்ணிடைநங்கையு முடனாகப் 
பித்தரெனும்படி தம்மை மறந்தனர் பேரோகை 
யத்தியழுங்கி மயங்கி யுணர்ந்தன ராய்நின்றே . 

( அள) 
அங்கையெனும்மலர் சென்னி புனைந்தன ராயம் பொன் 
றங்கிய செஞ்சடை கொண்டெழுமம்முனி தனையார 
வெங்கடம் வெந்துயர் மங்க வெழுந்தருளிறை போற்றி 
யுங்கச னுத்திய வெஞ்சரம் வெனறவ வருள் போற்றி , ( அஅ ) 


( 
அச 
) 


எ 


13 


கூஅ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


10 


( 
கூக 
) 


( 
கூஉ 
) 


வய்யக மெங்குமலிந்து பிறங்கிசை வளர்ந்தோங்கப் 
பொய்யிலருந்தவ மெண்ணில் புரிந்த புனிதபோற்றி 
வெய்யகொடும்பவ மெவ்வுயி ரும்விட மேவாவத் 
தய்யமறும்படி மெய்யறி வின்றரு ளடிபோற்றி . ( அசு ) 
என்றுவணங்கின ருள்ள நிரம்பி யெழுந்தோகை 
யொன்றுற நின்றிட மன்ற லுறுங்குழன மடமாதர் 
வன்றிறலின்மணி மண்டபமெங்கு மலிந்தோங்கிக் 
குன்றின்மிகுந்தெரு வெங்கு முளங்களி கொண்டாராய் ( கூட ) 
விந்தைதையலங்கிர்த நன்கு புரிந்தனர் மென்மேலுஞ் 
சந்தன நன்புனு கின்பனி நீர்மலர் தயிர்நெய்பால் 
புந்தயிலன்புமிகுந்து பொழிந்தனர் பொருவில்லா 
மைந்தனுதத்தரு ளன்றினு மினறெண் மடங்காக . 
இவ்வண மெண்ணி லருந்தகை யந்நக ரெல்லோரு 
மெவ்வமி லுளள மகிழ்ந்தனர் வைகுற விகல்சேருக் 
தெவ்வர் கடம்முயிர் தனறொளி மண்டிய திறல் வேலான் 
முவ்வுல கும்புக மும்முவர் தன்னடி முடிதாழ்ந்தே . 
மின்னவிருஞ்சடை மன்னு மருந்தவ வினையேன்முன் 
சொன்னவணந்திரை மண்டி யெழுக்கடல் சூழும்பார் 
நின்ன ததன்கண் மலிந்து பிறங்கிய நிதியெல்லா 
முன்னது என்று கொள்ளுதி யென்றவ னுரை செய்தான் . ( கூ...) 
அவ்வுரை தன்னை யுணர்ந்துமறிந்தில னெனவேயவ் 
வெவ்வமி னன்னெறி கொண்ட வருந்தவ னிடைவைகப் 
பவவவருங்கடன் பண்டனி நின்ற பகல்வேலான் 
செவ்ஷய வன்னவன் முன்பினு மின்னுரை செய்வானால் . 
இன்று கொடும்பவ வல்வனை யேன்சொலை யேறாதே 
யொன்றிய தொனென வன்பு மிகுந்தன னுரை செய்யத் 
துன்றிய மின்ன விருஞ்சடை கொண்டு துறந்தெல்லாம் 
பின்றவ நல்வர தங்கொ டெழுந்தவர் பிழையில்லோய் . ( கூடு ) 
மன்னவர் தம்வனை கொண்டு மகிழ்ந்திடு வகைநன்றோ 
வன்னமு துண்டவர் வெங்கடு வுண்பர் கொ லெனவேமுன் 
றென்ன முக்கத பல பெங்கத கண்டெழு சீராளன் 
சொனனதுரையம் தெழின் மன்னவர் மனனவன சொல்வானால் . கூசு 


( 
கூச 
) 


பதின்மர் திரு வரன்முறைப் படலம் 


( கூஎ ) 


சங்கென வெண்ணில வுந்தி யிலங்குப றவயோகி 
ருங்குல தன்மமி தென்னிலெ மைந்தனை யுறான்றாய்ச் 
செங்கனி மென்றுவ ரென்ன விளங்குறு செவ்வாயை 
யிங்குதி 

குதிறந்து சொனன்குமொழிந்திட விறைசெய்யா. 
அப்புமலர்க்கண் விழித்திட வின்னும் தருள் செய்தே 
யொப்பிலிவன் றனை யன்னை முலைப்பய முணவோங்கு 
மிப்புளி நின்று மெடுத்தெமிடந்தனி லினிதீந்து 
செப்பரு வாழ்வையளித்தரு ளென்றுரை செய்தானால் , 

திருமதுரகவிப் படலம் முற்றும் . 


( சுஅ ) 


பதின்மர் திரு வரன்முறைப் படலம் 


வழிபடு தெய்வ வணக்கம் 
ஆடரவத் தமளிதுயி லரங்கன் செய்ய வடிபரவக் 

கூரேச னடைய மேலை 
வீடுமக்கின் றளித்தனமென் றரங்கன் சொல்ல 

விபுதனென் சம்பந்தா சம்பந்திகட்குன் 
நாடிடந் தந்தருடியெனவுரைத்துக் கைக்கொ 

ணன்மையிற் காடாயமுயர் நனிவீசெந்தை 
சேடமுனி கழல்பணிந்து பதின்பர் தங்க 
டிருவரன்முறைப் படலஞ் செப்புவாமால் . ( க ) 

வேறு 
ன்னணங் குரிசி லுரை செவி யுணர்ந்தாங் கேதிலாத் தவமுனி 

யுகந்து 
தென்னனின் மகவென் றுள்ளினை யதுவோர் தேவரா சியமெனத் 

( திரண்ட 
கன்னவிற்றற் றோட் காளைமன் மதுர கவியடி பணிந்ததை யருடி 
யென்னலு முன்னாண் டறிந்தவை முழுது மியப்பின னெவர்களு 

(மறிய . ( உ ) 
தாதளைந்தினவண் மீது பைந்துளபத் தாரினன் கரைக்கள னூர்திப் 
போதவற் கருநான் மறையன வடிவிற் போதமுற் றிடவருள் புனி 

தன் 
ஆதவனொளிகெட் டிரமப்பக லாரி சொன் டெறிதாக டன் 
வாதமுண் ணரவப்பணாடன் நடித்தாாயவன் பரவாசுதேவன் . ( ங ) 


ள 


சடகோப திவ்ய சரித்திரம் 


செங்கதிர் மதிமின் மினியெனவொளிகொள்சேனுறு நித்தியரன்றிப் 
பங்கய னரனிந் திரன் முத லறியாப் பதத்தவ னுள் மகிழ்ந்து லகோர் 
நங்கழ னிலைபெற் றின்புற வவர்த நவைகொள் வெவ் வினைத்தொட 

( ரகலச் 
சங்கையி லவதாரங்கள் செய்துரைத்த சதுமறைவிதிவழியனைத்தும் . 


கற்றிடற் குரிய ரெவர்க்குமுட் பொருள்கள் கசடற வெளிப்பட 

( லரிதாய் 
மற்றுளோ ருள்ளற் கறமில தாகி வழங்கலி லவரெவாறுய்வார் 
இற்றைநாடொடங்கி யாவரு மஃதை யெளிதினி லறிவதற் கினிய 
சொற்றருந் தமிழி லருமறைப் பொருளைச் சொற்றிடி லுய்வரென் 

( றெண்ணி . ( ரு ) 
பைத்தலை யரவுக் கரசனோ டினிய பரிகர மனைத்தையும் விளித்தங் 
கத்திசூழுலகின் முன்பினு மமிச மவதரித் திடப்புரிந் தற நூன் 
முத்தமிழதனிற் றெளிதாப் பொருளை மொழிந்து வெம் பிறமத 

( நெறிகொள் 
சித்தர்களெளிதிற் பரமிதென் றறியச் செய்திடச் செவ்வியிற் 

( செய்மின். ( சு ) 
என்றவர்க் குரைத்தில் வுலகுயக் கருது மெம்பிரான் சரபசங்கார 
வென்றி கொளுகிரி னரகரி யெனுமம் மேதகு விமலனுள் ளுகந்தே 
இன்று நீ செய்த தவத்தினு முன்னா ளெய்துமாதவத்தினு முனக்கு 
மன்றலங் குழவி யெனப்புகழுடைபோய் மலடற வுதித்தன னென் 

( றான் . ( எ ) 
மாமுனியுரைத்த வுரைசெவி யுணரா வாம்பரி மன்னர்கோனயந்து 
தேமலர்த்துள வினானருட் பெறுமச் சேடன்மற் றுளபரிகரங்க 
டாமினிதுதித்த தெவ்விட மவர்கள் சாற்றிய நூல்கள்யா வெனவும் 
நாமவேன் மன்னா நினக்கறி வுறயா னவில்குவ னெனநவில்குவனால் 


முதலாழ்வார்கள் (வேறு ) 
தண்டுழாய் மார்பன் பாஞ்ச சன்னியாழ் வானு மித்தத் 
தோண்டைமானில் பெண் கண்டந் துலங்குமங்கலமே யென்ன 
வண்டயொடிலகு மிஞ்சியத்திமா நாகந்தன்னுட் 
கொண்டலார்கலி யென் றுள்ளிக்குளிர்புனற்பருகும் பொய்கை. ( சு ) 


பதின்மர் திரு வரன்முறைப் படலம் 


ாக 


தோட விழ்ந் தொழுகு செந்தேன் றும்பிதங்களையோ டுண்டு 
பாடொலி கறங்குஞ் செய்ய பங்கயமலரினுள்ளே 
கேடிறுவாபராந்தங் கெழுமுசித்தார்த்திதன்னி 
னாடுமைப்பசியிற்சுக்லபக்கமுகயந்தகாலை . 

[ m ) 
ஒணமோ டார னன்ன ளொன்றிய தினத்தி லாங்கு 
மாணமர் குழவி யாயவ் வளநகர் வதிந்து நாம 
நீணிலத்தவர்கள் பொய்கை யாரென நிகழ்த்த மேலோர் 
பேணிய புவிகள் முற்றும் வலஞ்செய்வான் பெயர்ந்தான ன்றே 
திண்டிறற் கதையு முன்னஞ் செப்பிய திருநா டுள்ளே 
வெண்டிரைக் கரங்கண் முத்தம் வீசுமம் புதிக்கங் குற்ற 
துண்ட வெண் பிறை யோ னென்னச் சுதையவிர் மாட மல்லை 
வண்டிமிர்ந் தடருத்யான வனத்துறு குருக் கத்திக்கண் ( ws ) 
வாய்ந்த பொன் மலரிலந்த யுகமொடு வருட மாதத் 
தேந்திடு புதனவிட்டத் திளமக வுருவாய் நாம 
மாய்ந்த பேருலகர் பூதத் தய்யனென் றழைக்க முன்னீர் 
தோய்ந்த மாநிலமன்னோனும் வலஞ்செய்வான்றொடங்கிச்சென்றான் 
நாந்தக மது முன் சொன்ன நாட்டெறி கடற் கரைக்கண் 
மாந்தளி ரனை யமேனி மாதரார் மயிலை தன்னிற் 
பாந்தளிற் பயிலு மாதி கேசவப் பெருமாள் கோயி - 
லேய்ந்தநீள் புனல்கொள் கூபக் திருந்தசெவ் வல்லிப்போதில் ( ச ) 
முன்னிருவருக்கு மாங்கு மொழியுக வருட மாதம் 
தன்னிலந் தசமி பொன்னாட் சதையம் வந்துதித்த நாம 
மின்னிலத் தவர்கள் பேயரென்றிட முதிர்ந்த ஞான 
மன்னியவாறு பூமி வலஞ்செய்வான் றொடங்கிச்சென்றான் ( யடு ) 
முனம்புவி வலஞ்செயச்சென் மூவரிற் பெரியோன் செய்யி 
லனம்பயில் கோவ லுற்றோ ரம்மையார் மனைக்கண் சென்றித் 
தினந்துயில் வுறவெற் கும்மி லிடமருள் செய்லீரென்ன 
மனமகிழ்ந் தவளத் தொண்டன் மலரடி பரவிச் சொல்வாள் ( யசு 
அய்யவிக் குடிற்கு டிண்லைா யொருவருக் கணையா மற்று 
மெய்யவரிருவராகில் வீற்றி நம் சிடவா மூன்று 
துய்யவராகன் மாயன் செ ர நிற் றிடலா மென்னப் 
பொய்யிலாள் மனைக்கு என்பிற் புகுந்து கண்டுயிலுங் காலை ( எ ) 


ளஉ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


உக 
) 


25 


11 


பூதமா முனிவ னின்னோன் போலவே வினவி வந்தம் 
மேதகு விமலனோடு வீற்றிருந் தருளமற்றும் 
கோதிலா னொருவ னன்னோன் போலமேய் வினவிக் கூட 
வேதிலார் மூவராகி யிசைந்து நின்றிடுமவ்வேலை [ அ ] 
நள்ளிருட் பிழம்பி னாங்கு நனிபடர் தரவவ்வேலை 
கள்ளிருந் தொழுக வண்டர் காமரு பெடையோ டுண்டு 
கொள்ளரும் பார்ப்பு முண்ணக் கொடுத்து வாழ்துளவத் தெந்தை 
ஞெள்ளலாரிடைக்க ணின்று நெருக்கிடவவருஞ் சொல்வார் . ( லக ) 
அய்ய மூவரின் முன்னோனங் கடைதரு மிருட்குலங்க 
ணையவென் றாழியான்ற னளிரடிக் கமலப் போதில் 
வையமோர் தகழி யாக வாரிதி நறுநெய் யாக 
வெய்யவன் விளக்கதாக விருப்பு.- னேற்றினானால் . [உய ] 
பின்பிரு வருக்குண் முன்னோன் பேரிருட் பிழம்புதுஞ்ச 
வன்பொரு தகழி யாக வார்வமே நறுநெய் யாக 
வின்புறு சிந்தை யந்நெய் யிடுதிரி யாகப் போத 
நன்மணி விளக்கதாக நாரணன் கழலிற் சூட்ட . 
துன்னியவிருள் கணீங்கித் துளவினான் கலுழன் மீதங் 
கன்னவர்க்கெதிரில் காட்சி யளித்திட வவருட் பின்னோன் 
மன்னிய திருவைக் கண்டேன் மாசில்பொன் மேனிகண்டேன் 
பின்னுமைம் படைகைக் கண்டேன் பேரருட் கடலென்றோதி ( உ ) 
மூவரொன் றாகி யார்க்கு முதல்வனை விதியீசற்குந் 
தேவனைக் கமலவீட்டுச் செல்வி நாயகனை வாழ்த்தி 
மேவுபு வணங்கி யன்னோன் விரிபுக முதனினெஞ்ச 
வாவுற வேதாந்தார்த்தம் வண்டமிழ்த் தொடைசெய்தாரால் , ( உ . ) 
அத்திரு நாட்டில் மாயன் றிருவாழி யாழ்வான் மெய்யர் 
நித்தமைந் தழலை யோம்பு நீணகர் மழிசை தன்பாற் 
பத்துடை யடியர் போலாம் பார்க்கவ ரிடி தன்றேவி 
மைத்தகோ திசுக வின்சொற் கனகாங்கி மணிவயிற்றில் . ( உச ) 
செப்புறு விபவாப்தத்துட் செயிரறு மகரசுக்லத் 
தொப்பறுதசமி பொன்னாளூற்றிடு மகநாளெங்கு 
மற்புத மெனவோர் பிண்ட மாயவதரிக்கநொந்தம் 
மைப்படி குழலியோடவ் வரமுனி யதையெடுத்தே . (உரு) 


பதின்மர் திரு வரன்முறைப் படலம் 


பாய்க 


வழிப்பறிக் கபடர் மேலாம் வள்ளலிம் மந்திரந்தான் 
விழுமிய ததினாலிந்த மென்மலர் வாவியுண்ணீ 
முழுகிகாமமு மணிந்துண் மொய்த்தவன் பகலத் தென்னை 
தொழுதுபின் வினவிற் சொல்வன் நூய வென்னலு மிசைந்தான் . 
மா தவ னடியை வாழ்த்தி வலச்செவி கொடுக்க வன்னோன் 
கோத றட்டாக்கரத்தைக் கூறவு மிருளகன்று 
போதமுற் றெனையிவ் வாறிற் போந்துன தடிக்காட்செய்த 
நாதனே கண்டுகொண்டே னாரண னாமமென்றே. ( ma ) 
சூடினான் மடிமாங்காயிட் டடியனை வழித்தொண் டாக்குங் 
கோடுளாய் மாதரார்தங் கூர்விழி வலையிற் பட்டு 
வாடினேன் வாடி யென்றும் வருந்தினேனெனப் பாமாலை 
பாடினான் பரமீதென்று பாருளோர் தெளிய மாதோ. ( அ ) 
பொன்வரைக் குடுமி மீதூர் புயலெனக் கலுழன் மீது 
கன்னியந் துளவினானுங் காட்சிதந் தருளிப் பின்னர் 
மன்னுகங் கலிய னென்று நாமமும்வழங்கிச் செல்ல 
வின்னவ னுகந்தம் மாயன் பதிதொறு மிறைஞ்ச் வென்றே . [ாக ) 
நாடிப்பல் பதிகஞ் சொல்லி நாற்கவிப் புலவனென்று 
நீடிய விருது பெற்று நிகழுறும்பொழுது கொன்றை 
சூடியின் கழல்சம்பந்த தூ தனாங் கொருவன் செல்லா 
எடவெம் மிறைபோலிந்த விருதுனக் கிசையாதென்ன . ( ma ) 
கலியனீ தறிந்திவ் வண்ணம் விருது கொள் கவியின் மிக்க 
வலியன தவைக்கண் சென்றியாம் வாதமேபுரிவ மென்று 
சொலிவரு மிவனை யன்னோன் றூயனென் றறியானாகி 
வெலுவமென் றெண்ணிேேயார் குறளினை விளம்பென்றானால் , பயக 
இந்தவா றுரைப்ப நெஞ்சத் தேதிலாக் கலியனோர்ந்தே 
யந்தமா நகர்க்குள் வைகும் வைணவத் தம்மையாரை 
பெந்தமக் குமது பூசை யெம்பிரான் றனை நீர்சற்றே 
தந்திடு மெனக்கைக் கொண்டச் சார்ங்கனை பெதிரில் வைத்தே. 
ஒருகுற ளென்றெடுத்துப் பதிகமொன் றுரைத்துத் தான் கொள் 
விருதுக ளனைத்துக் கூறி வென்றபி னிவனை யன்னோன் 
திருவடி வணங்கி நாயேன் செய்பிழை பொறுத்தி யென்று 
பருதிமுன் சசியினின்று பரகால னென்று போனான் . ( 1 ) 

15 


ளசு 


சடகோப திவ்ய சரித்திரம் 
வறுமையா லறுவை கீறி வேளை போக்கிடப் பொருத்து 
மறிஞரை யுமைகாண் குற்றிவ் வறியனுக் கருள்வா யின்று 
தறுகண் வெங் கயத்தோ லன்பா சார்ந்தென மறுக்கத் தாழ 
மறுவிலான் முனவன் நண்ண மதித்திடா திருந்து தேறான் ( ஙச )) 
மாசிலாய் நினது ளென்சொல் வழங்குவ னெனவீடென்ன 
வாசிலா ததற்கு நாமோ ரதிகாரி யில்லை யென்னத் 
தேசிக னகைத்தாங் கேரின் சீர்மை யிக்கலை பொருத்து 
மூசிபோம்வழி நூலேனு முடன் செலற் குதவா யென்ன ( கூரு ) 
முக்கணான் பரிகசித்தா னிவனென முனிந்து வெய்ய 
வக்கினிக் கணை விழிப்ப வவன்றவத் தழலையேவ 
விக்கிநொந் துயரேழ் மால்பெய் வித்தும தவியா தெண்ணி 
நக்கனும் பக்தி சார நாமமிட் டேகினானால் 

( ஙசு ] 
இத்தகை மழிசை வேந்த னிணைமரு திறுத்த வேந்தே 
மத்தளை தயிர்பா லுண்ட மாயனே பரனென்றோதுந் 
தத்துவப் பொருளு மாறு சாத்திரப் பொருளு மோர்ந்து 
முத்தமிழதனில் யாரு மொழி தரப் புகன்றான் மாதோ ( ஙஎ ) 
காரமர் மேனி நங்கள் கண்ணனின் கவுத்து வாம்சத் 
தார்கலி பரசு ராம னாணையி லொதுக்கித் தந்த 
கேரள நாட்டு மாதர் கிளரொளி வதன நோக்கி 
மாரவேண் மயல்கொள் வஞ்சிக் களநக ரரசுகந்து . ( ங.அ ) 
அகனில் முழுதுமோச்சு மரசனாங் கொருவன்பால 
வுகமுறு பராபவத்து ளோங்கிய மாசிச்சுக்லத் 
திகல்கெடு தசமி பொன்னா ளெய்திய புனர்பூசத்திற் 
பகலவ னொளியே யன்ன பைங்கதிர்க் குழவியானான் . 
சேரனுக் கிளவலாகச் செனித்து வெண் டிருமண்காப்பு 
நேர்கொள்வைணவர்க ளோடு நித்தலும் ராமகாதைதை 
யோருநாட் கரனோடெந்தை யொருவனாய்ப் பொருதுங் காதை 
போரவு மொழியக் கேட்டுப் பொருதுவன்கரனோடென்றே. ( சய ] 
வழிகொடு நடந்த போத மைச்சரான் மறைவலார்கள் 
பழிபடு கரன்மற் றுள்ள பரிகர மழிந்தாரென்று 
மொழிதரு காதை சொல்ல முடிக்குபேரிகையை யென்று 
கழுகுலா மயிற்கை வேந்தன் களிப்புடனிருந்தானம்மா . ( சக ) 


* 


பதின்மர் திரு வரன்முறைப் படலம் 


வட 


( 


இன்னவா றியைந்த வாய்மை யேதிலா வுழையரோர்ந்து 
மன்னனுக் கிவ்வா றோதும் வைணவர் நீக்கவென்று 
ளுள்ளியவ் வினன்செய் பூசைக் குரியதென் னரங்கன்சாத்தும் 
பொன்னணி யாரந் தாமே கவர்ந்து பின் புகலலுற்றார் . ( உ ) 
கடகரி மருப்பொசித்த கண்ணன் முத்தாரந் தன்னை 
மடமிலா விபுதராநின் வைணவர் கவர்ந்தா ரென்ன 

லரசவர்கள் செய்யா ரென்றுரை யாடிப்பாந்தட் 
குடமதுட் கையிட் டன்னோர்க் குறுதியே கூறினானால் . 
இனையன விழைத்தபேர்க ளுழையரென் றினனுளெண்ணி 
வனமணி மார்ப னெந்தை மாமதிலரங்க மேவித் 
தனைக்குல சேகராழ்வா ரென்றுபேர் சாற்றப் பெற்று 
முனமுள ராம காதை மொழிந்தனன் றமிழி லன்றே . ( சச ) 
கள்ள வி ழளகபாரக் கடைசியர்களை கொய் வேலை 
பள்ளநீர்ப் பழன முற்றும் பங்கயங் குமுத நீலத் 
தொள்ளிய வுருவிற் காட்ட வோதையிட் டலமார்ந் தெங்குங் 
கொள்ளை வண் டுளமயங்குங் கோமகன் வழுதி நாட்டில் . 
அல்லியங் கோதை மாத ரகனிலா மணிமாடஞ்சேர் 
வில்லிபுத்தூரின் மெய்ய விப்பிரர் குலத்து முன்னஞ் 
சொல்லுநற் குரோதனத்திற் றோன்றியமிதுனனசுக்லச் 
செல்வநற் பலகோ ளே காதெசிகொள் ஞாயிறு நன்னாளில் . ( சசு ) 
சோதிநாட் கருடன் சேயாய்த் தோன்றியப் பருவஞ் சென்று 
நீதிநூ லனைத்து மோர்ந்து நிலமல ரநந்தனான 
வாதிமா லடியர் தம்பா லன்புபூண் டவன்பதத்திற் 
போது நந்தவனம் வைத்துப் பூந்தொடை யளித்து வந்தான் . ( சஎ ) 
ஆவலிற் றுளபமற்று மமுதுகு மலர்கள் கொய்து 
மாவல மார்பன் செய்ய மலரடி சூட்டுநாளிற் 
சிவல தேவனென்னுந் தென்னர்கோன் பரமதாய் 
தேவினைத் தெரிவா னுள்ளந் திகைத்திருங் கவலைபூண்டே . ( சஅ ) 
கல்வியின் முதிர்ந்து ஞானக் கடலெனக் கருணை பூத்த 
செல்வநம் பியினைக்கூவித் தேவினுட்பாமீதென்று 
சொல்வதற் குலகுளோரிற் றுாக்கறு, றமற் றுள்ள 
பல்வகை எல்களாய்ந்த பாவலர்நேர்மினென்றான் . 


14 


சடகோப திவ்ய சரித்திரம் 


இன்னிலத் தியாவரேனு மிணையிலாப் பரமீதென்று 
நன்னெறி மநு நூன் மற்று நான்மறை யெவையாலேனு 
மன்னிடப் பிரதிபாதிக்க வல்லரே லளவிலிந்தப் 
பொன்னுறு கிழியறுத்துப் போவரென் றறிவித்தானால் . ( ய ) 
கற்றறிவாளர் பல்லோர் கசடற வறிந் தீதென்று 
சொற்றிடற் கரியதாகச் சோர்வுறப் புதுவை வாழு 
மற்றுறர் திடவென் றோட்டும் வடபெருங் கோயிலுள்ளா 
னற்றைநா டொடையல் சூட்டவ் வன்பனின் கனவிற் சொல்வான் 
வார்ந்தவேல் வழுதி கூடன் மன்னர்கோன் பரமீதென்று 
தேர்ந்திட வறிவிப் போரிக் கிழியறச் செய்வாரென்று 
நேர்ந்தவ னாற்றி னானந் நிருபன தவைக்க ணீயுஞ் 
சார்ந்திதென் றறிவித்துப்பொன் றனையறுத் திவணேகென்றான் . 
கொழுஞ்சுட ரனைய கேமிக் கோவல னுரைப்பவன்னோன் 
அழுங்கியு னடியிலன்பி னாய்மலர்த் தொடையல் சூட்டுக் 
தொழும்பல தறியா யான்மெய்ச் சொரூபமீ தென்பான் கொட்டுத் 
தழும்பினைக் காட்டி வீட்டத் தக்கதோ கிழியை யென்றான் . ( ருகூ ) 
மெய்யநின் கவலை மாற்றி வேந்தன தவைக்கண்வாதஞ் 
செய்யுநா ளெழுந்து யானுன் சிந்தைவந் திருப்ப னஞ்ச 
லய்யவென் றிடவவ் வன்ப னரசர்கோ ணவைக்கண்சென்று 
பையராத் துயிலு மாலே பரமென வறிவித்தானால் . ( ருச ) 
கொய்யுளைப் பரிவேந் தன்னோன் கூறிய தோர்ந்து பின்னுங் 
கையிலங் காழி மாலே பரமெனக் கழறும் வாய்மை 
மெய்யெனில் கிழியறுந்து விழுமெனச் சமையமெல்லா 
கையவீழ்ந் ததுவெல்லோர்க்கு நாரணன் பரமனென்ன. 

( குரு ) 
மீனகேதனனுகந்தவ் விபுதனைக் களிற்றி லேற்றித் 
தானை பின் றொடா வீதி தனைவலம் வருங்காலத்தில் 
வானினான் முகன்வேய் முத்தன் வரர்தொழக் கலுழன்மீது 
தேனிறை துளவத் தெந்தை சேவைதந் தருளக்கண்டே . ( ருசு ) 
கூடினான் களிதுலங்கக் குணமிகு பாமன் றாளைச் 
சூடினான் றுதிபல்காலுஞ் சொல்லினான் றுளங்கி நெஞ்சம் 
வாடினா னிவர்கண் ணீறு வருமெனத் திருப்பல்லாண்டு 
பாடினா னெவர்க்கு நீயே ரமெனந் தொழுதான்மாதோ. ( நின் ) 


பதின்மர் திரு வரன்முறைப் படலம் 


நன் 


பொன்னவள் கொழுநன் வாழ்த்திப் போனபின் புனிதனாகும் 
பின்னமி லிவர்க்குப் பட்டர் பிரானென நாமஞ் சாத்திக் 
கன்னவி றிரடோட் காளை கனிந்திவர்க் கடிமையாக 
மன்னுமிவ் வுலகிற் பாக வதமியற் றமிழ் செய்தானால் . ( ருஅ ) 
இனையவன் புதுவை சென்றாங் கெந்தைபான் முன்னினந்தா 
வனமது புரந்து செய்ய மலரளித் திடுமோர்நாளிற் 
கனவண னருளா னீளை கடிவனத் துளவத்தூற்றிற் 
சினமக வருவதாகத் திருவின்வந் தவதரித்தாள் . ( ருக ] 
மண்டமர் கடந்த வாழி வடபெருங் கோவிலார்க்குத் 
தண்டுள வெடுக்குங் காலத் தளிர்நிறக் குழவிதன்னைக் 
கண்டுட னெடுத்து வந்து கனிவுடன் வளர்க்க வன்னாள் 
கொண்டலிற் சுருளுங் குஞ்சிக் குழவிபே 

பருவமுற்றான் . சுய 
ஓடரித் தடங்கணாளவ் வொளிமணி வண்ணற் கன்னோன் 
றோடவிழ் மலர்கள் கொய்து தொடுத்துவைத் தயல் போங் காலை 
நாடியுள் ளுகந்து நீண்ட நள்ளிரு ளளகந்தன்னிற் 
சூடிநீர்க் கிணற்றிற் பார்த்துச் சுற்றிவைத் திடுமோர்காளில் , ( சுக ) 
தார்வட பத்திரற்குச் சாத்தவன் னோனெடுக்க 
வார்குழலிருப்ப நோக்கி மதிமலைந் துழன்று கெட்டுச் 
சீர்கெழிம் மடமான் செய்த செய்கையென் றறிந்துமற்று 
மேர்கொடேமலர் கொய் தெந்தை யிணையடி புனைந்தான் மன்னோ. 
அம்மல ரணிந்த மாலவ் வடியனின் கனவிற் சென்றப் 
பொம்மல்வெம் முலையாள் சூடும் போதுகந் தளித்திடாதிச் 
செம்மல ரளித்த தெற்குத் திருவுள மிலையென்றேக 
விம்மறை யோனு மன்னா ளிந்திரை யாமென்றெண்ணி . ( சு ) 
படத்தர வணையானுள்ளப் படிமல ரளித்துச் சூடிக் 
கொடுத்தவ ளென்று! நாமங் கொழுங்கயற் கண்ணிக்கீந்தான் 
மடக்கொடி யுகந்து பொன்னி யரங்கனை மணந்து முன்னீ 
ரிடத்துப் டெதார்த்தத்தை பிசைத்தன டமிழிலன்றே . 
கடிகொள் சந்தகிலுருட்டுங் காவிரி நதிநீர் சூழத் 
தொடுநிரை விளைவாஞ் சாலிச் சோழநாடதனுள் மண்டங் 
குடிநக ருறையும் விப்ர குலத்திலோர் வனமாலாஞ்சத் 
தடியர்பாற் கலியுகத்தி லழகிய தனுமாதத்தில் ( சுரு ] 


ள அ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


சுசு 


கேட்டைநாளவதரித்துக் கிளரொளி மகவாய் ஞான 
நாட்டமார் விப்ரநாரா யணனென நாமம் பெற்று 
வாட்டமின் மறைகண் மற்றை மனுமுத னூல்க ளோர்ந்து 
கோட்டமின் மனத்தா னென்று கூறிட வதியுமெல்லை . 
மஞ்சுயர் மாட நீண்ட மாமதி லரங்கஞ் சென்றோ 
ரஞ்சன வண்ணன் செம்பொ னடியிணை வணங்க மாயோன் 
கஞ்சநீண் மலரரிக்கட் கடையரு ளளித்தன் னோன்ற 
னெஞ்சினைக் கவர்ந்து தன்பானேயவா னாக்கினானால் . ( சுஎ ) 
அற்றைநாண் முதலன்னோனெம் மரங்கனே யரணென்றுள்ளிற் 
பற்றிமா மலர்கொணந்தா வனமது பரிவாய் வைத்து 
நற்றொடை யளித்துச் செல்லு நாளொரு தினத்திலந்தா 
நற்றிடு திருக்கரம்ப னூரில்வாழ் கணிகைமானாள் . ( சுஅ ) . 
காவிவென் றகன்று நீண்ட கயற்கணந் துவர்வாய்த்தேவ 
தேவகி யெனும்பேர் கொள்ளும் தெரிவையு மிகுளைமாரு 
மாவலி னிசுளை யென்றோ ரணிநகர்க் கரசன்பாற்சென் 
றேவல்கள் புரிந்து தன்பொ னெழினகர்க் கெய்துமாறில் . ( சுசு 
இவ்வெழில் வனங்கண் டுட்சென் றெய்திரு வளநோக் குங்கா 
னவ்விகொ ணயறி விப்ர நாரணன் றன்னைக் காணச் 
செவ்வியோ னிவளை யோர்கண் டிரும்பியும் பாராநிற்க 
வவ்வணி மாதுக் குற்ற பின்னவ ளறைகின்றாளால் . 

( எய ) 
மைப்படு குழலி யிந்த வையகத் தெவரையும்யான் 
கைப்படுத் துவனென் றென்பாற் கழறினை யலவோவிந்தத் 
துப்பனை வசஞ்செயின்னீ தொழில்வல வேசி யென்ன 
வெப்படி யேனு நங்கா யிவனையென் வசப்படுப்பேன் . 
சூளென வுரைக்க மற்றோர் தொன்னக ரடைய வீண்டு 
வாளரி மதர்க்கட் டேவ தேவகி வஞ்சமுற்று 
நீளலர் வனத்துக் கன்னோன் பரிவுட னீரிறைக்கும் 
வேளைபார்த் திளைங் குற்றப்: மடையினை விலக்கிவந்தாள் . ( எ 2 ) 
இன்னணஞ் சிலநாட் சென்றவ் வேதிலா னீயாரென்ன 
நன்னய நிதிவெறுக்து நாயினேன் ! ! ரனைக் காண்பா 
னுன்னடி பணித்து சந்ம முய்த்திட வந்தேனென்ன 
வன்னவ னிசமென் றுள்ளி யவ்வனம் பயிலுங்காலை . 

( எங ] 


எக 


பதின்மர் திரு வரன்முறைப் படலம் 


ளக 


வருடமோ ரிரவிற் பெய்ய மறைவலான் சிறுகுடிற்கு 
ளிவருடி போல் வேடங்கொண்ட விவளையாங் கழைக்க வந்தே 
னருடருந் தவனே நின்றன டியினை வருடல் செய்வேன் 
முருடனே னெனநயந்து முனிவனை வசஞ்செய்தாளால் . ( எச ) 
அன்று தொட் டவளை யின்னோ னிறையள வகலானாகிப் 
பின்றொடர்ந் தேக வன்னாள் பின்னவள் வியந்த பின்னர்ப் 
பொன் தரத் தரமிலாய் நீ போவெனப் புகல மின்னாண் 
முன்றில்வந் தனுகி யென்னோ முடங்கிநெஞ் சுருகுங் காலை . ( எரு ] 
வாவிசூழரங்கன் றன்பொன் வட்டிலை யெடுத்தன்னோனா 
லேவிய தூ தன் போல வெய்திய வேசி தன்முன் 
மேவிவட் டிலையுன் விப்ர நாரணன் கொடுத்து விட்டா 
னாவியி னவனைக்கூவி யணைகெனக் கொடுத்தகன்றான் . ( எசு) 
அன்னவன் கொடுத்தகன்ற வனந்தர மவனைக் கூவிப் 
பின்னமி லணைந்து மற்றும் பிற்றைநாள் வெறுக்க வாங்கு 
பொன்னரங் கேசன் கோயிற் பொலன்கொள் வட்டிலைக் காணாதீ 
தென்ன காரணமென்றேங்கி யிறைவனுக் கறிவித் தாரால் . ( எஎ ) 
செம்பியன் சினத்தக் கோயிற் சேவக ரனைவோர்க்கூவி 
யெம்பிரான் வட்டிறன்னைக் கவர்ந்த தாரியம்பீ ரென்று 
வெம்பிட வருத்துங்காலவ் வேசையின் அதி சென்றெம் 
வம்பவிழளகத்தேவதேவகி மடமான் கண்ணே . 

( எஅ ) 
அடுத்தவ னொருவன் விப்ர நாரண னவன்றன் றூதாய் 
விடுத்தவ னொருவ னோர்பொன் மேயவட்டிலைக்கைக் கொண்டு 
கொடுத்தன னதுவோ வென்று கூறுமுன் படைதிரண்டவ் 
வடுக்கணி மனைசோதித்தவ் வட்டிலை யெடுத்தாங் கெய்தும் . ( எக ) 
துப்பனை யழைத்து நின்றன் றாதனார் கவர்ந்த தென்னீ 
செப்புவா யெனவுமன்னோன் செப்பலென் றதுமில்லை 
யிப்பொன் வட்டிலையும் யானிங் கெடுத்ததி லெனவேந்துள்ளம் 
வெப்பியன் னோவைக் காவற் படுத்திடவிளம்பிச் சென்றான் . ( அய ) 
பொன்னி சூழரங்கனிந்தப் புனிதனொன் றறியான் யானே 
யன்னவ ளிடத்திற் சென்ரில் வட்டியளித்தன்னோன்ற 
னன்னயத் தூதனென்று தகின்றன னென்று வைவேன் 
மன்னவ னருகிற் சென்று கனவுரை வழங்கினானால் . 


زن 


[ அக ) 


சடகோப திவ்ய சரித்திரம் 


கேட்டமன் னவனாமென்ன கேடிழைத் தனமென் றுள்ளம் 
வாட்டழுற் றவணெழுந்தம் மறைவலான் சிறையை நீக்கிக் 
கோட்டமின் மனத்தினோயென் கொடும்பிழை பொறுத்தி யென்று 
தாட்டுணை தழுவ வன்னோன் றன்பிழை குறித்தயர்ந்தே. [ அ 2 ) 
முன்னினந் தவனம்வைத்தம் முகிழ்மலர்த் தொடையல் சூட்டித் 
தென்னரங் கேசன் மெய்ய திருவடித் தொழும்பனாகி 
யன்னவ னடியவர்க்கு மடியர்காற் றுகணாமங்கொண் 
டின்னியல் வேதாந்தார்த்த மிசைத்தனன் றமிழிலன்றே . [ அங ) 
ஓதமா னீர்கொள் பொன்னி யுலவு தண் சோழநாட்டின் 
மாதவர் வேள்வி நாளும் வளர்த்திடு முறந்தை தன்னிற் 
சீதவா ரங்கொழிக்குஞ் செய்யுறு கதிரினுள்ளே 
கோதறு கலியுகத்திற் கூறுதுன் மதியப்தத்தில் , ( அச ) 
விருச்சிகமதியிற் புந்திவிமாதநாள் ஸ்ரீவத்ஸாஞ்சத் 
துருக்கிளர் மதலை யாயங்குதித்தழ வுழவன் காணாத் 
தருக்குடனெடுத்தச்சேயைத் தன்மனை வளர்க்கச்சேயுந் 
தெருட்சியின் முதிர்ந்தஞானச் சிந்தையாய்வளர்ந்து பின்னர் . ( அரு ) 
நித்தலு மரங்கத்து ற்றுத் திருமுகத்துறைக்கு நேர்நின் 
றத்தனை மனத்துட் கொண்டங் கவன்குணம் பலவும் சொல்லிப் 
பித்தரிற் கடையனேனென் பிறப்பறுத் தருள்வா யென் 
புத்தல ரடிவணங்கிப் போருநா ளொருநாளாங்கே . [ அசு ) 
போதுலாம் பொதும்பர் சூழும் பொன்னரங் கேசனாரக் 
கோதிலாற் கருள் வானெண்ணிக் குணமிகு முனிவனாகும் 
வேதசாரங்கன் றன்பான் மேவுபு கனவி னீநஞ் 
சீதவார் புனல்லைக்குந் திருமுகத் துறைக்கண் சென்று 

( அஎ ) 
அங்கிருந் தொருவனம்பா லன்பினின் றகலா னாகிச் 
செங்கர முடிமேல் வைத்தித் திசைதொழு திறைஞ்சி நிற்கும் 
புங்கவன் றனை நின்றோளிற் பொலியவைத் திவண்வாவென்று 
வங்கமா கடல்கடைந்த மாயவனருளிச் சென்றான் . 

( 44 ) 
அவ்வுரை முனிவன் கேளா வன்புடனெழுந்தாங்குற்ற 
செவ்வியோன் நனையழைப்பச் சிறியனான் புலையனையா 
எவ்வண மெழுவேனெனன விசைத்தனன் றிருத்தோளேற்றிப் 
பவ்வநீரணைடடுத்த பாழியான் றிருமுன் புய்த்தான் . ( அசு ) 


று 


பதின்மர் திரு வரன்முறைப் படலம் ாயக 
வண்டின முரலுந்தாம வனமணி மார்பன் றன்னைக் 
கண்டுள நிறையா நந்த நீரிரு கண்ணுங் காட்ட 
வண்டர்நாயகனை வாழ்த்தி யவனரு ளமுத மாந்திப் 
பண்டுபோம் பொருள்கிடைத்த படியுள மகிழ்ந்தானன்றே . ( கூய ) 
மாடமாளிகையரங்க மறைவலாரிவனை வாழ்த்திக் 
கோடுடைப்பானுக்குற்ற குணங்களி லீடுபட்டுப் 
பாடலி லுனக்கு நாமம் பாண்பெரு மாளென் றோத 
வீடிலான் வேதாந்தார்த்த மிசைத்தனன் றமிழிலன்றே . 
கொல்லுலைப் படுவே லங்கைக் கோமகன் வதிசோணாட்டுட் 
சில்லரிச் சிலம்பு மாதர் செறிதரு குறையலூரி 
லல்லிநற் கமலக்கண்ண னழகிய தனுவஞ்சத்தின் 
மல்லலங் கலியுகத்தில் வருநள வருடமன்னோ. 

( கூஉ ) 
பொங்குகார்த்திகை யுவாவிற் பொன்னெரிநாளினல்ல 
மங்கல யோக நான்காம் வருணம துதித்து நாமம் 
நங்குல நீல னென்று நவின்றிட வளவன் றன்னாற் 
சங்கையி னிதிபடைத்தோர் தரணியும் புரந்து வந்தான் . ( கூகூ ) 
ஆவியி லுலக மோம்பு மவன்றிரு நகரி லுள்ளோர் 
வாவியி லரம்பை மாதர் வைகலு மாட வோர்நாட் 
கூவிளங் கனிமென் கொங்கைக் கொடியிடைக் கமல மாது 
மேவியிப் புவிமானென்ன வியந்து நீராடி னாளால் . ( கச ) 
அன்னவ ளடைதலோடு மரம்பைய ரகலக் கண்டார் 
பொன்னவ டனிக்க வாங்கோர் புனிதன்வந் திவளை நோக்கா 
நின்னிட மெவணின் பேரென் னிற்றலென் றனித்திங் கென்னக் 
கன்னலிற் கனிந்த தீஞ்சொற் கன்னியுங் கழறு வாளால் . ( கூரு ) 
நாகமங்கையரோ டிங்கு நணுகின னெனையன்னோர்விட் 
டேகின ரினியுன் பண்டி யெய்திய மகள்யா னென்னக் 
கேகையச் சாயன் மாதைக் கிழத்திபா லளித்து நாளும் 
பாகமா ரமுத மூட்டிப் பரிவுடன் வளர்க்குங் காலை , ( கூசு) 
நீலனவ் வநகன்பாலோர் நேரிழை யியைந்து வாழுஞ் 
சீலம தறிந்தனாளைத் திருமணஞ் செய்ய வென்று 
கோலியாங் கணுகிச் செம்பொன் குறைவறக் கொடுக்கவன்னோன் 
னேல்வார் குழலி யுள்ள மென்றவ னியப்பப்பின்னர் . [ கூஎ) 


ளயாஉ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


குருகுலாமயிற்கைவேந்தன் கோகில மொழியைக்கேட்கத் 
திருவிலச்சினை யுண்டாகிற் செய்வனென்றுரைப்பச்சென்று 
மருமலர்ப்பொதும்பர்சூழு மாமதினறையூர்நம்பி 
யருளினன்றிருமுன்பெற்றீண்டடைதலுமவள் பின் சொல்வாள் . 
வான்றொடை புனைநாட் டொட்டோர் வருட 

டொட்டோர் வருடமதளவுமெற்கோர் 
நோன்பது வைணவர்க்கு ணூறுபேரழைத்துநித்தம் 
பான்மிசை கருனை மற்றும் பலமளித் தவருண்பிக்க 
னானுனை மணப்பே னென்ன நன்றென மணஞ்செய்தானால் . ( கசு ) 
மன்றலா னதுதொட் டன்னோன் வைணவர்க்களித்துக்காணாக் 
குன்றிய நிதியோ னாயுட் குழைவது வளவன் கேட்டு 
யின்றுநந் நிலுவை வாங்கி யேகுமென் றுரைக்கத்தூதர் 
சென்றிட முனிந்தி லென்னச் செம்பியன் சிறையிலிட்டான் . [ m ] 
வெம்பிய சிறையி லன்னோன் வெதும்பநும் வேந்திறைக்கும் 
வம்பவிழ் கமலத்தொங்கல் வைணவர் வேழ்விக்கும்யான் 
அம்பொன தளிப்பே னென்றங் கத்திமாநாகத் தெம்மா 
னெம்பதிக் கேகென் றன்னோற் கியம்பினன் கனவிலன்றே . ( ma ) 
அக்கன வறியா நீல னத்திமா நாகம் வந்து 
மிக்கனும் பகுதி கோடி வேந்தென விசைந்தவ் வூருட் 
புக்ககன் னிதிகாணாது புலர்ந்திடக் கனவில் வந்து 
சக்கரத் தெந்தை காட்டுந்தனத்தவர்க் குளதளித்தான் . [ me ) 
மற்ற நன்னிதியு முன்போல் வைணவர்க்களிக்கக்காணா 
துற்றிட வழிப்பறி செய்து தவவவ் வேள் விக்கோர்நாள் 
சொற்றெரி விழிதுயின்ற தூயவன் றிருவினோடு 
விற்றிரட் பணிபூண் டாற்றின் மேவினன் கிழவோரன்ன . 

( ங) 
அன்னவ ரடைய நீல னகமகிழ்ந் தணுகி வல்லை 
பொன்னணி பறித்தன் னோர் தம் பொற்கலை விரித்து வைத்து 
பன்னக நடித்த பொற்றாட் பவளமெல் விரலின் மிஞ்சி 
தன்னை வெள் ளெயிற்றால் வாங்கித் தானைவைத் தெடுக்குங்காலை . 
அந்தர மசைப்பட்டாலு மசைப்படா விதனை யோர்ந் 
கந்துகக் களினு போல்வான் காய்சினத் தவனை நோக்கி 
மந்திர முணர்ந்தாய் கொல்லோ மறைவலா வதையான் றேறத் 
தந்திடில் விடுவளென்ன பாக்காத் தெந்தை சொல்லும் 


சது 


பதின்மர் திரு வரன்முறைப் படலம் பாயக 
வழிப்பறிக் கபடர் மேலாம் வள்ளலிம் மந்திரந்தான் 
விழுமிய ததினாலிந்த மென்மலர் வாவியுண்ணீ 
முழுகி நாமமு மணிந்துண் மொய்த்தவன் பகலத் தென்னை 
தொழுதுபின் வினவிற் சொல்வன் வாய வென்னலு மிசைந்தான் . 
மாதவ னடியை வாழ்த்தி வலச்செவி கொடுக்க வன்னோன் 
கோத றட்டாக்கரத்தைக் கூறவு மிருளகன்று 
போதமுற் றெனையிவ் வாறிற் போந்துனதடிக்காட்செய்த 
நாதனே கண்டுகொண்டே னாரண னாமமென்றே. ( ma ] 
சூடினான் மடிமாங்காயிட் டடியனை வழித்தொண் டாக்குங் 
கோடுளாய் மாதரார்தங் கூர்விழி வலையிற் பட்டு 
வாடினேன் வாடி யென்றும் வருந்தினேனெனப் பாமாலை 
பாடினான் பரமீதென்று பாருளோர் தெளிய மாதோ. 
பொன்வரைக் குடுமி மீதூர் புயலெனக் கலுழன் மீது 
கன்னியந் துளவினானுங் காட்சிதந் தருளிப் பின்னர் 
மன்னுங் கலிய னென்று நாமமும்வழங்கிச் செல்ல 
வின்னவ னுகந்தம் மாயன் பதிதொறு மிறைஞ்ச் வென்றே. ( பசு ) 
நாடிப்பல் பதிகஞ் சொல்லி நாற்கவிப் புலவனென்று 
நீடிய விருது பெற்று நிகழுறும்பொழுது கொன்றை 
சூடியின் கழல்சம்பந்த தூ தனாங் கொருபன் செல்லா 
எடவெம் மிறைபோலிந்த விருதுனக் திசையாதென்ன . ( ளய ] 
கலியனீ தறிந்திவ் வண்ணம் விருது கொள் கவியின் மிக்க 
வலியன தவைக்கண் சென்றியாம் வாதமேபுரிவ மென் 
சொலிவரு மிவனை யன்னோன் அயனென் றறியானாகி 
வெலுவமென் றெண்ணிநீயோர் குறளினை விளம்பென்றானால் . ளயக 
இந்தவா றுரைப்ப நெஞ்சத் தேதிலாக் கலியனோர்ந்தே 
யந்தமா நகர்க்குள் வைகும் வைணவத் தம்மையாரை 
யெந்தமக் குமது பூசை யெம்பிரான் றனை நீர்சற்றே 
தந்திடு மெனக்கைக் கொண்டச் சார்ங்கனை யெதிரில் வைத்தே . 
ஒருகுற ளென்றெடுத்துப் பதிகமொன் றுரைத்துத் தான் கொள் 
ருதுக ளனைத்துங் கூறி வென்றபி னிவனை யன்னோன் 
திருவடி வணங்க நாயேன் செய்பிழை பொறுத்தி யென்று 
பருதிமுன் சசியினின்று பரகால னென்று போனான் . ( iis ) 


வ ( H 


15 


பாய்ச 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( mw ச ) 


( பயரு ) 


( mயசு ) 


நாரணன் பதிகடோறு நாடியன் னவனும் வாழ்த்தி 
யாரணப் பொருளீ தென்றுள் ளறிந்து பற் பதிகமாக 
பாரணு முயிர்கள் செய்யபழவினை யறுத்துய்தற்குக் 
காரணமாகச் செய்தான்கலியனுந் தமிழின்மன்னோ. 

திருப்புளியாழ்வார் ( வேறு ) 
நன்னய துவாபர சயத்தினலி வில்லா 
மன்னு மிதுநத்தில்வரு மாசிறிரு மூலம் 
பன்னக வரோதய னுகந்து பனி மாலூ 
ரின்னறுமலர்ப்புளியுருக்கொடிவனுற்றான் . 
இங்ஙன முரைத்திடுப்ர பந்தர்களிவர்க்கே 
யங்கமென வுற்றிடுவ ரண்ணலினிநீயிப் 
புங்கவனை நம்புதல்வ னென்று புகலாது 
வங்கமவி பவ்வமதி மாயனென வெண்ணீ . 
கற்றின மறித்ததோர் கழைத்தலை யிடத்தும் 
புற்றரவ மீதும் விழி போதவள ரெந்தை 
சிற்றுருவினேரிலிவன் சென்றுத னடிக்காட் 
பற்றியநின் பேரினுயர் பாரிலெவ ருள்ளார் . 
வாரிச நிகேதனன் மலைத்தெரிவை பாகன் 
ஈரிரு மீறைக்குவடு மின்னு மறியாத 

ரிகள் பராவுமிவன் றொண்டு புரிகின்ற 
வாரிய நினாதுபுக ழாருரை செய்கிற்பாற் . 
வெஞ்சமர் கடந்தவிறல் வேந்தென விளம்ப 
நெஞ்சிரு ளகன்றுவகை நீள் கடலழுந்தா 
வெஞ்சலிலி வன்பர னெனும்வகை தெரிந்தே 
வஞ்சலி புரிந்திறைவ னம்முனி பணிந்தான் . 
இத்தகைழை யுற்றபுக ழேய்து முதிர் ஞானத் 
தத்துவ முனிப்பர னடித்துணை யிறைஞ்சா 
நத்தியுல காயசட நாசனென நாமம் 
முத்திதருகானரு முதற்கினிதளித்தே . 
எம்.பிறவி வெவ்வலை யிறக்கருணை கூரும் 
நம்பியருள் செய்த மொழி நாயினன் மறந்தேன் 


( எ ) 


( அ ) 


( m யசு ) 


( 120 ) 


பதின்மர் திரு வரன்முறைப் படலம் 


பாயரு 


வம்புலவு பைந்துளவ மாலையணி மார்பா 
கொம்புலவு திந்திரிணி கொண்ட சடகோபா . 


[ mz2 ) 


[ mes ) 


( உச ) 


கண்ணநினை யிவ்வுலகர் காள் முளையினெஞ்சத் 
தெண்ணியடியன்பிழை யிழைத்தது பொறுத்தி 
விண்ணவிர் திருப்புளி வியந்த பெருமானே 
தண்ணளி யெனுங்கட றதும்புசடகோபா 
என்றுபல வாறுள மியைந்து பணிமாறி 
நன்றுபுரி யாதுபவ நாடி நனிசெய்யுந் 
தன்றனைய னாயவன் சனித்தவரு ளோரா 
நின்றுபு திகைத்துபு நினைந்துபு மகிழ்ந்தே. 
என்னை யுல கோர்பொரு ளெனத்திரு வுளத்தி 
லுன்னியருள் வான்வயி றுதித்த பெருமானா 
நின்னைமக வென்றபிழை நீபொறு வெனத்தார் 
மன்னவ னிரந்துபு மலர்க்கழல் பணிந்தான் 
அன்னவ னிறைஞ்சலு மருட்கொடளி சூழாத் 
தென்னவெனு மாலையன் முன் செய்யு மவதாரந் 
தன்னை முழு தும்மவன் றனாதுளம் வியப்பப் 
பின்னமி வளித்தனன் பிறப்பினை யறுப்பான் . 
தாறுகொள் மதக்கரி தடிந்தவிறை தந்த 
வீறிலவ தாரமதி லின்புற வுளங்கண் 
மாறில்வகை பற்றவுடன் வாய்புகழ வென்போற் 
பேறுறுவ ரார்கொலென வேபெரி துவந்தான் . 
இன்னண நவின்றுவல மெய்தியிம மால்கொண் 
மின்னெனு நுடங்கிடை விழிக்கரு விளைப்பூ 
கன்னியுட னப்பரன் கழற்றுணை பணிந்தே 
நன்னக ரடைந்து நித நாடுவர்தொழற் 

ற்கே . 


( m உரு ) 


( உக ) 


( உஎ ) 


பதின்மர் திரு வரன்முறைப் படல முற்றும் . 


நூற்றெட்டுத் திருப்பதிப் படலம் 


[ 
2 
] 


திருமகிழ் மார்பரங்கன் றிருவடித் துணையதாகு 
மருமகிழ் மாலை மாறன் மலர்ப்பதத் தினிது வாழு 
மிருமகி தலத்துளோங்கு மெதிபதி சரணம்போற்றி 
யருமகிமைய நூற்றெட்டா மரும்பதிப் படலஞ் சொல்வாம் . ( க ) 
குருதிகொப்பளிக்கும் வைவேற் கொற்றவன் றேவிசேரப் 
பருதியிற் றிகழு மேனிப் பரமனை யிவ்வாறாகக் 
கருதிநித்தமும் போந்தன்னான் கழறொழு தினிய செய்யுட் 
டருதவத் திறையை நீகொள் தகையார்பெற்றாரென்றேத்தி . 
அண்டமு மண்டத்துற்ற சராசர மனைத்து மாகும் 
புண்டரீகக்கண் ணாழிப் புங்கவன் போந்து போந்திவ் 
வெண்டிசை போற்றச் செய்த வெழில்விபவாவதாரம் 
தண்டரை யின்றர்ச்சாவதார மாய்விளங்கலாலே . 

( n.) 
அன்னது நிகர்ப்ப நம்பா லடைந்தவதாரஞ் செய்த 
பன்னருஞ் சிறப்புற் றோங்கிப் பரமனு மிவ்வாறாவா 
னென்னடமண்டலங்கள் காக்கு மெழின்முடி மன்னர்போந்தே 
சென்னி தாழ்ந்.திறைஞ்சும் வேந்தன் றிருவுளத் தெண்ணாநின்றே. 
பொனனக ரிமையோர் போற்றப் பொலிந்து நின் றருளுமாதி 
சினகரத்தினுக்குத் தெற்கிற் றிகழ்திருப் புளியின்கீழ்பா 
லனகரற் புளத்து வாழு மனையமாறனுக்குக் கோயில் 
கனக ரத்தினத்தினாலே கவின்பெற வமைத்துப் பின்னர் . ( ரு ) 
சங்கராசனுக்கு முத்தித் தலமுகக் தளித்தவாதிப் 
புங்கவன் மிக்கவாதிப் புனிதன் றன்பாற் றனாது 
தங்குநீர் வளங்கொண்டோங்குந் தரையெழி னகராங்குள்ள 
மங்கல நிதிபூண் மற்றும் வளமெலா முகந்து நல்கி . 
பாட்டளி துதைந்து பாடும் பனிவளர் வகுளத் தெம்மான் 
நாட்டுணை கருதியன்னோன் றழைவிழிக் கருணையாலே 
வாட்டடங் கண்ணாணங்கை மாதொடுஞ் சின்னாளீங்கு 
வேட்டனன் வைக் வேந்தன் வளம்பரும் பதியிற்சேர்ந்தான் . ( எ ) 


( 
சு 
) 


நூற்றெட்டுத் திருப்பதிப் படலம் 


ளயஎ 


( 
D 
) 


அனையவ ரிவ்வாறாக எணிபெருஞ் சுடர்கொள் மேனி 
புனைதரும் வகுளத் தெம்மான் பொற்றிரு வடித்துணைக்கே 
தனைநிகர் மதுரச் செய்யுட் டவப்பிரான் பலவாறாய 
நினைவரு மடிமை செய்யா நின்று முன் னினைய சொல்வான் . ( அ ) 
எளியனா மடியேற்கின்று ஹிதபுரு டார்த்த தத்வங் 
களைவிளக் குறுவிசேடார்த் தங்களை யெல்லாங் கைசே 
ருளமயக் கறவே யுள்ள முகந்துரைத் தருடி யென்றே 
வளமலர்க் கரங்கள் கூப்பி வணங்கினன் வழங்கினானால் . ] 
இன்னணம் பரமன் முன்ன ரிசைத்தன னிற்குங்காலை 
துன்னுமெய்ஞ்ஞான நித்ய சூரிகடமக்கிலாது 
பின்னெவர்களுக்கு மெட்டாப் பேறுரித் தாகியோங்குந் 
தன்னிக ரில்லாவைகுந் தத்தினிற் பொலிந்து வாழும் . 
திருவினாயக னொண்போதின் செல்வனன் றிட்ட சாப 
மிருவிநாயகன் றாதைக்கன் தீர்த்தவன் கட்டல பாத 
மருவினாய கருவோட்டி வானுகந் தளிக்குமெம்மான் 
பொருவினாயக மாறற்குப் புகழ்ந்தெதிர் விழிகொடுப்பான் . ( க ) 
கருத்தினிற் கருகாமுன்னர்க் கலுழனுமுன்னர் த்தோன்ற 
வெருத்தமீ தலரின் மேன்மா திருநில மாது நீளை 
யருத்தயி 

ன்வந் தேற வயர்பொலன் கிரியின் மீது 
கருத்ததோர்வெற் புவந்து கலந்தெனத் திகழத்தோன்றி . ( ws ] 
இருமருங் கினிது வாழு மிந்திரை மு.கலாமூவர் 
கருவிழி யெனுங்கார் வண்டின் கண்முக மலரின்வீழப் 
பொருதயிற் றிகிரி யாதி பூங்கரத் கடக்குந்துய்ய 
செருவிகற் படைகளைந்து முறைமுறை திகழ்மின் காட்ட . ( n ) 
அங்கையிற் பிரம்பொன் றேந்தி யண்டாண்ட முழுதுங் காக்கும் 
பொங்கருட் சேனை நாதன் புகழ்ந்தனன் முன்னரேகத் 
துங்கலில் வினை தீர் நித்ய சூரிகள் நெருக்கிப்பக்க 
மெங்கிலுஞ் சூழ்ந்து சென்னி யெழிற்கர முகிழ்த்தாராகி , ( ச ) 
பாயிர மறைகணான்கும் பாடுறப் பலர்கள் சில்லோ 
ராயிர நாமங் கூறி யடியினை பணிந்தாரேந்த 
தூயவர் சிலர்ப்ப தாபஞ் சொல்லியங் கரமுகிழ்த்தா 
ராயவண் வெகுபராக்கென் றன்னவ ரெழுச்சி கூர . ( யரு ) 


ளயஅ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


கக 


வேறு 
காணுவய னேமுதலர் காணரிய மாயன் றனக்குவிழி யிற்றுறு 
மெனத்தமதுளத்தே 

( மங்கள முரைப்பச் 
பூணரிய சங்கைகொடு மாணுறுமநேகர் பொங்குபல வாழியொடு 
சேணிமிரு வெண்மதியின் வாணில வெறிக்குஞ் சித்திர மிழைத்தபல 
சத்திர மெடுத்தே ) 

(யினிழற்றினர்கள் செல்ல 
யேணுடைய சிற்சிலர்க ணீணசையி னொடு மெழிற்றிருவொண் மேனி 
ஆமவர்க ளிற்சிலர்க டேமருவுமென்பூ வாசறுமி னாசையுறு தூசி 
னொடு சுண்ணம் ) 

( போதவு மிரட்டுங் 
பூமருவு மங்கைகொட மாமணமும் வீசப் போதமிக வுற்றசிலர் 
காமரொணி லாவுலவு சாமரைக ளன்னான் காயமெனு மார்கலியின் 
மேயகவினங்கத் ) 

( வோதிமநிகர்ப்ப 
தாமரையை நாடிவரு 

கோமள மிகும்புட் சாதியி னுயர்ந்தபல 
மந்தவிள மாருத மிகுந்தடைய வால வட்டமல ரங்கைகொடு 
சிட்டர்பலர்வீச ) 

( வொண் விசுத்த விருதுக் 
விந்தையுறு பற்பலர்கள் சிந்தை மகிழ் வோடும் விசித்திர விநோத 
ளந்தமற வங்கைகொடு முந்தினர் நடப்பு வற்புத மிகுந்தணிய 
பொற்புலவுமின்னா) 

( தளர்கண் முன் னுற நடப்ப 
ரெந்தையி னருங்குண முகந்தினி துரைத்தே யின்னிசை யிசைத் 
அண்டபகி ரண்டமுழு துண்டவிறை வந்தா னக்கனய னுக்கரிய 
விக்கிரமன் வந்தான் ) 

( தான 

தானாக வற்றவ னடைந்தான் 
முண்டகமின் மார்பினிடை கொண்டபரன் வந்தான் முற்றுமுயிர் 
பண்டைமறை நாலினிலுங் கண்டறிய கில்லாப் பராதீன மற்றிலகு 
புராதன னெழுந்தா ) 

( பல நற்சின நவின்றன கறங்க 
னெண்டிசையு மண்டிசைகொள் கொண்டல்வணன் வந்தா னென்று 
ஆடக மணிக்குழைகள் பாடலை தரப்பொன் னரத்தவொ ணரிப்பரி 
புரத்தொலி கறங்க ) 

( மேன்மையி னடப்ப 
பாடக வடித்துணை ப னாடக நடித்தே பான் மொழியர் சிற்சிலர்கண் 
மாடக முடுத்த நிரை நாடிய முழக்கோ மாறரிய கோடையிடி 
யேறது கொலென்றே ) 

( கறங்க 
நீடக மயிர்ப்புறவே கோடணிய காள நிகழ்த்தரிய பல்லிய மிகுத்தன 
இன்னன வளங்களய முன்னின நடப்ப வெங்கிலு நிறைந்துறையு 
மங்கள முகுந்தன் ) 

( கொங்கை பயிராணி 
பன்னக முடித்தலய னின்னலொழி யெம்மான் பங்கய வரும்பனை !.! 


நூற்றெட்டுத் திருப்பதிப்படலம் 


ககக 


மன்னவன் முதற்சுரர்க டன்னடி வணங்க வந்தருள் புரிந்தவ 
னெழுந்தனன் விரைந்தே ) 

( ரந்தர நிறைந்தான் 
தன்னை நிகராயசுட ரென்னவொளி பொங்கிச் சந்தமுறு மாறனெதி 
வாரண மளித்தருளு நாரணனிவ் வாறு வானக மிசைப்பொலிய 
வானகு மகிழ்ப்பூந்) 

( துன்னுவினை தீர்ப்பான் 
தாரணியு மார்பனிசை தாரணி யுயர்ந்தோன் றன்னடி வணங்குமவர் 
சீரணிய பொற்கமல வேரணிய கண்க டி நந்துவகை நீர்மடை திறந் 
தொழுக நீல்வா ) - 

( முகிழ்த்தன னுவந்தே 
னேரணவு குஞ்சிமிசை யாரமலரங்கை நிகழ்த்தரிய வன்பொடு 


வேறு 


செங்கவி னுறுபைங் கமலம்வீற் றிருக்குத் திருமக ணாயக னெம்மான் 
சங்குடன் பதும விரேகைகள் பரந்து தாமரை மலரொடு மிகலிப் 
பொங்குமெய் யுளவன் பொடுதொழு மவர்கள் பொருந்துவெம் 

(பவப்பிணி மருந்தா 
யங்கண்மாஞால மகலிரு விசும்பு மளந்த பொற் றிருவடித் துணையும் 


வேறு 


. 


வானகத் தவிருஞ் செக்கரை யனைய வயங்குமாற் றுயர்ந்தொ 

ளிர் பசும்பொன் 
னானநற் கலையை நன்மருங் கலைப்ப வணிந்தெழி லுறுதிரு வரையு 
மூனமி லொருநான் முகத்தனை பளிக்கு மொளிகொள்பைங் கமல 

முன் னளித்த 
கானகு மலரிற் புடைபரந் தகன்று கவினுறு நாபிநற் றலமும் ( உச ) 
அழிவுறு முடிவி லெண்ணிலண் டாண்ட மதனுள சராசரத் தொகை 
கண் ) 

( மும் 
முழுமையு நெருங்கி யடங்குறு மிடமா மொய்யொளி யுதரபந்தன 
வழுவறுஞ் சரச வீட்டர சுகந்த மாணிழை மடந்தையுள் ளுகந்தெப் 
பொழுதுமுள் வதியு மஞ்சன வரையிற் பொற்புறு மார்பின திட 

மும் ( உரு ) 
அத்திரு மருமத் துற்றினி திவகு மணியபொன் முப்புரி யிழையும் 
நத்திவண் மனங்க ளிணைந்திசை முரன்று நறைத்துளி யுண்டடை 
கிடக்கப் ) 

(பணியு 
பத்தெனுத் திசையு மணம் புகுந் தொளிரப் பரவுவண் டிருத்துழா 
மத்தியி னிலகுங் கௌத்துவ மணியும் வற்சமென் றுரைதிரு 

மருவும் ( உ • ] 


உய 


சடகோப திவ்ய சரித்திரம் 


ஒன்னல ருதிர மலகையுண் டுவப்ப வுதவிய திகிரியை முதலா 
மன்னுமைம் படைக டாங்கிநன் கமல மலரெனச் சிவந்தொளிர் கரமு 
மின்னொளி கதுவு மங்கத மணிந்து வெற்பிரு நான்கொடு மிகலிப் 
பொன்னக ருவப்பப் புணரிமுன் கடைந்து பொற்புறு மீரிரு 

புயமும் ( உஎ ) 
அண்டமுண் டுகந்த கண்டமுங் கரந்தன் றாய்ச்சியர் மத்தளை தயிர் 
பா ) 

( சிவப்புட் 
லுண்டுவிண் டிலகு முண்டக மலரி னொளிர்ந்தனி யரக்கெனச் 
கொண்டுகண் டவர்கண் கவர்ந்திடு வாயுங் கோமள மிகுந்தகன்றரு 

( ளுண் 
மண்டுசெங் கமல மலரினுக் கிணைசெவ் வரிபரந் துயர்ந்தகணினையும் 
வாமவிற் புருவத் துணையும் வெண் பிறையின் மலிந்தநன் னுதற்றி 
கழ் நான ) 

( மதியிற் 
நாமமுங் கமல மலரெனப் பொலிந்து நவையிலா வட்டவொன் 
றூமலி கவினுற் றிலகு மாதகமுந் துன்றிய கதிர்மணி முடியு 
நீமநற் பசிய மரகத மலையை நிகர்த்தில கருந்திரு வுருவும் ( உக ) 
இருமருங் கிலுமஞ் சலிபுரிந் தனர்வீற் றிருந்தரு ளினிய சொற் 

கனிவாய்த் 
திருமகண் முதலா மூவர் தங் கனகந் திகழுசுந் தரமு மன்னவர் தம் 
பெருகிய வணியின் விநோதமு நிமலன் பிழையறு குணத்தினி 
தியல்பும் ) 

( கா 
பொருவரும் வகுள நடண னுகந்து புகழ்ந்தனன் கண்டுகண்டுரு 
இவ்வண மாநந் தத்துட னிமல னெண்ணிறிவ் யாத்தும ஸ்வரூப 
திவ்யமங் களவிக்கிரக திவ்ய தேவிபூட ணாயுத்திவ்ய 
வெவ்வமில் குணசேட் டிதங்களை யுமுளஞ் சிறந்தது பவித்து 
னவ்வது பவத்தை வெளியிடுஞ் சர்வ வாரணத் தந்தசாரமதாம் 
அருந்தகைய திருமந்திரார்த் தத்தை யடக்கிநால் வேதசாரமதார் 
துரிதமி லீரிரண்டுப்ர பந்தந் தொடர்பினால் விளக்கிட மனத்துட் 
கருதுமு னனைய மாறனுக்குகந்து கருணையிற் சேவை சாதிப்பான் 
றிருவளர் நித்ய சூரிக ளெவருஞ் சென்றனர் திருப்புளி மருங்கே 


( மம்மா 


வேறு 


இருவினைத்தொட ரின் செயலற்றுயர் 
திருவு றக்கடை சென்றவ ருமிவ்வூர் 


நூற்றெட்டுத் திருப்பதிப் படலம் 


உக 


வருத லுற்றன ராயினம் மன்னகர் 
பெருகு சீரெவர் பேசுந் தகையரே 
அந்த நித்திய சூரிக ளன்னவே 
யிந்த மானிலத் தேய்பதி தோறும்வாழ் 
கந்த மார்வனக் கண்ணிகொள் யாவரும் 
வந்து சேவை வழங்கிட லாயினார் 

( ஙச ) 
வேறு 
பெருவரங்கள் கருதுமன்பர் பெறவழங்கு வகுள நங் 
குருவரங்கொள் கவியிலன்பு கொடுவவண் முனரனய 
னிருவரங்க ளமுதமண்டி யெழுகுபொன்னி வலம் வருந் 
திருவரங்க நகருறங்கு திருவரங்க னெய்தினான் . ( கூரு ) 

வேறு 
மருவருநூ றிதட்கமல மன்னிகர்மா நன்றருவின் 
மருவருள லினிதுணர்வான் வந்தனனன் னானெதிரே 
திருவுறையூ ரியறுளவத் திகழ்ந்தலையு மணிமார்பத் 
திருவுறையூ ரெனும்பதியிற் சிறந்துறையு மின்றயோனும் ( ந.சு ) 


வேறு 


வேறு 


கருத்தஞ்ச வானோ ருருக்கும்பொ னாமன் கணத்தின்மு னே துஞ்ச 
வே ) 

( சேர் 
வருத்தஞ்செய் மாயனருக்கன்குலாவு மணிப்பொன்னின் மாடங்கள் 
திருத்தஞ்சை யாய நகர்க்கண்ண மாலுஞ் சிறைப்புள்ளின் மேனாடி 

( நேயன் முனே 
னிருத்தஞ்செ யாகன் றமிழ்ச்செஞ்சொன் மாறன் றமர்க்கன்பர் 

அருவன் பிலியா மரவின் றலைமேற் 
பெருவன் பினினா டியகம் பெருமான் 
திருவன் பிலில்வாழ் தேவு முவண 
வொருவன பிடர்மே லுற்றானிவணே , ( ஙஅ ) 
கருக்க ரும்படர் கண்ட னாதிதே . 
வருக்க ரம்பட வாண னாயிரங் 
குருக்க ரம்பக லாழி கொண்டரி 
திருக்க ரம்பனூர்த் தேவு மெய்தினான் . ( ஙசு ) 
புள்ளறை யும்பொழில் பொன்மதில் வானை 
நள்ளமைறை கூவவி 

ணாமய வாம் 


வேறு 


வேறு 


வென 


16 


M22 


சடகோப திவ்ய சரித்திரம் 


சக 


வெள்ளறை மாயனு மேவின னம்பொற் 
கள்ளறை வந்த கருங்குழ லோடு . 

[ சய] 
வேறு 
பொருப்புள்ளம் பூகப் படையாற்கெட் டாதென்றும் போற்றடியார் 
விருப்புள்ளம் பூதல மாதின் விளங்கவி னார்முகமாந் 
திருப்புள்ளம் பூதங் குடிவிற் றிகழ்ராம னும்பொழிலிற் 
கருப்புள்ளம் தங்குரு கைம்மாறற் கீந்தனன் காட்சியதே . 

வேறு 
திருப்பே ரொருக்கா னினைப்போர் திருக்கே திரித்தாண்மகிழ் 
மருப்பே ரளித்தா ருடைக்கோ னேதிர்க்கே வரத்தேறினான் 
திருப்பேர் நகர்க்கோ ரிறைச்சேர் தடத்தே திகைத்தேயழை 
மருப்பேர் கரித்தோ மொழித்தா னிருக்கே வழுத்தாதியே . ( சஉ ) 

மருவாத வல்வினை மாறருளாத் 
திருவாத வனேரணி கொண்டவன் முன் 
திருவாதனூர் மேவிய சீதரனும் 
பெருவாதமோடு பிறங்கினனால் . 

(சங ) 


வேறு 


வேறு 


செருவழுந் திறலுடைய ராகிடுந் தீயபிணி 
மருவழுந் திடவவுணர் வளை திரித் தெறியுமணி 
திருவழுந் தூரிறையு மேயினன் செய்யமகிழ் 
மருவழுந் தியவணிகொண் மார்பினான் முனரரோ. 

வேறு 
தருச்சினை மலராற் செய்ய தாட்டுணை மலரின் மீதே 
யருச்சனை புரிந்து வானோ ரகமகிழ்ந் திறைஞ்சி யேகத் 
திருச்சிறு புலியூர் வாழுந் தேவனெம் பெருமான் றானு 
முருச்சிறைப் புட்பான் மாறற் குதவினன் சேவை மன்னோ. சரு ) 
வேறு 

சூறை யாகத் துதைந்தெழு தீயவர்க் 
கீதை யாக்கி யிருந்தவ னந்திருச் 
சேறை யாயனுஞ் சென்றன னந்தமிழ் 
வீறை யாரும் விமலன் றிருமுனம் . ( 

வேறு 
உருத்தலைச்சங் கம்புதியே வொன்றா லெரித்தரக்கர் 
கருத்தலைச்சங் கவர்த்தளைக் கண்டனஞ்செய் தினிது கந்த 


( 
சசு 
) 


நூற்றெட்டுத் திருப்பதிப் படலம் 


ளஉது 


வேறு 


திருத்தலைச்சங் கநாண்மதியத் தேவர்பிரா னும்மடைந்தான் 
குருத்தலைச்சங் கப்புலவோர் கொண்டசெருக் கடர்ப்பான் முன் . 

வேறு 
சீர்திருக் குடந்தை மானகர்க் கமர்ந்த தேவனற் புளென் றவாகன 
வூர்திருக் குடந்தை யோர்கணத் தின்முன ரோகையுற்றெழுந்து 
நாடினான் ) 

( ரிடை 
பார்திருக் குடந்தை யானவர் கருதும்பராங்குசற் குறுண் மைசே 
வார் திருக் குடந்தை மாதனத்து நங்கைவாழ்வினுக் குகந்து முன் 

னரோ . ( சஅ ) 
தருக்கண்டி யானையிடர் தந்துகன் மடந்தை 
யுருக்கண்டி யாரதிவ ளோது முனி யென்ற 
திருக்கண்டி யூரிலுறை தேவனு முகந்தெங் 
கருக்கண்டி மாறனுயர் கண்முன மடைந்தான் . (சசு ) 
மண்ணகமு றும்வினைவரைந்தருளு மாறன் 
கண்ணகமுன் னண்ணினன கங்களி சிறப்ப 
விண்ணகர மெண்ணறிரு விண்ணகர நண்ணுந் 
தண்ணகமலம்புரை தடங்கணிறை யோனும் ( நிய ) 

வேறு 
கருதிருக் கண்ணறனை நிலவுயிர்க் கங்கையுறு கனியெனத்தந்த 
மகிழ்தேன் ) 

( கமலகே 
மருதிருக் கண்ணிபுனை யளிபுயத் தெந்தையெழு தள விரைச் செங் 
ரிருதிருக் கண்ணவுயர் கருடனற் கந்தரமுளிசைகரப் பொன்னி 

( னொடுசென் 
றொருதிருக் கண்ணபுர வளநகர்க் கண்ணவனு முயர்புளிக் கண் 

( மருவினான் .. ( ருக ) 
அருவாலில் வளர்ந்தொ ணடிப்பொடியா 
லுருவா லிகைதற் குதவுற் றெணிலாக் 
குருவா லிபர் தங்கள் குழாமலியுந் ) 
திருவாலி வாழ்தேவனுஞ் சென்றனனால் . ( உ] 
பாகை யினிப்படு பான்மொழி மின்னா 
ரோகை யின்மாளிகை யும்பரு லாவ 
வாகையின் மின்னென லாகும் வளங்கொள் 
நாகையி னாதனு நாடின னம்மா . 

( ருகூ ) 


வேறு 


வேறு 


ள உசு 


சடகோப திவ்ய சரித்திரம் 


மறையூ டுவதிந் தருளெம் பெருமா 
னறையூ ருறைநம் பியுமெய்தினனாற் 
நிறையூ கமனேரலருக் கயிலிற் 
கறையூறிய காரிகுலச் சுதன்முன் . 

( ருச ) 
வேறு 
வெந்திற லுறுந்திகிரி நந்து வி லருங்கதை விளங்கு வடிவாள் 
சந்தம லரங்கைக டயங்கமரு வண்டுமுா றண்டுளவமுஞ் 
செந்திரு மடந்தையு முரந்தனில் வயங்கநொடி சென் றனனரோ 
நந்திபுர விண்ணகர வெந்தையுமினங்கையரு நந்தனெதிரே . ( ருரு ) 
வேறு அருவிந்தள மளிபாடுசெ யடருங்களை கடியு 

மிருவிந்தள முலையார்மரை யெழில் செந்துவர் குவளை 
வருவிந்தன முகம்வாய்விழி யெனவேகரை மருவுந் 
திருவிந்தளூ ருறைமாயனுஞ் சென்றா னவன்முனமே . 


வேறு 


குருச்சித் திரமா ளிகைமிசையே கொண்டல் வந்து கண்படுக்குந் 
திருச்சித் திரகூ டத்தமர்ந்த சீமா னும்போந் தான்மலரா 
லருச்சித் திரவெ ணீங்காத வன்பர் கொண்ட வெவ்வினையை 
வருச்சித் திரங்கு நங்கோனாம் வகுளாபரணன் றிருமுன்னர் . ருஎ 
வேறு காரா பணிச்சுனை கலக்க முகைவிண்டே 

வாரா மதுத்தளி மலர்த்தவி சுகந்த 
தாரா மடுத்தன தழைத்திடு வளஞ்சேர் 
சீராம விண்ணகரச் சீதரனுமுற்னான் . 

( ருஅ ) 
வேறு 
ஏட லார்குழ னங்கை தன்சுத னெந்தையஞ்சட கோபனின் 
பாட லார்தமி ழாசையான்மிகு பரிவதோடு முன் மருவினா 
னாட லாருர் காசனன்பிட ராரவேறியே நேரிலாக் 
கூட லூரெனு மாவளப்பதி கொண்டவன் றுயர்விண்டவன் . 

வண்ணங் குலையா தமடந் தையர்மா 
றிண்ணங் குலையன் பர்செருக் கருவா 
னெண்ணங் குடியா னுமுனெய் தினனாற் 
கண்ணங் குடிநின்று ககப் பிடர்மேல் . 


வேறு 


( சுய ) 


வேறு 


வண்ண மங்கல மாமலர் மேவிய வெள்ளையன்ன விராசிக ளாதவ 

மன்னை வெஞ்சமர் வேளையி லேமறை மாயோனின் 


நூற்றெட்டுத் திருப்பதிப்படலம் 


ள உரு 


வேறு 


றண்ண மங்கையி னாமயவால்வளை யென்னநன்கணி யோடு முலாவிடு 

தங்குபல்வள நீள்பணை சூழ்தரு தாரார்சீர்க் 
கண்ண மங்கையி னோகையினோடுறை யன்பர் தங்களினாவியுமேவன 

கன்கணண்ணபி டேகமனாளொடு கானாரும் 
விண்ண மங்கைகு லாவிய காவின மன்னுமங்குரு காபுரிமாறனின் 
மென்கண்முன்னணி சேவைதராபுளின் மேலானான் . ( சுக ) 

உருக்கவித் தலத்துளோடு மும்பரு நடுங்கவே 
செருக்கவித் தலங்கைமன் செருக்கழித்த வாதியாந் 
திருக்கவித் தலத்துகந்த தேவுமெய்தி னானம 

தருக்கவித் தலங்கெடுத்த தன்னிகர்க்கு மாறன்முன் . 
வேறு வள்ளி யங்குழை யின்சொன் மடந்தையர் 

கள்ளி யங்குங் கவின் குரு காரின் முன் 
பள்ள யங்குடி கொண்ட பரவைசெய் 
வெள்ளி யங்குடி மாயனு மேவினான் . ( சுகூ ) 


வேறு 


அணிமாடத் திடையிருந்த லைம்பால் கொண் மாதர்செயுந் 
திணிமாட கத்தியாழ்ப்பண் செவியின்மடுத் தசுணமெலா 
நணிமாட கத்துலவு நாரியர்கண் டினிது வக்கு 
மணிமாடக் கோயிலுறை மாமகணாதனுமடைந்தான் . 

( சுச ) 
வேறு நந்தமர் முன்கை மின்னிடை மாதர் நடைகண்டே 

வந்துறை யும்ப லஞ்சமம னத்தே வட்கிப்போம் 
விந்தைவைகுந்த விண்ணகரத்தே விளைவோடா 
ரந்தமி லானு மிந்திரை யோடடைந்தானால் . ( சுரு ) 

வேறு 
வரிமேய விளமுசுவு முழவோர் கண்டார் வளை கொடெறி தரவது 
தென் மரமேறாவெண் 

( கவின் கொண்பாட 
கரிமேய விண்ணகர மிசையிற் றாவிக் கற்பகக்கா ஒடொளியுங் 
லரிமேய விண்ணகரத் திறையும் போந்தா னன்பர்குழா மிடுபதக 

( மாகும்பாரப் 
பரிமேய விறையளவுஞ் சகியாநம்ப ராங்குசன்நன் குரைசெய் தமிழ் 

(பரிந்துளோர்வான் . ( சுசு ) 
வ னார்தொக லார்டன வன்பர் தங் 
காவ னார்தொடு கண்ணி மகிழன்முன் 


வேறு 


ளஉசு 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( கூஎ ) 


மாவ னார்தொகை யுற்றும் கிழ்ந்து வாழ் 
தேவ னார்தொகைச் செல்வனு மெய்தினான் . 

வேறு 
வருடோத்தவ மாதோத்தவ மகிழ்வோடுசெ யது விண் 
வருடோத்தரம் புரியப்பசு மலையிற்றிகழுறுவண் 
புருடோத்தம மெனவேயுரை பொருவின்னக ரிடைவாழ் 
புருடோத்தம னுஞ்சென்றனன் பொலிவா ருவணத்தே 


( சுஅ ) 


வேறு 


பம்பு செங் கதிரோன் றன்னைப் பாயிரு ளனைத்து மொன்றி 
வம்பற வுறவு செய்வான் வருந்தகை யனைய மாற 
னம் பொன்செ யுருவந் தாங்கு மமலனின் றிருமுன் பாகச் 
செம்பொன்செய் கோயில் வாழுந் திருவினாயகனும் போந்தான் . 
வேறு 

வெற்றி யம்பலத் தாடும் விளங்கனல் 
நெற்றி யம்பலர் நேர்சடை யாற்கருள் 
பெற்றி யம்பலரும்பான் பேரருட் 
டெற்றி யம்பலத் தேவனு மெய்தினான் . 

( எம் ) 


வேறு 


அருமணிக் கூட லுற்றவிர்தரத் துடைய நங்கைக் 
கொருமணிக் கூடற் சங்க மொழிப்பவ னுரை நூ லோர்வான் 
பெருமணிக் கூடத் தோடும் பிறங்குமாடங்களோங்குக் 
திருமணிக் கூடத் தானுஞ் சென்றனன் கடிதினம்மா . 

( எக) 
வேறு 
நெருக்கா வளவில் நிரைமேய்த்து நேர்ந்தங் கிகலுக் தீயோரைக் 
கருக்கா வளவிற் சென்றாயர் கன்னி மாரோ டினிதாடும் 
திருக்கா வளம்பாடிக்குறையுஞ் செங்கட் டிருமாலும் போந்தான் 
பெருக்கா வளமார் தென்குருகைப் பெருமான் வகுளப் பரன் 

முன்னே . ( எஉ ] 
வேறு எள்ளக் குளத்தினை யினித்தசொ லரும்பிக் 

குளத்தியர் குருடேந்திடவரால்கள் 
பள்ளக் குளத்திடை பரந்துயர் குதிக்கும் 
வெள்ளக் குளத்திலுரை மெய்யனு மடைந்தான் . ( எங ) 


குள்ளக் 


நூற்றெட்டுத் திருப்பதிப் படலம் 


ளஉஎ 


வேறு 


சுருப்பார்த் தலம்புபொழில் சூழ்குருகை மா றன்பால் 
விருப்பார்த் தெநெஞ்சடியார் வெவ்வினை தீர்ப் பான்முன்னர் 
மருப்பார்த் ததண்டுளவ மாலையணி மார்பிலங்கத் 
திருப்பார்த்தன் பள்ளியுறை தேவபிரா னும்மடைந்தான் . ( எச ) 


வேறு 


இருமா னிலம்பரவு மகிழ்மார்ப னின்வாயி லினிதாயெழு 
மொருமா வளங்கொள்கவி பெறவேணு மென்றேகி யுயர்மேவுதண் 
முருகா ரரும்புவிரி புளிமேவி னன்கரிய முகின்மேருவின் 
வருமாறுபுண்மீது திருமா லிருஞ்சோலை வளர்மாயனே . ( எரு ) 


வேறு 


சினத்திருக்கோட் டிபமலற மருப்பொசித்த திருக்கரன்ற னடிபா 

வுந் திறத்தினோருண் ) ( மகளுகந்த வரைநேர்மார்பன் 
மனத்திருக்கோட் டிடுங்கருணை வர தன்செய்ய மரைத்திருமா 
முனத்திருக்கோட் டினையுறுவெற் பெடுத்தானுய்ய முகிறடுத்தோன் 

( பழமறைதேர் முதுவோர்வாழுந் 
தனத்திருக்கோட் டியெனுமணி நகர்வாழெந்தை சௌமிய 

( நாராயணனுஞ் சார்ந்தான் மன்னோ. ( எசு ) 

வேறு 
வையமுறு மாருயிர்கள் செய்யும் வினை யோடியுயர் வானி லடையா 
வுய்யும்வகை யாகவரு மய்யனருண் மர்றனுரை யொன்று பெறவே 
பையரவ மீது துயின் மையவரி மூசியடர் பாசொளிதுழாய் 
மெய்யமலை யாளனிவண் செய்யமலர் மாதினொடு மேவினனரோ . 

வேறு 
செல்லாரு மாறுறுவ ரெல்லாரு மேபரவு தீந்தாமமார் 
சல்லாப மாறனுரை யில்லார்வ மொடுகட றான்றீயவெய் 
வில்லாளி யேழிடப மல்லோடு காயும்வலி வேந்தாகுமெம் 
புல்லாணி மாயவனும் மல்லாரு மோதியொடு போந்தனரோ . ( எஅ ) 


வேறு 


எருத்தண லமரர் யாரு 

மியாங்களுச் சீவித்தற்கெங் 
கருத்தண்கா வெனநின் றேத்தக் கருணை கூர்ந் தருளினானை 
மருத்தண்கா வுகுசெந் தேனால் வானுற வளருஞ் செந்நெற் 
றிருத்தண்கா லுறையு மம்பொற் றிருமகட் கிறைவந் தானால் . ( எசு ) 


உஅ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


வேறு குன்றுறழ் மாடம் பம்பிய வீதிக் குருகூரில் 

வென்றி கொண் மாறன் செந்தமிழ் தானும் வியந்தேவின் 
பான்றல மேவந் தண்புளி நீழற் பொலிவானான் 

றென்றிரு மோகூ ரம்பதி வாழுந் திருமாலே . ( அய ) 
வேறு தோடவிழும் நிம்பத் தொடைசூழ் வழுதியர்முன் 

னாடிப் பரம்பொருணந் நாரணனா மென்றுரைத்தோன் 
பாட லுகந்தருளும் பானீய மாலுருவோன் 
கூடலழகன் கருடன் கூடியிவண்சென்றனனால் . ( அக) 


வேறு 


சழக்கறுநீ ருலவுபெரு வராற்க நள்ளிச் சாடிடத்தீம் பலவுதிர்க் 
கத் தகர்ந்து வீழும் ) 

( டையப் படியமேதி 
பழப்பொறைகங் குறுவேழ நுதியிற் றூங்கும் பைந்தேனி றாலு 
வழுக்குறவண் டர்மிகுபூங் கழனி சூழ்ந்த வண்புதுவா புரிவளரு 

( மலர்வாவிக்கண் 
புழைக்கையிடர் கெடவஞ்ச லென்று வந்த பொன்னவள் சேர் 

( வடபத்ர சயநன் போந்தான் . [ அஉ ) 

வேறு 
சிலைவில்லி மங்கலமை நுதலோதி நங்கையருள் சிறுவோனருள் 
கலைவில்லி மங்கலந் கரில்வந்தனன்கரிய களனென்ற பொன் 
மலைவில்லி மங்கலம ழியவென்ற செம்பதும மகள் மொய்ம்பனாக் 
தொலைவில்லி மங்கலம் தனிலொன்று தும்பியிசை துளவத்தனே . 

வேறு 
அரமங்கை நிகர்கொங்குண் குழனங்கை சுதனன்பு ளடியர்க்குவிண் 
சரமங்கை தருமின்ப னொருசெஞ்சொல் பெறவென்று தனிவந் 

[ தனன் 
வரமங்கை நகரொன்று திருநண்ப னெனதென்று வருபொன்னவன் 
னுரமங்கை கொடுவிண்ட நரசிங்கன் வலி கொண்ட வுவணத்தனே . 

தென்றிருப்பே றையில்வளர் சீதரன் 
றன்றிருப்பே ருரைப்பவர் தங்களுக் 
கொன் நிருப்பே யுதவுவன் மாறன்வாய் 
துன் றிரும்பே ருரைபெறத் தோன்றினன். ( அரு ) 


வேறு 


வேறு 


மருவை குந்தளம னுடைய நங்கைவயின் வந்தவன் னினிய சந்தமா 
குருவை குந்தமிளிர் நறுமை கண்டகுதை யுள்ளியே மிகவு நள்ளி 


( டார்ப் 


நூற்றெட்டுத் திருப்பதிப் படலம் 


ள உக 


பொருவை குந்தனருள் சிவனிரந்தபலி பொன் றிடக் குருதி 

( தந்தவன் 
றிருவை குந்தநக ருறைவை குந்தனிவன் சென்றனன் கருட 

னொன்றியே . ( அசு ) 
மருப்புளிக்கண் வளர்பவன் பாவினில் 
விருப்புளித்தன் விறற்புய மால்வரை 
யுருப்புளின் மிசை யொன்றிமிக்கொல்லையிற் 
றிருப்புளிங்குடிச் சீதரன் சென்றனன் . ( அள ) 


வேறு 


வேறு 


வேறு 


மருமலர் நிம்பத் தொடையணி தென்ன வரோதயனாங் 
குருகுல வங்கைப் படையுறு காரி குமாரனரு 
ளருமறை யின் சொற் றமிழ்பெற வுன்னி யடைந்தனனாற் 
ருமக ளன்பன் வரகுணமங்கைத் திருமாலே . 

( அஅ ) 
மருக்கு லாமகிழ் மார்பினன் செய்யுள் வேட் 
டிருக்கு ளுமெந்தை யின்புறுந் தொண்டதாய்க் 
கருக்குளன்றிக் கடத்துங் கருணையோன் 
றிருக்குளந்தைப் பதியவன் சென்றனன் . ( அசு ) 
மன்றன் மாமகிழ் மார்பினன் செய்யுள் வேட் 
டொன்றி னன்புளி யொள்ளயில் வேற்கலி 
கன்றி விண்ணகர் கண்ட குறுங்குடி 
நின்ற நம்பியு கந்து நிகழ்ந்தரோ. 

( கூய ) 
மஞ்ச னந்தவழ் தண்டலை வாவிசூழ் மாட மார் திருக் கோளூ 

ரகந்தனி ) 
னஞ்ச னந்தன் றுயிறரு மாமுகி னாயகன்வைத்த மாநிதி நாதன் 
கஞ்ச னந்த வுதைத்தவன் பிங்கலற் கான செம்பொ னளித்தினுங் 

(காணுவா 
னஞ்ச னந்தங் கரங்கொடு நோக்குவா னாவலோடிங் கடைந்த 

னன் மாதரோ . ( கூசு 

] 


( வெங் 


வேறு 


திருவனந்த புரமுகந்த செமலருந்தி யிறைவனா 
மருவ னந்த ழுவுமலங்க லணிமுகுந்த னணுகினான் 
கருவ னந்த வெமையுகந்த கருணைநங்கை யெனவுரை 
யொருவ ளந்த னருமை நந்த னொளி.சுகந்த்ர னெதிரரோ. ( கூ 2 ) 


17 


ளஙய 


சடகோப திவ்ய சரித்திரம் 


வேறு திண்பரி சாரங் கங்கர மேவுத் திறலோனேர் 

வண்பரி சார மன்னிறை யோனெம் மனமேவு 
நண்பரி சாரங் கொண்டுயர் பாவி னசைவைய்யா , 
வெண்பரி சாரந் தந்திகழ் மாற னெதிரானான் . ( கூ x ) 

வேறு 
பனித்திருக்கார்த் தொலி கெழுதண் பரவை பூடே யினிது வளர் 
தனித்திருக்காட் கரையோனுந் தந்தான்சேவை யுகந்தடியார் 
துனித்திருக்கா றலைத்தரிய துணைத்தா ளருளு மணித்தான்வாய்க் 
கனித்திருக்காரகமேவிக் கவினார்குருகாபுரிச் சுடர்க்கே . ( கூச ) 
வேறு ழிக் கடாபணை சூழத் திகழ்குரு காபுரிவாய் 

வாழிக் கலியடன் மாறற் கருள்புரி வானுகவா 
மூழிக் களநக ராழிக் கரனளி மூசழகார் 
சூழிக் கமலவ ளோடுற் றனனுயர் தூய்ப்புளியே . ( கூரு ) 

வேறு 
குருப்புலி யோநி வழிப்பிறவாது குலைத்தெமை யாளுமகிழ் 
மருப்புலி யூறு மதுத்தொடைமார்பன் வழுத்திடு பாவுணர்வா 
னிருப்புலி யானை யுரித்தணி யாடை யிடைக்கணி வோனயர்தீர் 
திருப்புலி யூரனிவற்குமுனேர்பு திருப்புளி நாடினனால் . ( கூசு ) 

வேறு 
இங்குன் றாளே சரணமென்று ளெண்ணா 
ணா வந்திங் கடிதொழுவோர் 
வெங்குன் றாத வினை தீர்ப்பான் விரையார் வகுளத் தார்க்கோமுன் 
செங்குன் றா 

றூரென் றுரைசேருந் திருவாழ் நகரு ளினிதுறையு 
மங்குன் றாராற் கரியானும் மடைந்தான் பாக்க ணசைகொண்டே . 


வேறு 


காவாயென வணிவானவர் கணமோடினி 

தடையா 
பூவாயடி தொழவேயவர் புரைதீர்வருட் டருபுள் 
நாவாயிடை யமர்மர்யனு நலமார் தமிழ் நசையாற் 
றேவாயரு மகிழ்மாலை சொல் செவியோன்முன நணினான் . 


வேறு 


குருவல்ல வாவுமுலை யுடைநங்கை பாலனுயர் குணமொன்று பாவி 

னசையாய்ப் ) 
பொருவல்ல வால்வகுள வணிகொண்ட மாறனெதிர் பொதியன்பி 


( னாடினனரோ 


நூற்றெட்டுத் திருப்பதிப் படலம் 


ளாக 


வொருவல்ல வாவெமைமு னருள் செய்த வாவெனவிண் ணுளர்வந் 

( து தாழநிதமுந் 
திருவல்ல வாழுறையு முகிலெள்ளு மேனியிறை திரைபொங்கு 

வாரியணையான் . ( கூகூ ) 
தண்டா தரிக்கமல வண்டான முற்றதிரு தன்மார் பிருக்கு மிறை 
யோன் ) 

( மிமையோர் 
மண்டா தரிக்கமுகில் விண்டாற டுத்தவன்வண் வண்டூரி னித்த 
விண்டா தரிக்கவருள் கொண்டா தரித்தவன்வி ரைந்தேக மைப்பு 

( னலிதா 
னண்டா தரிக்கமல ரொண்டாள ளிக்குமகி ழந்தாரன் முற்கணின 

னால் . 
சூட்டோதி மந்தமது போட்டோடிணைந்துலவு தோட்டோ 
டவிழ்ந்த மலர்நீர் ) 

( றுரைசெயுந் 
மாட்டோதி மங்கையர்கள் வேட்டாடு கின்றதிரு வாட்டாற தென் 
கோட்டோதி மந்நிலவு நாட்டானு மம்மமவிர் கோட்டானை நங்கை 

( புதல்வன் 
பாட்டோது வன்னமது பாட்டேயுகந்தெனவுப் பாட்டோ னடைந் 

( தனனரோ. ( க ) 


வேறு 


பெருவித்து வக்கோட்டி பெருகித்த மிழ்ச்சூட்டு குருகைப்ப 
ரற்கேத்து மடியர்க்குநோய்க் ) 

( வெதிருற்றனன் 
கருவித்து வக்கோட்டி யழிவிற் கதிக்காட்டு கருணைக்கடற்கேற்ப 
றிருவித்து வக்கோட்டி லிறையுட்கருக்கோட்டன் செருவிற் றலைக் 

( கோட்டு மதவெற்பினை 
மருவித்து வக்கோட்டி கலிமுற்ப றித்தாட்ட மதுமுற்றளிப்பாட்ட 

( துளவத்தனே . ( 12 ) 


வேறு 


துருக்கடித் தானத்த வரைக்குமுற் காலத்தி றொனித்தழைக் 
காமுற்று யரையட்டவன் ) 

( ணெகினத்துவேர் 
திருக்கடித்தானத்தன் வனத்தனித் தாமத்தன் சிறைக்ககத் தேறித்த 
நெருக்கடித் தானத்த மருக்கனைப் போலுற்ற நிதிக்கருத் 

( தேவைக்கு மடியர்க்குறுந் 
தருக்கடித் தானத்தன் மகிழ்ப்பனித் தாடத்தன் சடத்தினைக் 

( காய்நித்த னெதிருற்றனன் . ( ந .) 


ளஙஉ 


ந.உ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


வேறு 
மாறன்விளை யாடிமலர் மாது வள ரேர்குருகை மானகருணா 
வீறன் விளை சாரமுறு பாவினசை யோடவன் முன் மேவினனிலா 
நீறன்விளை யாநநச ரோருக நிகேதனனு நேடரியனா 
மாறன்விளை யாகுநகர் நாடி நிதம் வாழுமுத லாயபரனே . 

( ச ) 


வெறு 


இருவிசும்பிடை யமரரும்பர வெமது நம்பிமெய் வரதனால் 
பொருவிலின்கவி பெறவெழுந்துயர் புளியிலொன்றின னளிகுலா 
மருவிரிந்துபு நறவுகும் புது மலரடர்ந்திவர் சோலைசூழ் 
திருவயிந்திர புரமெனும்பதி திகழுமம்புய லொருவனே . 
மாவ டம்பமொளி ரோவியத்துலவு மங்கை யாருடைய நங்கைசேய் 
பாவ லம்பெறவு ளாவ லின்வினதை பால னேறிமிக வோலமாய் 
நாவ லம்புவியுண் மேவு மூவர்முன நண்ணியே கிருபை பண்ணி 

( னோன் 
கோவ லம்பதியின் மாவலன் கருணை கூடினோன் புளியி னாடினான் 

வேறு 
மச்சவிழி நங்கையரு ளெச்சமொரு செந்தமிழ்வழ ங்குமெனவே 
யிச்சையொடு கந்து மதர் கச்சணி குறுங்கணுறு மிந்திரையொடு 
கச்சிநகர் நின்றருளு மச்சுத னரன்றுயர் கடிந்த வலியோ 
னச்சரவ மீது துயில் பச்சைமுகி லும்புளியி னண்ணினனரோ ( எ ) 
பெருவட்ட புயகரனங் கமல னாதிப் பெருந்தேவ ரசுரர் தமைப் 
பிலத்தில் வீழ்த்தப் ) 

( மும் போற்றியேகத் 
பொருவட்ட புயகரம்ய வணையா யென்றே போந்தனர்க ளனுதின 
திருவட்ட புயகரமென் றுரைசேர்திவ்ய தேசமகிழ்ந் தினிதுறையுந் 
திருமால் வந்தான் ) 

( றன் கண்முனம்மா 
கருவட்ட புயகரலா வன்பர் தம்பாற் கண்ணருள்செய் தருண்மா 
எண்காதி பன்மகள் சாம் பவதிவாரூ டிருக்குமதர் முலைக்குவடோ 

டிகறிண் டோளன் ) ( தொளிர்மாடப் பருப்பதஞ்சூழ் 
பண்காம் பிற் றெரித்திடுசெம் பவள வாயன் பைம்பொனிறைத் 
தண்காவி னின்றருளெம் பெருமா னொல்லைச் சழக்கறுபுட் பிடரே 
றிச் சார்ந்தான் மிக்கு ) 

( மருவிமாதோ 
வண்காரி மாறனுரை யாரணத்தின் வண்டமிழ் கேட் டுகத்திடமின் 


நூற்றெட்டுத் திருப்பதிப் படலம் 


ளஙங 


D 


மஞ்சினம்தெண் முதிர்ந்துளையா வுயிர்க்குமுத்த மல்குமணி மாட 
மிசை மடவார் நின்று ) 

( நறைய தாக்கும் 
நஞ்சினுங்கா ரளகமுண வூட்டுந்தூம நனிகெழுமி யாசையெலா 
வெஞ்சினமற் றறநெறிக்கண் ணகலார் வாழும் வேளூரை யாளரியு 
மேவினானால் ) 

( டுகந்திடப்புட் செலுத்திமாதோ 
செஞ்சிலம்பா ருடையதங்கை வயிறு வாய்த்தோன் செந்தமிழ்கேட் 

வேறு 
உருப்பாடகத்தடிய நங்கைக் குயர்மகவாய் 
விருப்பாடகத்தடியார் வெவ்வினை தீர் மாறனெதிர் 
பொருப்பாடகத்தனுவான் சிலையிறுத்த புங்கவனாந் 
திருப்பாடகத்துறையுஞ் ஸ்ரீதரனுஞ்சென்றனனால் ( ளயக ) 

வேறு 
சூர கந்தடிந் தோனுயிர்த் தோன்றனைச் 
சேர கந்தணித் தோன்செழுஞ் சோலை சூழ் 
நீர கந்தனி நின்றருள மால் குரு 
கூர கந்தனிற் கூடினன் மாதரோ 

[ mus ] 
வேறு 
முத்தனைய வெண்ணகைசெம் பவளவாய்கொண் முகிழ் மலர்க் 

கைக் கடைசியர்த முகமாய் நின்று ) ( வளைமென் சாலி 
மத்தமுடன் களைகடிய வவர் முகந்தா மரையெனவோ திமமயங்கு 
நித்கிலமார்ந் திலகுபழ னங்களார்ந்த நிலாத்திங்கட் டுண்டத்து 

( நெடுமால்முன்ன 
மத்திவிளித் திடுமுனஞ்சென் றருள்வோன்மாற னாரணச்செந் 

தமிழ் தருமென் றடைந்தான் மாதோ ( ளயங ) 

வேறு 
வம்பு லாவு மகிழ்மலர்த் தாரினான் 
பம்பு மாமறைப் பாவில் வாவியே 
உம்பர் போற்று நம் மூரக மால் முனம் 
தும்பி காத்தவன் றோன்றினன் மாதரோ ( mw ச ) 

வேறு 
வண்ணமுறு மாதவர்செய் வேள்வி தோறும் வழங்குறுடா குகிய 
வியை வாங்ககாளும் ) 

( மயிலமரும் வேந்தன் வாசச் 
விண்ணவர்தங் குழூஉக்கணிரைந் தணிகொண் மாட வெஃகாவிற் 


ளஙச 


சடகோப திவ்ய சரித்திரம் 


சுண்ணமளைந் தளிபெடையோ டமுதமுண்ணுந் துளவலங்க லாடு 

(திருத் துலங்குமார் 
னண்ணலருளிலகுமயிற் காரி சூனு நாவீறற் கருள்புரிவா னண்ணி 

னானால் . ( ளயாரு ) 


வேறு 


இருக்கார கங்கனியாப் புல்லரிடந் தன்னடியே யிறைஞ்சு மெய்யன் 
பருக்கார கங்கடிவார் தானெனதென் றிடுங்கனகன் பருமார் பத்துட் 
பெருக்கார கங்கலுழக் கீண்டவன் சே யினை மருவும் பெற்றி யோர் 

( தென் 
றிருக்கார கங்கருதும் பொன்னவள் காந் தருமுகந்து சேர்ந்தா 

( ரன்றே . ( யசு ) 
உருக்கார்வா னந்தணிவார் தன்னடியார் செய்தபிழை யுகந்தன் 
னோரைத் ) 

( செய்வார் 
கருக்கார்வானந் தருவார் மறந்தொருகாற் றமையெணினுங் கருணை 
மருக்கார்வா னந்தவழுந் தண்டலைசூழ் மணிமாட மல்கி யோங்குந் 
திருக்கார்வா னந்தனில்வா ழும்பரந்தா மரும்புளிக்கண் சேர்ந்தார் 

( மாதோ . ( ளயஎ ) 
அண்டர் நாய கன்கபாலி யம்புயத்தி னன்றொழும் 
புண்ட ரீக மந்திரங்கொள் பூவை வாழு மார்பினான் 
கண்டல் வேலி நின்றிலங்கு கள்வனூரு மாயவன் 
வண்டு லாவ லங்கலாட வந்தனன்புள் ளொன்றியே . 


வேறு 


வேறு 


குருப்பவள வண்ணவத ரத்துடைய நங்கையருள் குமரன் செஞ் 

( சொல் 
விருப்பவள வண்ணறனை முப்போதும் வந்தனை செய் விபுதர் தாயர் 
கருப்பவள வண்ணவிடா தருள் புரிவோன் கனகமதிற் ககன மோங் 


(குந் 


திருப்பவள வண்ணநக ருறைகருமா முகிலுருவன் சேர்ந்தா 

( னன்றே . ( mor ) 
வண்டொடுதே னினமுால்கே சரநறுந்தா ரிலகுபுய மாறன் செஞ் 
சொற் ) 

( ணுற்றான் 
தண்டமிழ் கேட் டுகந்திடப்புட் பிடரேறி யரவெகினத் தருக்க 


நூற்றெட்டுத் திருப்பதிப் படலம் 


ாகூரு 


புண்டரிகத் தாளிறைமெய் யடியர்பணிக் குடலுருகிப் புரக்கும் 

( போதத் 
திண்டிறலார் பயில்பரமேச் சுரவிண்ண நகரில்வரு திருமான் 

( மன்னோ. ( m உய )] 
உட்புல னெனுமோர் பாகனூ ணுதிர வுடலெனு நாப்பணி லுறச் 
கட்செவி நாசி வாயெனு நான்கு கற்கிவாய் மதிக்கருள் பூட்டி ( சேர் 
நுட்ப ர லுரைக்கு மறநெறி செலுத்து நுவலரு மறையவர் 

( வளர்சீர்ப் 
புட்குழி நெடுமால் சடகரிக் கருள்வான் போந்தனன் போரநெஞ் 

( சுகந்தே . ( உக ) 
நன்றி யோர்தொழு நாயகன் வெஞ்சட 
வென்றி மாறன் விழுத்தமிழ் வேட்டிவண் 
சென்ற னன்னறை சேர்மலர்க் காவொளிர் 
நின்ற வூருறை நின்மல மாயனே . 

( உஉ ] 


வேறு 


வேறு 


வேறு 


பருமணீ யிமைக்குஞ் செஞ்சூட் டராவணைப் பரம னீலக் 
குருமணி வண்ண னெவ்வுட் கோவல னடைந்தா னொன்னார் 
மருமமுண் டொளிரும் வைவேற் காரிசேய் மாறனாவா 
லொருகவி பெறவென் றுன்னா வுவணன் மொய்ம் புந்தி மாதோ . 

கார்மலை மேனி வேங்கட் கடகரி மருப்பொசித்துப் 
போர்மலை முனிந்த சீற்றப் புயவலிக் குரிசில் வண்மை 
நீர்மலை யாதி செல்வி நீளையுற் றெழுந்தான் முத்து 

வார்மலை யுடைய நங்கை மகவினுக் கருள வென்றே , m உச 
வேறு கொந்து லாநெடுங் குந்தள நங்கைசேய் 

செந்த மிழ்த்தொடை சிந்தையுள் ளுன்னியே 
யந்த ணாள ரமருந் திருவிட 
வெந்தை வாழ்தரு விண்டுவு மெய்தினான் . ( wஉரு ) 


வேறு 


இருக்கடன் மல்லைந் திலக்கணந் திகழ்மா றன்கவிவேட் டிசைக்கு 
மென்றுட் ) 

( நரப் பெண்ணாள்பா 
டருக்கடன் மல்லைப் பொருவா குவலியுளோ யனநடைப்பொன் 


கூசு 


சடகோப திவ்ய சரித்திரம் 


கருக்கடன் மல்லைத் தொலைத்தா யருளெமக்கென் றும்பர்தொழுங் 

( கடிகொள் செம்பொன் 
றிருக்கடன் மல்லைப் பதிவாழெம் பெருமா னெகினநிழற் சென்றான் 

( மாதோ . ( உசு ) 
மருவல்லிக் கேணிளநீ ரளகமொழி முலைநங்கை மடமா னென்னு 
மொருவல்லிக் கேசு தன்மா றன்கவிவேட் டளைசுவைப்பா லுடனே 
வெண்ட ) 

( மைத் 
யிருவல்லிக் கேகியுறிக் கண்கவர்வோன் மணிமாட மிலங்கும் வண் 
திருவல்லிக் கேணிவள ரெம்பெருமான் புட்கடவிச் சென்றான் 

( மாதோ. ( ஈஉஎ ) 


வேறு 


முடிகை கூப்பு முள்கனிந்த மொய்த்த வன்பி னோர்கள் பால் 
மடிகை யோடு யிர்ப்பறுக்கு மாறனின் சொல்வாவியே 
சுடிகை யோதி மத்தனன்ன வேதியர்கள் சூழ்திருக் 
கடிகை மாநகர்க்குள் வாழுங் கண்ணனெய்தினானரோ. 

( m உஅ ) 
வேறு 
சஞ்ச ரீகவிழி நங்கை பாலிலவ தரித்தவன் சடமரித்தவன் 
செஞ்சொ லாயதமி ழொன்ற வாவியுயர் சிற்றி லைப்புளியு ளுற்றனன் 
வஞ்ச மாயையொரு கஞ்ச னேவுமத மத்த கக்கரியு தைத்தவன் 
கஞ்ச மாதுவளர் நெஞ்சி னானடியர் கற்பகன் னரவ வெற்பனே . 

வேறு 
நங்கையார் குழவி யின்சொ னாடிவந் தடைந்தானும்ப 
ரெங்கணா யகவென் றேத்து மிகன்மதக் கரியி னீட்டம் 
தங்கநாயகிகளோடு தனித்தனி வதுவை யாற்றும் 
சிங்கவேழ் குன்றில் வாழுந் தெய்வநாயகனுமாதோ. ( கூட ) 
மற்புனை யிலங்கை மூதூர் வள்ளல்கம் பத்து வீழ 
விற்புனைந் தெழில்கொள் தோளான் மிளிர்நிலா மணிமாடத்தி 
னற்புத மிகுமயோததி யாண்டகை யடைந்தா னின்பா 
கற்பழ மொழிச்சி நங்கை கண்மணி கவிவேட்டன்றே . ( ஙக ) 

வேறு 
பொருந்தலரூ னுண்டொளிரு மயில்வேற்காரி புதல்வனடி பார்க்கு 

வினை பொருந்தா தேக ) ( சடவைரி மலர்வாய்ச் செஞ்சா 
மருந்தனைய திருவடியோ னெகினத் தங்கா வணனிறைக்கீழ்ச் 


நூற்றெட்டுத் திருப்பதிப் படலம் 


ாருஎ 


லருந்தமிழ்வேட் டிந்திரையோ டெழுந்தா னக்கன் அடற்பதுமா 

( சு 

சுரற்குழலா வலைய வாங்கோர் 
திருந் தணிமா தாகியனோன் முனிந்த சோலை சேர்கைமி சாரணியத் 

(திருமால் மன்னோ. ( m ங.உ ) 

வேறு 
நள்ளிரு ளளகபார நங்கையார் மகவின் சொற்கொண் 
டுள்ளுகந் தருள்வான் புள்ளி னொல்லையி னெழுந்தான் சொல்லை 
பொள்ளனால் கரவெற் பாண்ட புங்கவன் பவளத் துண்டக் 
கிள்ளைசேர் பொழில்கொள் சாளக் கிராமநின் றருள்கோனன்றே . 
மதரிரு விழிக்க ணங்கை மதலைவாய்ப் பனுவல் வேட்டுச் 
சிதறியாச் சியத்தை யுண்ட சீதரன் பெருமழைக்குப் 
பதறியாச் சிரமத் தெய்தப் பருமலை யெடுத்துக் காத்த 
வதரியாச் சிரமத் துற்ற மாயவ னெழுந்தான் மன்னோ. ( ஙச ) 
கொண்டலைந் தருநே ராங்கைக் குரிசினன் னெறிவாய் நின்று 
விண்டிலான் காரி சூனு விளம்புறு பனுவல் வேட்டீண் 
டண்டின திரைக டோறும் ஆரமீன் றிடுகங் கைக்கண் 
கண்டமா நகரின் வாழுங் கண்ணனு மெழுந்தான் மன்னோ. கூடு 
குருதிதோ யயில்வே றாங்குங் கொற்றவன் காரி சூது 
சுருதிதோய் தமிழ்வேட் டைவர் தூ தனாம் விசையன் போரில் 
பரிதோ யிரத மூரும் பாகனா மறையோர் வாழும் 
பிரிதிதோ பிலங்கை செற்ற பீடுளோ னெழுந்தா னம்மா . ( ந.சு ) 
விடமெனக் கருத்து நீண்ட வேல்விழி யுடைய நங்கை 
யிடமவ தரித்த செல்வ னின்னுரை கழறு மென்றே 
குடவர் தம் மனையில் நெய்பால் கொள்ளை கொண் டறியே னென்னும் 
வடமது ரையினில் வாழும் மாயவ னெழுந்தான் மாதோ. ( m ங.எ ) 


வேறு 


கண்டு வரார் தமை யண்டகிலார் வினை கண்டித மாறனேரி 
பண்டு வராடைமண் மண்டிசை யானுரை பண்டறு பாவினசை 
கொண்டு வராலினம் விண்டல மூடுசெல் கண்டுறு நீர் புடைசூழ் 
வண்டு வராபதி விண்டுவும் மேவினன் மண்டல மேழ்புகழ . ங அ 

வேறு 
ஆடிநேர் கொடிறிரண்டு பணிசெய்யு முடைய நங்கை 
தோடவள் கமலப்பண்டி தோன்றிய சிறுவன் செஞ்சொல் 


18 


ள ங அ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


நாடி நன் னெறிவாய் நின்ற நந்தர்கோன் மதலை யாயர் 
பாடிவந் தருள்வோன் யார்க்கும் பரமனு மடைந்தான் மன்னோ. 
சேற்கடல் விளக்கு முண்கட் சேயிழை யுடைய நங்கை 
சூற்கடங் குறவெ ழுந்த தோன்றனல் லுரைவேட் டங்கை 
வேற்கட மகமா வாணன் விறற்புயந் துணித்தம் பைவாய்ப் 
பற்கடல் துயிலு மாதிப் பரமனு மெழுந்தான் மாதோ . ( w ச ID ) 

நூற்றெட்டுத் திருப்பதிப் படலம் முற்றும் . 


திராவிட வேதமருளிய படலம் 


ஐயரிமைக் கண்ணு றுந்தன் றேவியார்சென் றாரியன்றே வியினொடு 
மோ ரமுத கூபத் ) 

( தங் கரகமதி லெனநீராடத் 
தெய்தியந்நீர் மொண்டிடும் போழ் தவள் பொன் றோண்டி யிடித்தது 
துய்யவனச் செயலறிந்தம் மனைவி நீத்துத் துரியநிலை பெற்றெதிக 

( டோன்ற லானோன் 
செய்யமலர்ச் சேவடிகஞ் சென்னி சேர்த்துத் திரவிடவே தப்பட 

லஞ் செப்புவாமே ( க ) 


வேறு 


இன்ன வாறுநூற் றெண்பதி மாயனு 
மன்னி யேபுளி நீழலில் வைகுற 
வன்ன வர்க ளடிபணிந் தாய்மலர்க் 
கன்னி யந்தொடைக் காரிகுலப்பிரான் 


( 
2 
) 


உ 


[ கூ ] 


வார ணம்முனம் வாவியின் கண்பர 
னார ணனென் றதை வெளி நல்கல்போ 
லார ணத்தின 

பத்தி னரும்பொரு ளாய்ந்துல 
கோர ணத்தமி ழோதலுற் றானரோ 
முற்றி லுந்துறத் தற்குள முன்னினோர் 
சுற்ற மற்றுந் துறப்பதை மானவே 
வெற்றி மாலருள் மேவ விரோதியாம் 
பற்ற றற்குளம் பற்றின னாகயே 


. 


( ச ) 


திராவிட வேதமருளிய படலம் 


ளஙகூ 


( 
சு 
) 


அருத்தி மீக்கொண் 

டடிமுடி யொன்றிலா 
விருக்கு வேதத் தியைந்த பொருளெலாஞ் 
சுருக்கி யின்றமிட் டூக்கிலன் பாய்த்திரு 
விருத்த நூறு விளம்பினன் மாதரோ 

( 5 ) 
மாசில் சோதி மணிவண்ண னென்பவ 
நாச னாதன் குணா பவந்தருஞ் 
தேசு லாமெசு சைத்தமி ழேழ்திரு 
வாசிரீஇயத் தறைந்தன னன்புற 
இக்கி னின்புற் றினிக்கக்கொண் டாடிய 
வக்கு ணாநு பவத்தெழு மார்வமே 
மிக்க தர்வண வேதமந் தாதியாத் 
தொக்கி யெண்பத்தி னேழ்தொடை சொற்றனன் ( எ ) 
அந்த வார்வத் தழுந்தி யணிநல 
மந்த மற்ற வளம்பதிக் கேகுவான் 
சிந்தை யுட்கொடு சீர்கொள் சரமப்ர 
பந்த மொன்று பகர்ந்திட வுன்னியே 

( அ ) 
மாயி ருங்கடன் மானிலத் தோங்கிய 
தூய சாமப் பொருளைச் சுருக்கியோ 
ராயி ரத்தொரு நூற்றிரண் டாயப்பா 
வேய தாந்திரு வாய்மொழியென்றரோ 

( 
பேரு றும்பிர பந்த மதிற்பிரான் 
நார ணனென்ற தும்முயிர் நாடிடுஞ் 
சீரு மன்னவன் செய்கு முபாயமு 
மேர்கொ ணாடினை யீதலு மோதினான் 

[ ய ] 
இத்த குந்திரு வாய்மொழி யீரைந்து 

என்னச் 
பத்தி லொன்றிரண் டும்பரன் பாரினின் 
மத்த ளைக்குறி வாய்வைத்த மாயனீர் பகக் சங் 
நத்தி சையுமென் றேநிலை நாட்டினன் 

( கை ) 
விரிக்கு மூன்றுடன் மேவிய நான்கினின் 
முருக்க விழன மொய்ப்பனைப் பாருனீர் 
பெருக்க நம் முனாப் பேதையை நீக்கயின் 
பாருத்தி செய்யுரென்றேயறி வித்தனன் . [ 2 ] 


( 
கூ 
) 


பாசய 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( ய x ) 


( w ச ) 


( w ரு ) 


( w சு ) 


மற்று மைந்துட னாறிலம் மாயனாங் 
கற்றை வார்குழற் கன்னிகொண் மார்பனை 
வுற்றி டற்குள் ளுபாய முரைத்தனன் 
சிற்றி லைப்புளி வாழ்தரு செம்மலே . 
கேடி லேழுட னெட்டிற் கிளர்தரு 
வீடு சேர விரோதிக ளாமவை 
நாடி வென்று நசைவில் லவனடி 
கூட வேணுமென் றேதமிழ்க் கூறினான் . 
ஒன்ப தோடு முயரொரு பத்தின 
லன்பர் சேரவ் வணிக கருய்த்திடு 
நன்பி னோடு பலனையு நானிலத் 
தின்ப மாக விசைத்தன னன்றரோ . 
அத்த குந்திரு வாய்மொழி யையிரு 
பத்து ளொவ்வொரு பத்தின் ப்ரபாவம 
குத்து வந்தனைக் கூறுவங் கேட்டவை 
பித்த ரேஞ்சொற் பெரியோர் பொறுப்பரே . 
பண்ண மைந்தவப் பா முதற் பத்தினிற் 
கண்ண னேபர னென்று கழறிமற் 
றெண்ணு மோரிரண் டெவ்வுயிர் கட்குமவ் 
வண்ண லேயினி யானென் றறைந்தனன் . 
பின்னு மூன்றினிற் பேரருளான்குணந் 
தன்னை யேயுயிர் சாற்றிடு மென்றதும் 
உன்னு நான்கு ளுயிரவன் றன்னையே 
மன்னு மென்றதும் வாய்ப்ப விளம்பினான் . 
ஏயு மைந்தினி லெம்பெரு மானேயு 
பாய மாமுயிர்க் கென்று பகர்ந்தபின் 
னாயு மாதினி லாருயி ருய்குவான் 
மாய வன்செய் யுபாயம் வழங்கினான் 
மற்று மேழினில் மாயனைச் சேருதற் 
குற்றி டும்பல் விரோத முரைத்து நற் 
சொற்றி கழ்ந்திடெட் டிற்சொல் விரோதிக 
ளற்றி டும்மென் றறைந்தன னன்றரோ . 


( W எ ) 


[ அ ) 


( w சு ) 


[உய ) 


திராவிட வேதமருளிய படலம் 


ள சக 


பாகு நேரொன் பதிற்றிரு வாளனா 
லாகு லாப மறைந்தொரு பத்திறான் 
சோக மோகந் தொலைத்தவர் வாழ்திரு 
மாக மானிலம் வைகிய தோதினான் 

(உக) 
வேறு 
புத்தமுதின் சுவைமறையின் பொருள் கொள்சர மப்ரபந்தம் 
பொலியு மொவ்வோர் ) 

( பதிகத் துற்ற 
பத்துறு மொவ்வொரு திருவாய்மொழியெனும் பேர் கொளுமினிய 
வத்தம்தெம் மறிவளவில் வினவியமாத் திரந்தொகுத்திங் கறிவித் 

( தோமால் 
முத்தர்களுக் கிடக்கைவலக் கைதெரியா மூடனெறி மொழியுமாறே 
உயர்வறவென் தெடுத்ததிலச் சாமமுத லக்கரமுனொளிரக் காட்டி 
யயர்வறுமால் கல்யாண குணமனைத்தும் பாகதர்க ள றியச்செய்து 
மயர்வறுமா னிலவுயிர்நா யகமிதுவோ வதுவோ வெனமயங்கு 

( நெஞ்சத் 
துயர றமா மருதிடைபோங் கண்ணனையே பரத்வமெனத் துலக்கி 

னானால் ( உங] 
வீடுமின்முற் றமெனவெடுத் தருடிருவாய் மொழியிலரும் விமல் 
னாமக் ) 

( மேலை 
கேடில்பர மன்றனைமா னிலவுயிர்காள் ப்ரபத்தி பண்ணிக் கிட்டி 
நாட்டைமி னென்றுடன்பத் துடையடியென் றெடுத்தினிய நயநக் 

( கஞ்சக் 
காடுடைய னளை திருடிப் பிணிப்புணலெத் திறமெனமோ கத்தாழ்ந் 

தானால் ( உச ) 
மாதமிரு மூன்றவன் ரௌ லப்ய்குண வாரிதியின் மடிந்து பின்னச் 
சீதரனுள் ளுகந்தருளத் தெளித்துமுளத் தாராது செப்பி 
யம்பொற் ) 

[ பொறுத்து கக்குங் 
போது மூமின் னவள் கொழுநன் றன்னடியா ரெவைசெயினும் 
கோதறு சௌ லப்யகுண னெனவுப : ச்சே டக்கவியிற் கூறினானால் 
அஞ்சிறையென் றருடிருவாய் மொழியதனில் பிராட்டியின் 

[ சவத்தை பூண்டாங் 
கெஞ்சலில் விண் ணாடுடைய னபராத சகத்துவமே யேதுவாக 


ளச 2 


சடகோப திவ்ய சரித்திரம் 


நெஞ்சுறக்கொண் டவனடியிற் றனாறுகண் முழுமை யும் போய் 

( நிகழ்த்தமின்று 
குஞ்சினுக்கென்றுழவிறலைக்கடையோதுக்குங்குருகினஙகாள் கூறி 

ரென்றான் (உசு ) 
வளவேளென் றருடிருவாய் மொழியதனின் மாறனைமுன் மருவி 
நீக்கும் ) 

( மாயோன் 
தளவாயொன் றமையா துண் மம்மர்கொளக் குருகினஞ்சந் தனுப்ப 
இளவேய்மென் றோளிணையா ளூடலறக் சூடுவமென் றிசைந்தீண் 

( டேகிக் 
களபநறுங் குயமருவும் மவனருளே யுலகறியக் கழறினானால் ( உ.எ ) 
பரிவதிலீ சனையெனுமோர் பதிகமதி லார்கலிசூழ் பாரிலுள்ளீ 
ரரிகுணமீ தென்றறியா துள மயங்கிக் கொடியபவத் தழறாழ் கின்றீர் 
சரியலவப் பரமனுந்து ராராத்திய னன் நவனைச் சார்ந்து வாழ்த்தி 
யிருவிசும்பிற் பிறப்பிலரா யுச்சீவியுங்களென விசைத்தா னன்றே 
பிறவியெனும் பதிகமதி லெம்பெருமான் ஸ்வாராத்யனாம் பேணித் 

( தூய 
நறவுகுபன் மலர்கொடுபூ சியுமவனா ராதனையு நனிசுகந்தர் 
தறநெறியே வுருவமதா யொளிருமெனப் பாரறிய வறிவித் தானால் 
மறலியைவென் றடுவெளிக ளுடையநங்கை திருவயிறு வாய்த்தோ 

னம்மா ( உக ) 
ஒடும்புள் ளேறியெனும் பதிகமதி லக்குணங்க ளுந்திடுத்த 
மோடம் பொன் வரைநகிலத் திருமணவா ளன்கரண மூன்று மொன் 

( றாய்க் 
கோடின்றிப் பரிசுத்த மாமடியார் தமையுகந்து கூடு மென்றாங் 
காடும்புற் கொடிபரித்த வழுதிகுலத் தரசுசுத னறிவித் தானால் ( ங ID 
இவையு மவையு மெனவருளுந் திருவாய் மொழியி னிசைத்தவண்ண 
நவைய றுமெய்ய டியனெனத்தம் மிடத் தெம்பெருமா னனியுகந் 

( தாங் 
கவையவங்கண் முழுமையினாற் சாத்மிக்க சாத்மிக்க வணைத்த தான 
சுவையினை முந் நிலமறியச் சொற்றனனிக் கலிகெடவந் துதித்தோ 

( னன்றே. ( ஙக ) 
பொருமானீள் படையெனும்ப திகமதிலெம் பெருமான்நற் புலவி 


( நீங்கி 


நிருகேதுக கடாட்சமருள் வைபவமிம் மானிலத்தி னிகழ்த்தினானா 


திராவிட வேதமருளிய படலம் 


ளசங 


லொருகோடி கயல்புரளுந் திரைகொள் பொரு நற்றுறைவோ 

( னொளிரு மாடக் 
குருகூரன் சடவாயு வணுகாது நிரசித்தகுழகன் றானே ( கூஉ ) 

இரண்டாம்பத்து 
மன்னுமவ் விரண்டாம் பத்தில் வருமுதற் பதிகத் தெம்மான் 
பின்னுமூ டியதிலார்த்தி பெருகி நாயகியாய் நின்று 
தன்னைசேர் சேதன சே தனங்களை நினைத்து நீவி 
ரென்னின் மாறனை வேட்டீர்கொ லெனவருந் தியதுரைத்தான் . 
திண்ணெனும் பதிகத் தார்த்தி தீர்தரக் கூட்டலாலப் 
பண்ணவன் குணசமர்த்திக் கேதுவாம் பரத்வ முன்னீர் 
மண்ணிடை யவதாரத்தில் மலர் தரு நலங்க ளெல்லாம் 
நண்ணுமென் றவன்பரோப தேசமு நவின்றான் மாதோ. 
ஊனில்வாழ் பதிகத்தந்த வாகமெல் வணையான் றன்கு 
ணாநுபவ விரோதஞ்செய் நவைகொள் சம்சாரநீத்து 
வானுளோர் பாவு நித்ய சூரிக ளோடு வாழ்வன் 
யானெனுங் குறிப்பை வையத் தியா வரு மறியச் சொன்னான் . (கூரு ) 
ஆடிஆ டியெனுந் தூய பதிகத்தக் குறிப்பண் ணாது 
ணாடிநெஞ் சுழன்று மாற னயகி யவத்தை கொண்டு 
வாடிமோகித்திருக்கும் வண்ணம தறிந்து தாய்பார் 
தோடவிழ் துளவினான்முன் சொல்லரங்கருளினாரால் . ( ஙசு ) 
அந்தாமத் தன்பெனுஞ்சொற் பதிகத்த வவத்தை போக 
வந்துடன் சம்சிலேடித்த மாயவன் ஸௌந்தர்யத்து 
நந்தலி னித்யமுத்தர் நல்கிய சேவை யுள்ளுஞ் 
சிந்தை சென்ற நுபவித்த செவ்வியை விளம்பினானால் . ( ஈ.எ ) 
வைகுந்தா வெனநின் றோதும் பதிகமான் மாறனீங்கல் 
செய்குமோ நமைவிட் டென்று திகைத்ததின் சங்கை பண்ணப் 
பெய்குமா முகிலே பென்றும் பிரிகிலே னுனையா னென்றும் 
மொய்குழல் நங்கை பாலன் மொழியமான் மகிழ்ச்சி சொன்னான் 


மேதகு கேசவன்றன் பதிகமவ் விபுத னாந்து 
வாதச நாம னான மாதவனருளி 


னானம் 


எசச 


சடகோப திவ்ய சரித்திரம் 


தீதில்சம் பந்தாசம்பந் திகளுமுச் சீவித்தாரென் 
றோதினான் கலிகெடற்கிவ் வுலகிடை யுதித்த நம்பி ( ஙகூ ) 
அணைவெனும் பதிகத் தெம்மா னருளிய செவ்வி யோர்ந்து 
தணிவில்பற் பலசம்சாரி தயங்குமுன் மருள் கெடத்தன் 
னிணையில்சம் பந்தியாக விசைய மோக்கப்பரத்தை 
பணித்தனன் றிருந்த வின்சொற் பாவலர்க் கரசரேறே . [ சய ] 
பண்ணமைந் திலகுமெம்மா வீடெனும் பதிகந்தன்னி 
லண்ணறன் சம்பந்திக்கு மழிவில்விண் ணாடளிப்பா 
னெண்ணநின் ப்ரீதிக்கன்றி யென்பொருட் டளிக்க வேண்டாங் 
கண்ணநீ யெனக்கைங்கர்ய நிச்சயங் கழறினானால் 

( சக ) 
கிளரொளி யிளமை யென்று கிளத்திய பதிகத் திம்மெய் 
தளர்முன முயிர்களன்று சாற்றுகைங் கர்யசித்திக் 
கிளமதி தவழும் பொன்கோட் டெழில்கொள்பா லிரும்பூஞ் சோலை 
வளர்திரு மலையைச் சென்று மருவுமென் றருளிச் செய்தான் ( ச 2 ) 

மூன்றாம்பத்து 
முத்தமிழின் சுவைக்கடலைக் கடைந்து கொள்ள முதவினிய தாந்திரு 
வாய் மொழியின் மூன்றாம் ) 

( விடபப் பருப்பதத்தார் 
பத்தின் முடிச் சோதியெனும் பதிகந் தன்னிற் பனிமலர்க்கார் மரு 
மைத்தகரு மாமுகினேர் வண்ண னெம்மான் மாலழகன் சௌந்தர்ய 

( வலையுட் பட்டுச் 
சித்தமிவண் டிரும்பாதங் கீடுபட்ட செய்தியுல கோரறியத் தெரி 

( வித்தானால் . ( கூ ) 
முன்னீரென் றமூடிவாய் மொழியின் மாறன் முனமழக ரெழிற் 
கடலின் மூழ்கிக் கங்கு ) 
றன்னையறி யாதுழன்ற னுபவித்தற் கசக்தி வருவது காண் 
றுன்னியதில் வ்யாமோகித் திருக்க மாயோ னுற்றி தற்கென் னீயழுங் 

( கலுலக மேத்தும் 
பொன்னிவரும் வடமலை சென் றணையடைந்து புல்லுவா யெனுமரு 

( ளைச் சொல்லினானால், ( சச ) 
ஒழிவில்கா லமெனவருள் பதிகத் தன்னி லுளமகிழ்ந்தா தரத்துடன் 
நம் முயிர்கா ளின்றே ) றுணையினைவாக்குகமெய்ம் மூன்றாற் 
யழிவிறிரு வேங்கடவெற் புடையான் றன்பா லடைந்தவன்காற் 


( சங்கோ சம்மென் 


திராவிட வேதமருளிய படலம் 


சைடு 


நழுவியிடம் பொருளே வல் கொண்டு யாமுஞ் சகலவித கைங்கர்யஞ் 

சமர்த்தியாக 
வழுவறுமெய்த் தொழும்புபுரிந் திடுவா மென்ன வழுதியர்கோன் 

காரிசு தன் வழங்கினானால் ( சடு ) 
புகழால்லொ ருவனென்னும் பதிகந்தன்னில் பூமகள் கோன் சர்வமு 
மாய்ப் பொலியுந் தன்மை ) ( குணங்கொண் டழைப்பே னென்ன 
யகமகிழ்ந்தின் புறவளிக்கு மணங்கியானவ் வண்ணறனை யெக் 
மிகமலைந்து தேர்ந்தவன்சே வடியிற்றாழ்ந்து விருப்பொடு வாசிக 

( வடிமை வியப்பதாக 
விகல்கெடமுப் பொழுது மடைந் தியற்றி வாழு மிறுமாப்பை யுல 

கறிய விசைத்தானன்றே (சசு ) 
மொய்ம்மாம்பூம் பொழிலெனுஞ்சொற் பதிகத் தாழ்ந்த முன்னீரிற் 
றிருவணை செய் முகுந்தன் வெய்ய ) [ களைக்கொண் டாடி 
கைம்மாவுக் கருள் புரிகங் கண்ணற் கன்பாய்க் கைங்கர்யம் புரியுமவர் 
யெம்மானைப் பரவாது பணியுஞ் செய்யா திருக்குமவர் தமையிகழ்க் 

( தங் கியம்பினானால் 
அம்மானைக் காளையரை யளித்த பெம்மான் அபராவதாரமிவ 

ணடைந் தகோவே ( சஎ ) 
செய்யதா மரைக்கண்ணெனும் பதிகந் தன்னிற் றேசுறுமா னிலவு 
யிர்செய் திருப்பணிக்கு 

வன்மை 
மெய்யபரவ்யூகமொடு விபவாந்தர்யாமியதுகளைய நுப்விக்கன்மிகவும் 
துய்யபரா தீனமுறு மர்ச்சை யென்னிற் சுலபமதா மெனவுலகிற் 

இலக்கினானான் 
மையவரி வண்டு பொடி யாடுநிம்ப மாலையுறுங் காரிசுத மாறன்றானே 
பயிலுஞ் சுடரொளியெனும் பதிகம் தன்னிற் பலகோடி யண்ட 
ரண்டப் பரப்பை யீன்ற ) 

விரும்பி நாளுஞ் 
வெயிலந் திகிரிகொடிர வாக்குமெந்தை மெய்யடியிற் கைங்கர்யம் 
செயுமன்பர் தன்னடியார்க் கடிய ரெற்கா சிரியரெனப் பாகவத 

( சேடத்வத்தை 
புயவென்றார் கலிப்புவியு ளறிவித்தானா லுயர்புளிக்கா வணத்துறை 

( பு மொருவன்றானோ ( சசு ) 
முடியானென் றினிதருளும் பதிகந் தன்னின் முன்னுரைத்த 
சேடத்வ முறைமை யாலோர் ) 

( பேர்ந்தாட் செய்ய 
பிடியின்றிப் போதமுறா தவன் குணத்தின் பீடுடைய ஸ்மாரகமாய்ப் 


191 


ளசசு 


சடகோப திவ்ய சரித்திரம் 


வடிவுறுமோ ரிந்த்ரியம்பஞ் சேந்த்ரியத்தின் மருவுதலை வேட்ட 

( தென வழங்கினானால் 
குடி குடியாட் செயுமடியார்க் கழிவினாடு கொடுத்தருளும் வரை 

( யாது கொடுக்கும் கொண்டல் . ( ரும் ) 
சொன்னால்வி ரோதமெனும் பதிகந் தன்னிற் சொற்றெரி நாவலிற் 

பிறரைத் துதித்துப்பாடி ) ( வெழிலியெழுமின்னென்று 
லென்னாகு மப்பொருள் வந் துமது கால மெது வரைப்போ மது 
தன்னோடு மிணைந்துபிறப் பிலியாய் நிற்குஞ் சார்ங்கனிருந் தாளி 

(ணையிற் சாற்றுவீரேற் 
றென்னாவென் றளிமுரலுந் துளவத்தண்ணல் சேணுலகி னித்திய 

( ராய்த் திரிவீரென்றான் . ( ருக ) 
சன்மம் பலபலவெனும் பதிகத்தின் முன் சாற்றிய லௌகீககவி 
தங்க ளுள்ளம் ) 

( மாறக் கண்டாங் 
வன் மீனுக் கிடருறுத்தி யானை காத்த மாயவன்பால் மருவுதலின் 
கன்போடப் பரமனடித் துணையிற் செய்யு ளாக்கியதிற் றாமடையு 

( மபீட்ட முற்று 
மென்போடுள் ளுருகியவ ரறிவான் வேண்டி யிசைத்தனன் றென் 

( குருகூர்வந் திருந்த கோவே . ( உ ) ! 

நாலாம் பத்து 
ஒருநான்கு பத்திலுறு மினிய தீஞ்சொல் லுகளொரு நாயகப்பதிகத் 
துலகு ளோர்கா ) 

(ழிசைத்திட் டாலும் 
ளிருமாநிலம் பரவு நிதிபடைத்திவ் வெறிகடற்பா ரொருகுடைக்கீ 
மருவாரைந் தருநிழலிந்த் ராணிகூடும் வாழ்வுறினும் நச்வரமா 

( மறையுங் காணாத் 
திருமாது கேள் வன நு பவமேநித்யஞ் சேருவீ ரவனடியிற் றிருகா 

( தென்றான் . ( ருகூ ) 
பாலனா யெனுந்திருவாய் மொழியின் முன்னம் பகருபதே சம்பலி 
யாப் பரமன் றன்பாற் ) 

( தாரத் துள்ள 
சாலபினி வேசமடைந் தளமயங்கித் தண்ணளியாய் முனஞ்செயவ 
சீலமுழு வதுமுகந்தெற் கருளவேண்டுந் தென்னிலங்கை யீடழித்த 

( திறத்தோ யென்றான் 
காலனகர் பாழ்படவண் புளிக்குட் டென்பாற் கருணை முகம் வைத் 

[ தமர்ந்த கழகனம்மா . ( ருச ) 


திராவிட வேதமருளிய படலம் 


பசஎ 


கோவைவா யாளெனுஞ்சொற் பதிகந் தன்னிற் கொன்றைமுடி 

யோனிரப்பைத் தொலைத்தாங் கின்னும் ) ( கள் காட்ட 
மேவாது குருதியருள் பரமன் முன்னம் மேவுதிரு வவதார விதங் 
நாவாய்கொண் டவன்குணம்பற் பலவுஞ் சொல்லி நாடுமதி ப்ரீதி 

யினை நவின்றா னெங்குந் 
தேவாகு மவனேயிவ் வுலகுமுய்யச் சென்றுமகிழ் மாறனெனச் 

( செனித்தோ னன்றே . ( ருரு ) 


மண்ணையிருந் தென்றருளும் பதிகத் தந்த மாலவதாரங்களெலாம் 
வழங்கி யேகத் ) 

கெவையவன்றன் சோதியுள்ள 
துண்ணெனமா றனுமணங்கி னவத்தை கொண்டுட் சோகித்தங் 
கண்ணுறுமோ வவைதிருமாற் குரியவென்று கதறியுளம் புலர்ந்து 

[ மிகக் காதல் கொள்ளும் 
வண்ணமறிந் தீன்றவளுஞ் சேடிமார்முன் வழங்கலென வுரைத்த 

( னனுண் மயர்வற்றோனே ( ருசு ) 


வீற்றிருந்தே லகமெனும் பதிகத் தந்த வெய்யமய நீர்தரவே 
விமலன் முன்னா) 

( தரு நூதியில் வைத்தோன் 
ணூற்றுவர்பாற் சந்துபட நடந்தோன் மாதர் நுண்டுகிலைக் கவர்ந்து 
மாற்றறுமெய்த் தவவாய்மை நித்யமுத்தர் மாட்டரத் திருவினோடு 

மருங்கி லீண்டப் 
போற்றியுள மகிழுமதி ப்ரீதி தன்னைப் புங்கவ னானிலமறியப் 

புகன்றான் மாதோ ( ருஎ ) 


தீர்ப்பாரென் றினிதருளும் பதிகத் தெந்தை சேவையளித் துடன் 
மறையத் தீரா மையல் ) 

• ( போக்க வென்று 
போர்ப்பாளாய்ச் சோகமுறத் தாயரீது புன்சமயத் தேவர் செயல் 
பார்ப்பாரா கிறபொழுதத் தலைவி தோழி பாகவத கீர்த்தனையும் 

( பாதத் தூளுஞ் 
சேர்ப்பீரே லிவள் பிணிக்கு மருந்தா மென்னச் சேர்க்கவது தீர்ந்த 

( தெனத் தெரிவித் தானால் ( ரு அ ) 


சீலமிலா வெனுந்திருவாய் மொழியிற் சோகந் தீர்ந்துடனெம் பெரு 
மானுந் திவ்யரூபஞ்) 

( பகற் றடங்கண் டுஞ்சா 
சாலவெனக் களித்தருளுள் ளிரங்கி யார்க்குந் தாயகனென் றிரவு 


ளசஅ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


தோலமோடங் கவன் குணம்பற் பலவுஞ் சொல்லி யுலைமெழுகிற் 

( கரைந்தழைத்த துறழச் சொற்றா 
னீலமணித் திரளனைய கூந்தற் செவ்வாய் நேரிழைகொ ணங்கைசுத 

( னிமலன் றானே ( ருகூ ) 
ஏறாளு மிறையெனுஞ்சொற் பதிகத் தெந்தை யிரவுபகல் விழி 
பொருந்தா திரங்கிக்கூவ ) 

( மாத்மியங்க 
மாறாதங் கொளித்தமையா லவனுகந்து மருவவுரித் தாகியவாத் 
டேறாதெற் குலகவர்போல் வேண்டாமென்று திரஸ்கரித்த மாற்ற 

( மிவண் டெரிவித் தானா 

ல் 
வீறாரு மதகரிவாண் மருப்பொசித்த வேந்தனடி யேபரவும் 

விமலன் றானே . ( சுய )) 
நண்ணாதா ரென்றருளும் பதிகத் துன்க ணண்ணியவெவ் வூடலையு 
கனிபொறுப்பேன் 

( கக் கருத்திற் சற்று 
கண்ணானின் னி ... த்திலதி விமுகரான காமர்கொள் சீ வரைப்பார்க் 
மெண்ணேனிவ் வுடற்பொறைவிட் டகலச் செய்வா யேழுலகுங் 

( கண்டிடவா யிடைநின் றாம்பற் 
பண்ணாளா வென்றவன்சே வடியை வாழ்த்திப் பற்றியவா றினிய 

( சமிழ்ப் பகர்ந்கான் மாதோ . ( சுக ) 
ஒன்றுந்தே வென்றருளும் பதிகத் திந்த வுலகிலுள சேதனர்பா 
லுகந்து பின்னு ) 

( நால் வேதங்க 
நன்றலநீர் பிறதெய்வ நயக்கும் வாய்மை நாரணனே பரமனென 
ணின்று முறை யிடலறியா துழன்று கெட்டீர் நீக்கியதை யினி 

( யேனு நிமலன் செம்பொன் 
குன்றநிகர் மணினொணெடு மாட , மோங்குங் குருகையர்க்காட் 

( செய்யுமெனக் கூறினானால் . ( கூஉ ) 
இத்திருவாய் மொழியினைமா றனுமுகந்தங் கியம்பலுமச் சுவை 
செவியா லினிது மாந்தி 

கைமாறு விருதீவான்றன் 
வித்தகன் நம் பொலிந்து நின்ற பாமனெஞ்சம் வியந்ததற்கோர் 
சித்தமதி லுன்னியனத் துவசம் வண்டார் செய்யமகிழ்த் தொடை 

யலுமச் செவ்வி யோன்பான் 
மத்தகசத் துறுகணறச் செய்தோ னீந்து வகுள் பூடணனெனப் 

பேர் வழங்கப் பெற்றான் . ( சுங . ) 


திராவிட வேதமருளிய படலம் 


சக 


ஐந்தாம் பத்து 
கையார்சக் கரத்தனெனும் பதிகத் தியானுட் கருத்துறுமெய்ப் 

பத்தியிலாக் கபட னாகி ) ( பொறிப்பாக்ய விடய மாக்கும் 
மெய்யாய தொழும்பரினு மவன் றன் னாமம் விளம்பியொரைம் 
பொய்யேனுக் குகந்தவன் ஸ்வா நுபவந் தன்னைப் போரவளித் 

( தனனென்று புகழ்ந்து தன்பாற் 
செய்யாளுக் குகந்தவரை மார்ப னெங்கோன் செய்யுபகார ச்ம்ருதி 

யைச் செப்பினானால் . ( கச ) 
பொலிகபொலிகவென வருள் பதிகத் திற்றாம் போரவுகந் தருளிய 
மெய்ப் போதத்தாலே ) 

( ப்ர பாவ நோக்க 
பலவிதங்கொ ளுளமொருங்கிற் றிருந்தி வாழும் பாகவத ரோடுதம் 
மலிவுடனிங் கெழு நித்ய முக்தர் தடை மங்கலா சாசனம் புரிந்த 

( வகையுஞ் சொல்லிக் 
கலிகெடுமென் றுரைத்துடன் காடாய முக்கோல் கைக்கொளெதி 

( பதிவடிவங் காட்டி னானால் . ( சுடு ) 
மாசறுசோ தியெனவருள் பதிகத் தெந்தை மாதவன்விச் லேடமதை 
மனத்துட் கொண்டு ) 

( பழிக்கென் செய்வேன் 
பாசிழைகொ ணாயகி தன் மைத்தாயீண்டிப் பாரில்லர் தூற்றியவெம் 
பேசவரி தாயகொடுந் தொழில தான பெண்ணை மட லூர்வனெனப் 

( பிதற்றினானா 
லாசறுபெண் பேதைமுத லன்பரியாரு மறி தரலாட்டிபுளிக்கீ 

முமரும் வேந்தே . ( சுசு ) 
ஊரெல்லா மெனவருளும் பதிகத் தின்முன் னுன்னுமட லூர்வ 
தற்கு மொண்ணா தாகி ) 

( திரவுங் கழியா தின்று 
காரெல்லா மொருபடிகொண் டிருந்த தென்னக் கங்குலிடை தனித் 
பாரெல்லா முண்டுமிழ்நங் கண்ண னான : பண்ணவன்வா ராமையி 

( னாற் பலுகிற் றென்றச் 
சீரெல்லா முரைத்துரைத்து வருந்தா நின்ற செயலெனப்பா ரவ 

( ரறியத் தெரித்தான் மன்னோ. ( சுஎ ) 
எங்கனேயோ வெனுந்திருவாய் மொழியிலந்த விரவுகழிந்து தய 
னும் வந் தெழுந்த தற்பின் ) 

( பாறனை 
டடங்குறவழ் மணிமாடக் குறுங்கை நம்பி வழங்கியசேவையிலழுங்கு 


ளருயா 


சடகோப திவ்ய சரித்திரம் 


சுகூ 


கொங்குலவோ தியையனைமார் புலம்ப லென்னீ கோற்றொடியென் 

( றேமுனியக் குணத்தின் மிக்க. 
ளங்கவன்பா லென்பனமுங் கண்ணு மோடி யடைந்த முனியீரெ 

( னுமா றறிவித்தானால் , ( சுஅ ) 
கடன்ஞால மெனவருளும் பதிகத் தெம்மான் காட்சியளித் துடன் 
மறையக் காதல் கொண்டு ) 

( கொண்டா லன்ன 
குடமனைய நகிலமரி மைக்கட்செவ்வாய்க் கோபியர்கண் ணனில்லீலை 
மடவரலா யப்பரமன் லீலைமுற்றும் மனமகிழ்ந்தங் கநுகரித்த 

( வகைய தாகப் 
படவரவத் தரசவனே யவதரித்த பனிமலர்சூழ் புளிநிழலோன் 

பணித்தா னன்பே 

றே , சுக 
நோற்றநோன் பெனவருளும் பதிகத்தின்முன் னுவலும்து கார 
மென்ற நொய்மை தீர்ந்து 

( மாத்திரைப்போழ் 
மாற்றரிய திருநாடு ததிபாண்டற்கு வழங்கருளா யுனைப் பிரிந்தோர் 
தாற்றேனுன் திருவடியே யுபாயமென்றுள் என்பொழுகச் செஞ் 

( சாலி வரியினூடு 
சேற்றுறு தா மரைமலர் வரமங்கைக்குட் சீகான்றாள் பற்றியதைச் 

( செப்பினானால் . ( எஸ் ) 
ஆராவ முதழலுஞ்சொற் பதிகத்தங்கு மடைந்து பல சித்தியிலா 
ததினானொந்து ) 

( பெருமான் திருப்பாதத்தி 
தீராத வாசையொடு செழுநீர்ப் பண்ணைத் திருக்குடந்தை யெம் 
னீராயலைந்து கரைந் துருகித் தன்னுண் ணின்றிடுமாக் ருந்தகத்தை 

( நிகழ்த்தி மாயன் 
காராருந் திருமேனி யம்மான் கண்ணன் கழலிணை பற் றியவாய்மை 

[ கழறினானால் . ( எக ) 
மானேய்தோக் கெனுத்திருவாய் மொழியிலந்த மாதவனும் பலசித்தி 
வழங்கா துள்ளந் 

( புகட் போய்த் திகைத்து வீழ்ந்தக் 
தேனார்பூஞ் சோலைகள் சூழ்ந் தணிகொண்மாடத் திருவல்ல வாழ் 
கோனார் செம் பதுமமல ரடியைவாழ்த்திக் கூடியது பவிப்பதென்று 

( கொல்லோ வென்று 
கானாட் பிடிநடைகோ சளைமார்முன் கழறியவா றுரைத்தனன் 

( வெங்கல வென் றேனே . ( எ 2 ) 


திராவிட வேதமருளிய படலம் 


பருக 


வுள்ளம் 


பிறந்தவாறு மெனவருள் பதிகத்தென்றும் பேணியவா சையிற் 

பலனைப் பெறற்கில்லென்று ) 
சிறந்தவவ தாரங்க டோறுஞ்சென்று சீர்கெழுகுணாநுபவஞ் செய்ய 
மறந்து , மலைந் தலையாத பக்தி நாளும் மாறாமற் றருகவென மறிகடற் 


கண் 


ணிறந்தகுரு மகனைத்தக் கணைக்கன் நீந்த வெம்பெருமான் 

[ றனக்குரைத்த திசைத்தான் மாதோ. ( எங ) 

ஆறாம் பத்து 
வைகலெனும் பதிகமவ தாரமதில் இட்ட சித்தி வராமைபின்னு 
முய்வர்தொழு மர்ச்சாவ தாரமதி லுளமனைத்து மூன்றிவண்டார் 
கொய்மலர்க்கா வினமருவு திருவண்வண் டூருறையும் கோவலன்பாற் 
செய்மருவு புள்ளினஞ்சந் தனுப்பிபவா றுலகறியத் தெரிவித்தானால் 
மின்னிடையென் றருள்பதிகத் தத்தூ தி லெம்பெருமான் மிகவொ 
ளித்துத்) 

( கட் 
தன்னுழையி லினிது வர லறிந்து மக்குப் பலவாய சலவேன் மைக் 
கன்னியரங்குளரவர் நீத் திவணேக லெனப்ரணய்கலகத்தாலே 
பன்னகமீ நடித்தவனைத் திரஸ்காரம் பண்ணினதைப் பகர்ந்தான் 

( மாதோ . ( எரு ) 
நல்குரவப் பதிகமப்ரணயகலக விருத்தமதா நலிவி றம்மைப் 
பல்கதிரு மதியுமினி மினியெனவாஞ் சேணுலகப் பரம னண்ணார் 
வெல்லுமுயர்விருத்தவிபூதிகளுமெனைக்கை கொள்ள மேவினானென் 
றெல்லவரு மறிவுறவே யுடையநங்கை யீன்றசுத னிசைத்தானம்மா. 
குரவையெனும் பதிகமதி லவ்வாறு கூடியநங் கொண்டல் வண்ணன் 
பரவையிற்கணை வர்கொடி பாஞ்சாலிக் களவில்கலை பல்கச் செய்தோ 
னரவணையான் குரவைமுத லாடியபல் லீலைகளு மநுசந்தித்தாங் 
கிரவுபக லகமகிழ்ந்து ப்ரீதியடைந் ததையறிய வியம்பினானே . எஎ 
துவளிலெனும் பதிகமதவ் வநுபவத்தோர் விச்லேடர் தோன்றி 
மாதாய்ச் ) 

( பற்று 
சவிகெட மோகங்கொடுதண் தொலைவில்லி மங்கலமால் சரணைப் 
மவையறியா தனைமுனிய வதைமறுக்கப் போகாதங் கவள வாவை 
யிவளவுமெண் ணாது விடு மென்றிகுளை சொல்வதென விசைத்தான் 

மாதோ . ( எஅ ) 


. 


ளருஉ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


மாலுக்கென் றருள் பதிகத் திவ்வாறு வருந்தியுமான் மருவானாகக் 
கோலுகக்கத் தரிவைவிர கார்த்தியினா லுடலசந்து குறையச் செம் 

பொன் 
னீலக்கல் லிழைதரள வடமொடுசங் கெழில் பலவு நில்லா தாகிக் 
காலக்கண் டனை வருந்திச்சொல்லுஞ்சொல்லாகமுனங் கழறினானால் . 
உண்ணுஞ்சோ றென்றருளும் பதிகமதிற் றாய்சோக முறவன்னா 
டன் ) 

( மெல்லாங் 
பெண்ணுஞ் சோகந்தெளிந்து தாரக போஷக போக்யம் பின்னு 
கண்ணன்றா னென்றனக்கென் றேதிருக்கோளூர்செலத்தாய் கலக் 

( கந் தீர்ந்து 
திண்ணங்கொண்டென்மகளவ்வூரடைந்தாளெனுமாறு செப்பினானால் 
பொன்னுலகாளீ ரெனுஞ்சொற் பதிகம் தவ் வணிநகர்க்குப் போவே 

( னென்று 
மன்னியகாற் பலகானி யாறுபோக மாளாது மலைந்தாங் குற்ற 
வன்னமொடங் குருகினங்கா ளுமக்கிரு விபூதியுநா னளிப்பன் 

( றுத்திப் 
பன்னகமீத்துயில்பரம பதநாதற்குரையுமெனப் பகர்ந்தான்மாதோ . 
நீராயென் றிடுதிருவாய் மொழியினிற் சந்தனுப்பியுமா னிகழானாக 
வாராயென் றழைத்திடு தங் குரலறிவா ருளமுருகு மாறுமெய்ய 
பேராயிரங்கொளுமெம் பெருமாற்கு முத்தருறை பெருநாட்டிற்குந் 
தாராள மாயடைய வோலமிட்டங் கழைப்பதெனச் சாற்றினானால் . 
உலகெனுஞ்சொற் பதிகமதிற் றாமுறுமா க்ருந்தநத்தி லுண்மை 
சொல்ல ) 

[ நாடாக 
நிலையொடு நும் பொருட்டுயர்விண் ணாடகன்றித் திருமலையந் நெடு 
நலமுறநிற் றனமெனவின் னோனுமலர் மேலுறையு நங்கை தன்னை 
யலைவறுமெய்க் காரணமாய்க் கொண்டவன்றா ளடைந்தமென வறி 

( வித்தானால் . [ அ ) 
ஏழாம் பத்து 


வேறு 


உண்ணிலா வியபதிகத் தோதநீர் வண்ணனரு 
ணண்ணிலா தார்த்தி கொடுன் னளின மலர்ச் சேவடியை 
யண்ணிலா திந்திரியத்தெக் காலமளவும் மழுங்கப் 
பண்ணினா யென்றுபனப் பாதையறி வித்தனனால் . 


( அச ) 


திராவிட வேதமருளிய படலம் 


கருக 


கங்குல்லெ னும்பதிகத் திவ்வாறு காதல் கொள 
வங்கவடாய் செம்பொன் னரங்கன் றனைக் குறித்திம் 
மங்கையுய்யற் கெவ்வண்ணம் வைத்தீர்சங் கற்பமெனப் 
பங்கமறக் கேட்டுருகும் பான்மையறி வித்தனனால் , [ அரு ) 
வெள்ளையெனும்பதிக மெய்த்தா யிவையுரைக்கக் 
கள்ளவிழ்பூங் கோதைகொளுங் காதறெளிந் தருகாம் 
பிள்ளைக்குழாங்கொடிருப் பேரை செல்லு வேனெனத்தாய் 
தள்ளநிராகரித்துச் சாருவதாகப்பகர்ந்தான் . 

( அசு ) 
ஆழிப் பதிகத் தவன்பிரிவிற் றுன்பமுறப் 
பாழியந்தோண்மாயன் பண்டையவ்தாரமெல்லாம் 
வாழியினமாறனுக்கு வந்து தவச் சிந்தித்துச் 
சூழக் குணத்தியல்பு சொல்வதென வோதினனால் . ( அஎ ) 
கற்பாரெனும்பதிகங் காண்விஜயோபாதாநக் 
சிப்பாலிராமகிருஷ்ண ரென்னுமவதாரநிற்கத் 
தப்பாக வேபிறரைத் தாழ்வதிலென் னென்றுடன்றாம் 

என் 
முப்போதுமால்குணத்தின் மூழ்கியவா றிங்குரைத்தான் . ( அஅ ) 
பாமருவென்றோதும் பதிகத் தவன் குணமுண் 
ணாமருவி யும்மெதிரி னண்ணா ததினாலுன் 
றேமலர்த்தா ளெப்போது சேர்வே னெனவுருகா 
ஏமுறுமாக்ருந்தன மியற்றியதை யேபணித்தான் [ அகூ ] 
ஏழையெனும் பதிகத் திவ்வணமாக்ருந்ததங்கேட் 
பாழியான் றன்னவுரு பாக்யசம்சிலேடமின்றித் 
தாழமனமுருகித் தன்னுள் வருத்த மெலாந் 
தோழியர்க்கு மன்னையர்க்குஞ் சொல்லுவதாகப் பணித்தான் ( கூய ] 
மாயாவெனும்பதிகத் திவ்வா றுளம் வருந்து 
நாயேனை யிவ்வுலக நண்ணவைத்த தென்னெனப்பார் 
தாயோன் விசித்திரவி பூதி தனைக்காட்டச் 
சேயோன் மகிழ்மாறன் சிந்தைமகிழ் வைப்பகர்ந்தான் ( கூக ) 
என்றைதனி லென்னையிவ ணேன்வைத்தா யென்ன வெற்கு 
மொன்றடியார்க் குந் தமிழ் நீ யோ தவைத்த தென்னலுமக் 
கன்றுகுணி லாயெறியுங் கண்ணனுரைக் குப்பதிலெக் 
நன்றிபுரி வேனென வுண் ணலியும்வகை யுரைத்தான் . ( + உ ) 


20 


சடகோப திவ்ய சரித்திரம் 


இன்பமென்னும்பதிகட்ட திவ்வா றுபகரித்த 
மின்பொலியு மார்பனுறை மெய்த்திருவா றன் விளைக்கு 
ளன்புடன் சென் றின்றமிழை யரங்கேற்ற வேணுமென 
வென்புருகு மார்த்தியினை யீங்கருளிச் செய்தனனே . 


கங 


எட்டாம்பத்து , வேறு 
தேவியா ரெனும்பதிகத் தப்பதிக்குச் செலமுடியா திடை தருகித் 
திருமா துண்மை ) 

( முற்றும் 
மேவுபுரு டாகார பூதை யாக மெய்யுறு மாச்ருதபார தந்திரிய 
பாவுதலிற் றமக்கினிய பலனில்லென்று பன்னுகுண மேற்சங்கை 
பண்ணமாயோ 

தருளினானே ( கச ) 
னாவலிற்றன் கல்யாண குணங்கள் காட்ட வதிசங்கை தீர்ந்து கந்த 
நங்களெனும் பதிகத்தெம் பெருமான் றன்முனளின முகங் காட் 
டாது நலியச் செய்ய ) 

( றிரங்கி மிக்கச் 
லெங்கனமற் றவன றியச் சஞ்சா ரத்தி னியற்கையுள தோவென் 
சங்கைகொடெற் கவைமிகவுந் தியாச்சிய மென்று தாயருயிர்த் 

( தோழிபல தாதி மார்முன் 
னுங்களோ டெமக்கினிப்பற் றில்லை யென்றாங் கோதியதாய்க் காரி 

( சுத னுரைசெய் தானால் . ( கூரு ) 
அங்கெனுஞ்சொற் பதிகமதிற் பற்றில் லென்றாங் கறைந்திடமா 

லவனுளத்துற் றருளே செய்யச் ) ( ந்து தனையல்லாதிம் 
சங்கையிலன் னோனெழிலெவ்வகமுங்கண்டு தானழுங்குந்துயர்மற 
மங்கைமண வாளனதி ரூபத்துக்கு மங்கலா சாசனபரரில் லென 

( வருந்தப் 
புங்கவநித்தியமுத்தர் முமூட்சுவுண்டுட் புலரலென மகிழ்ந்தவகை 

( புகன்றானம்மா. ( கூசு ) 
வார்கடா வியெனவருட் பதிகத் தெந்தை மாறனுமக் கின்ன முள 
மலையுமென்று ) 

( யுந் தெளியக் காட்டி 
சீர்கெழுதன் வீர்யசக்தி குணங்கள் யாவுஞ் சேவைபர சமர்த்தியை 
யேர் கொள்பொழிற் றிருச்செங்குன் றூரில்வாழு மெம்பெருமான் 

(பயமறச்செய் யியற்கை சொன்னான் 
கார்கொளுடைப் பாலுடைய நங்கை யீன்ற கண்டடணி நாற்கவிப் 

[ புலவர் களிக்கும் வேந்தே . கூஎ ] 


திராவிட வேதமருளிய படலம் 


பாடுடு 


மாயக்கூத் தாவெனுஞ்சொற் பதிகத்திந்த வாறுபயம் போக்கியது 
மானசத்தி ) 

( கித்துத் 
னாய்வ நுபவமாத லாற்பாக்யத்தி ன நுபவமே வேண்டுமென வதிசங் 
தாயவனெம் பெருமானை வணங்கி மிக்கச் சாக்ஷாத் கரிக்கவெனத் 

( தாமுந் தன்பான் 
மேயபுல னுங்கரைந்தங் கழைத்த வாறிம் மேதினியோ ரறிதரவே 

( விரித்தான் மன்னோ. ( கூஅ ) 
எல்லியுங்கா லெனவருளும் பதிக மாற னிவ்வாறு கூப்பிட மாலிவ 
னின் மிக்க ) 

( பண்ணுமுன மடைந்தோமில்லை 
வல்லல்கொளுந் திருஷ்ணையதாய் வருந்தி யன்னோன் ஆக்ரோசம் 
வல்லையதற் கிதமாகப் போனான் பாறன் மாலுறுவ னென்றுதிருக் 

கடித்தானம் போய்ச் 
சொல்லுவமால் சாத்மித்த பின்பென்றேகுஞ் சூட்சியறிந் தகமகிழச் 

சொற்றான் மாதோ . ( கூகூ ) 
இருந்தெனுஞ்சொற் பதிகமதி லுகந்து மாற னேர்கொடிருக் கடித் 
தானத் திருடி கேசன் ) 

( பொய்மா லோவென் 
பொருந்தியுள மகிழ்ந்து தம் தூடனீங்கப் புல்லியது சொப்பனமோ 
மருந்துயருற் றிவைசொப்ன மோகமன்றென் றதிசங்கை தீர்ந்துட 

( னங் கதிமால் கொள்ளத் 
திருந்தியவன் றனையடைந்த தருளிச்செய்தான் றென்குருகூ ரவ 

( தரித்த செவ்வியோனே . ( m ) 
கண்கள் சிவந் தெனும்பதிகத் ததிமா லுற்ற கண்ணனவ யவங்களி 
லுங் கலன்க ளுள்ளும் ) 

( வாரா நிற்கத் 
வண்ணமதி லும்மனமுங் கண்ணு மாழ்ந்து மாதமிரு மூன்றளவும் 
தண்ணளியோ னருள் கொடுபின் மீண்டம் மாறன் சர்வஸ்வா மித்வ 

மதைச் சாற்றினானாற் 
பண்கொளுமென் மொழியுடைய நங்கை யீன்ற ப்ரபந்தஜன கூட 

( னருட் பரமன்றானே . ( m க ) 
கருமாணிக் கமலையெனும் பதிகத் திந்தக் கண்ணனடி சேடத்வக் 
கனிவினாலுள் ) 

னவத்தை கொட்வ் வுததி வண்ணன் 
ளுருகாநின் றெப்பொழுதுந் தனை மறந்தோ ரொண்டொடியி 
றிருமாலின் குணங்களிலீ டுபடாநின்ற செயலையுயிர்த் தோழியர்க 

( டெரிந்து தாய்க்குன் 
னருமாது படுதுயர மறிதி யென்றங் கறைவதெனப் பாரறிய வறி 

(வித்தானால் . . ( 2 ) 


ஒருசு 


சடகோப திவ்ய சரித்திரம் 


நெடுமாலுக் கடிமையெனும் பதிகத் தெந்தை நித்தியசூ ரிகள் பரவு 
நிமல னேழ்ப ) 

( கல்யாண குணத்திலீடு 
கடுமாயத் தொலைத்தணங்கை மணந்த வென்றிக் கண்ணனுடைக் 
படுமாயத் தடியருக்கு மடியர் செய்ய பதமலரென் னுயிர்நிலையாய்ப் 

[ பரித்தே னென்றான் 
சுடுமாதித் தனுக்கவிழா விதயகஞ்சந் தோடவிழ வுதித்தருளுஞ் 

( சுடரோனன்றே . ( ங ) 
ஒன்பதாம் பத்து , வேறு 
கொண்ட பெண்டிர் மக்க ளென்னுங் கோதறு பதிகத் திந்த 
மண்டலத் துள்ளீ ருங்கண் மனையுற முறையார் வாழ்வுங் 
கண்ட மாத் திரமல் லாது கடிப்பதிங் கிறையு மின்னந் 
தண்டயி ருலகுண் டோன்ற ன்றாட்டுணை யலதென்றானே . ( mr ] 
பண்டை நா ளென்னு மின் சொற் பதிகமம் புளிங்குடிக்கண் 
விண்டுவைப் பரமனாகுங் காசினி வேந்தை மாறன் 
கண்டுநின் னுறவின் பொய்ய காரிய மனை ததுந் தந்துன் 
னண்டையி லிருத்தி நல்வாழ் வருடியென் றறிவித்தானால் , ( mm ) 
ஓராய பதிகத் தந்த வொண்சுட ராழி மாய 
னேராய் நீ வேண்டும் யாவு நின்னுளப் படியே செய்வம் 
நாராய ணனுநா னென்று நல்லுற வதனைக் காட்ட 
வாராத சீலத் திற்கா றாழ்ந்ததா யருளினானால் 

( சு ) 
மையாரும் பதிக மென்னும் வண்டமிழ்த் தொடையி லந்தக் 

பழிச் சங்கு வேந்தைக் காணவென் றதிமால் கொண்டு 
நையாநின் றினித ழைத்தந் நாரணன் றனைக்காண் குற்றங் 
குய்யாநின் றுகந்த தாய வுண்மையை யறிவித்தானால் . 
இன்னுயிர்ச் சேவ லென்றங் கினிதருள் பதிகத் தெந்தை 
பொன்னவள் கொழுநன் கூடிப் போயபி ன திமாலுற்று 
மன்னிய குருகீ ரென்றன் மாதவன் வருக வென்றுங் 
கன்னியம் பேடை யோடு கரைமினென் றறிவித்தானால் . 

( அ) 
உருகுமா னெஞ்சு மென்றங் கோதிய பதிகத் தென்னுட் 
டிருகுமாய்த் திடுபுள் ளூருந் தேவனின் செயல்களெண்ணிப் 
பெருகுமால் வேட்கை கொண்டு பேசிய கழீஇய தன்ன 
முருகுமா மகிழலங்கன் மொய்ம்பனீண் டறிவித்தானால் . ( m • ) 


( எ ) 


பைம் 


திராவிட வேதமருளிய படலம் 


பருஎ 


அ 


எங்கானற் பதிக மாற னேந்திழை யவத்தை கொண்டெற் 
கங்காய கா தன் மாற னழகென வவையற் றாசாய்ச் 
செங்கானன் னாரையீர்தென் றிருமூழிக் களத்துள் ளோன்பா 
னங்காத லுரைமி னென்று நவின்றவா றறிவித்தானால் . ( mw ] 
அறுககுமப் பதிகத் தின்முன் னனுப்புந்தூ தரியைத் தன்முன் 
குறுக்குமுன் மிகவிளைத்தக் கோவலன் றிருநாவாய 
னுறற்கு நாளுள தோமாயற்குரிய தொண்டியற்றுவேனோ 
மறுப்பனோவன்னோ னென்றுண் மனோரத மறிவித்தானால் . ( ளயக ) 
மல்லிகைப் பதிக மாறன் மடவர லாகி யந்தி 
புல்லிய வாடை திங்கள் பூவணை யன்றில் வேயின் 
சொல்லியங் கடல்வே டாயர் தோழிசாந் தணிவெறுத்தாங் 
கல்லிருந் தரியைக்கூவி யழுங்கலாய்ப் பகர்ந்தான் மாதோ . ( m52 ) 
மாலைநண் ணியெனுந் தூய வண்டமிழ்ப் பதிசு மாற 
னோலையார் கலிசூ ழங்க ணுலகுளீர் கணபுரத்து 
நீலமா பலைபோ னின்ற நிமலனை வணங்சீர் துஞ்சுங் 
காலைவிண் ணாடளிக்குங் கருதுமென் ற குளினானால் . ( எசுசு ) 

பத்தாம் பத்து , வேறு 
தாள தாமரை யாம்பதி கந்தனில் 
வாளை பாய்தட.. மல்குதிரு மோகூர்க் 
காள மேகங் கழல்பணிந் கால்வழிக் 
காளு நற்றுணை யாமென் றறைந்தனன் . ( சுச ) 
கெடுமி டர்ப்பதி கங்கிளர் மாடமார்ந் 
தடா னந்த புரத்தநு கூலரை 
மடம றும்பன் மயக்கு மறச்செயு 
நடலை தீர்ந்தவ ணாமென் றோதினன் . ( கரு ) 
வேய்மரும்பதி கத்தவன் மேனகர் 
தாமடைதற் கிலாததிற் றம்மையிப் 
பூமி வைக்குமோ வென்று புலர்ந்துபின் 
மாம னாற்ற மகிழ்ந்தகை யோதினான் .. (கைளகசு ) 
சார்வெ னும்ப தி கத்துமுன் சாற்றிய 
சீர்கொள் பக்தி பலத்துடன் சேர்ந்ததாற் 
சோர்விலாதகைத் தொல்லுல கக்தினுக் 
கார்வ மோடிங் கறைந்தன னன்றரோ ( நகஎ ) 


ளருஅ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( கஅ ) 


ளககூ 


( man ) 


( உக) 


கண்ண னாம்பதி கந்தனிற் காரினேர் 
வண்ண மேனிகொண் மாயனை வாழ்த்துறுந் 
திண்ணமேவுநர் சீர்த்தி தனைப்புவிக் 
குண்ணெ கிழ்ந்திங் குரைத்தனன் மாறனே . 
அருளெ னும்பதி கத்தவ னன்பினா 
லிருள்செ றிந்ததம் மென்புட றன்னொடு 
மருவு பொன்மதில் வாட்டா றடைவமென் 
அருகி நெஞ்சொ டுரைப்பன வோதினான் , 
செஞ்சொ லாம்பதி கத்திறன் சீர்கொண்மெய் 
வஞ்ச மோடரி வாஞ்சைவைத் தாளமால் 
விஞ்சியே கலந் தாய்ந்து பின் விட்டதை 
யெஞ்சிலாதிங் கிசைத்தனன் மாறனே . 
மன்றிருப்பேர் நகருறை மா றனக் 
கின்று மாற னிசைத்திலன் பாவெனச் 
சென்று மூன்றவன் சிந்தை நிறைவுற 
வொன்ற வெந்தை யுகந்துபி னோதுவான் . 
திருவெனும்பதி கந்தனிற் செந்திரு 
மருவு மார்பன் மகிழ்ந்து வியத்தல்கண் 
டுருவி னோய்முன் னொழித்தின்று சேறுத 
லருமை யோவென் றழுங்கிய தோதினான் . 
சூழ்ந்தெ னும்பதி கத்தரி சூரிகள் 
வாழ்ந்தி டும்பதி யின்வழி காட்டவாங் 
காழ்ந்து முற்று மநுபவித் தண்ணறா 
டாழ்ந்த வாறிவண் சாற்றினன் மாதரோ . 
முனிய`தாம்பதி கத்து முன் னின்புபோய்த் 
தனிய தாகித் தளர்ந்து தெளிந்து பின் 
ன்னிய தாம்பர மபக்தி யானைந்தப் 
பனிகொள் மாயனைப் பற்றிய தோதினான் . 
இந்த வாறெழு தாமுறை யின்பொரு 
டந்த போழ்து மதுர கவித்தவன் 
சிந்தை கூர்ந்தவன் சேவடி யுன்னுபு 
நந்த லின்றி நனிவரைந் தானரோ . 
திராவிட வேதமருளிய படல முற்றும் . 


[ mz2 ) 


( உக ) 


( m உச ) 


( mஉரு ) 


ருவர்ச்சைப் படலம் 


தீதறுமெய்ஞ் ஞானநிறை யாள வந்தார் திருவுளத்து முன்னியவை 
செய்யு முன்பே ) 

( மடித்துக் காட்டிப் 
மாதவன்றன் னுலகருளச் சரமபிம்ப மலர்க் கையிடை விரன் மூன்று 
போதரமெய்ச் சிச்சர்மனம் வருந்த வெல்லை போந்து விர னிமிர்த் 

| தருணம் புநித ஞாக 
வாதவனிற் றோன்று மெதி பதிதாள் வாழ்த்தி யர்ச்சையெனும் 

( படலமதை யறிவிப் பாமால் . ( க ) 


வேறு 


எம்மாற னைத்தடிந்தின் றிணையடிக்காட் கொண்டருளு மெழில் 
கொள் சோதி ) 

( கொண்ட 
யம்மாறன் றனைப்பணிவோர்க் கின்னமுதச் சடகோப னருள்சேர் 
றெம்மாறுஞ் செந்தமிழோ ராயிரமுஞ் செய்து கந்த செயற்க்குத் 


தூய 


கைம்மாறு செய்தருள்வா னெனப்பரம வானாட்டிற் கருணை 

( பூத்தோன் , ( 2 ) 
தெள்ளமுதத் திருமகளம் புவிமாது மிருமருங்குந் திகழத் தூய 
வள்ளயில்சே ரைம்படையு முறைமுறைநின் றொளிசெய்ய மருவுந் 

( டேத்தப் 
பள்ளவினைத் தொடரறுத்த நித்யர்குழாம் புடைபரந்து பல்லாண் 
புள்ளரசன் மீத்தோன்றி முன்போல விண்ணகத்திற் பொலிந்தான் 

( மாதோ. ( Ⓡ ) 
விண்ணகத்திற் றோன்றியிவ்வா றடல்வாண னாயிரந்தோள் வீட்ட 

( நாதன் 
பண்ணமைந்த பைங்கமலத் தாளேறு வரையகலப் பரமன் சேவை 
தண்ணளியோ டீந்தருளப் பாந்தண்முடி மீக்கிடந்து தயங்குஞாலத் 
துண்ணயந்த வெவ்வினை தீர்த் தருண்ஞான தேசிகனு முவந்து 

( கண்டே . ( ச ) 
மருவாருக் துளவமுகி லைக்கனிவாய் முடியார வணங்கி வாழ்த்தி 
வுருகாநின் றிடவரிதன் சேவையளித் தணிநகர்செல் லுழியந் 


(தோநின் 


றிருவாணை நின்னானை கண்டாய்போ கேலுனது திருநா டெற்குத் 

முரணமுக் தேடறியா வடிபரவிச் சாற்றுவானல் . ( ரு ) 


தருவாயென் 


ளகாய 


சடகோப திவ்ய சரித்திரம் 


குருதிவெளென் பசைநரம்பு செறி தசைசர் மங்கொளுடற் குரம்டை 
யின்கண் ) 

( வருந்தி 
ணரைபிணிகொண் டது குறுகிக் காறளர்ந்து கோலூன்றி நனி 
மருள் கொளுமிப் பிறப்பிலிலு முழன்றிடிலயா னுய்வதற்கென் 

( வழியுண்டோ தாய் 
சுருதியொடோ திமமுயர்த்கோ னரனபரர் தேடறியாத் தூய்மை 

யோனே . 
என்ன லுமா லும தருளிம் மெய்யடியர்மதுரகவிக் கிசைய வீண்டு 
முன்னுளமூ வர்களுடன்மற் றவருரைசெய் செந்தமிழின் மொழியு 
நீவிர் ) 

( தொடையு மோதி 
சொன்னமறை நான்கினரும் பொருளுடன்பின் னவருரைக்குந் 
மன்னுமிவ ணெனவுமலைந் தடியனுள மருவாதிவ் வளநா டென்றான் 
இவ்வணமா லுடன்வகுள பூடணன்றன் னுள விருப்ப மினிது கூற 
வவ்வியினின் மதுரகவி யும்மெனைக்கைக் கொண்டகன்றா லடியே 
னுய்வன் ) 

( ளோர்க்குச் 
பவ்வநெடு வரிவிழிகொ ணங்கைகுமா ராவெனுமுன் படியு 
செவ்வியினான் மறைத்தமிழை நீயலதிங் கெவரிருந்து தெரிவிப் 

( பாரால் . ( அ ) 
என்றிடவுள் ளுழன்று தெளிந் தடிபரவிக் குடிமறவா திளமையான 
கன்றைமறந் தனைபிரித லுலகியல்போ தம்மகவைக் களைந்தின் 

( போகந் 
துன்றியநற் கனியமுதா ரடிசிறனை யுண்கிலதிற் சுவையேதெனு 
மொன்றிடுமோ தந்தையருக் கவைசிவண வெனைப்பிரித லொவ்வா 

தென்றான் . ( சு ) 
மத்தளைவாய் வைத்தகரு முகில்புரையுந் திருமேனி மாயன் றுய்ய 
புத்தமுதிற் றெளிதமிழா பிரமருணன் னாவீறு போத நும்மை 
நத்தியமெய் யடிமதுர சுவியுழலா திவணிருநா நவின்ற வண்ண 
நித்தியமா கப்பொலிந்திங் குமது திரு முன்னரிலே நிற்போ 

( மென்றான் . ( n ) 
அம்பு யிற் கலி கெடுமென் றுரை செய்மகி ழலங்கலுறு மஞ்ச 

1வண்ண 
யெம்பெருமான் றிருவுளத்தின் படி திருந்தி மதுரகவி யிடையா 
மும்பருல கோடுபுவிக் காமுதல்வ னீயேயென் றரைந்துகந்து 
தம்பதுடக் கட்கடையாற் குளிர விழித் தவன் கனியச் சாற்றினானால் . 


வூர்தி ) 


திருவர்ச்சைப் படலம் 


பாக 


தென்றிசைமார்த் தாண்டனுரு வாயு தயஞ் செய்ததுவுந் திருப் 
புளிக்கீ ) 

( வ 

வாறும் 
ழொன் றியொரு பதினாறாண் டளவினமக் கோர்மறுசொல் லுரைத்த 
பொன்றிலரு நான்மறையின் பொருளினைச்செந் தமிழ்த்தொடை 

யிற் புகன்ற வாறு 
மின்றுதிரு மாலினுட னேகலந்திங் கவனருளுக் கிசைந்த வாறும் 
எண்ணிநெடு மாலிலிவனே பரமென்று றுதிகொடுள்ளி னினிய 
பகதி ) 

( காணக் 
பண்ணியவன் றாளிணையி லாரியனே தெய்வமென்றிப் படியோர் 
கண்ணி நுணென் றொருபதிக நாவீற னம்மதுர கவியோவென்னத் 
தண்ணமுதைக் கடைந்தெடுவெண் சுதையிலுமின் சுவையொழுகச் 

( சாற்றினானால் ( கூ ) 
இன்னணஞ்சின் னாள் வரைமுப் போதுமவன் றாளிணையை யிறைஞ் 

| ச மாற 
னன்ன வற்கோர் நாடனிலிக் கலிவிபவத் தியாமிருப்ப தழக தல்ல 
பொன்னிவருந் தென்மலைநின் றகிலுரிஞ்சிப் புனல்பரக்கும் 

( பொருந லாய 
நன்ன திநீர் கொடுவெனினே ரர்ச்சையியற் றிடுவையென நவின் 

றான் மாதோ ( யச ) 
அம்மொழிகேட் டெவ்வகையந் நீரை யெடுத் தமைத்திடுத லருடி 

( யென்ன 
மைம் முகிலூ ரும்புளிக்கா வணடமகிழ்மாறனுமிவனை மகிழ்ந்து 

( கோக்கி 
யிம்மணனா றும்புனற டாவினிறைத் தடிலெருவை யினிதுண் 

( டாகுஞ் 
செம்மலுளோ யதையெடுத்தந் நீரில்விட நம்முருவிற் றிகழு 

( மென்றே ( யாரு ) 


1 | 


வேறு 
ஓத வுள்லி லுவகையம் பேரலை 
மோத மாறன் மொழிந்த மொழிப்படி 
வேத நாவர் மிடைந்து செலத்திரைச் 
சீத நீர்ப்பொரு நாந்தி சென்றரோ 


21 


ளகாஉ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( W எ ) 


( அ ) 


(லக ) 


( உய ) 


பொற்கு டத்திற் புனல் கொடு நான்மறை 
விற்ப னர்கள் விளம்பிட மும்மத 
வெற்பொ ருங்களி றின்பிடர் வைத்துல 
கற்பு தங்கொள வார்த்தெழப் பல்லியம் 
காவி யொண்கண் கணிகைய ராடவிண் 
மேவு வோர்கள் வியந்து நறுமலர் 
தூவ மாடங்கொ டோரண வீதி வாய் 
மாவ லங்கொடு மாறளி மேவியே 
சந்த கிற்றேவ தாரமெனுந்தறும் 
மிந்த னம்மிட் டெரிவ்ளர்த் தப்புனற் 
பைந்த மனியப் பாத்திரத் திட்டுயர் 
சிந்தெ ழுங்கதிர்ச் சென்னிறச் செம்புற 
அட்ட பின்மற் றமுதுகொள் பொன்றடா 
விட்ட நீர்குளிர மேயபி னோக்கலு 
மட்டு லாமரை மாமலர்க் கைகுவிந் 
திட்ட தோருரு வெய்திடக் கண்டனன் 
காண்ட லும்முட் கலங்கிப் பதறியங் 
காண்ட கைமுன் னடைந்தடி சென்னியிற் 
பூண்டென் குற்றம் பொறுத்திடு வாயென 
வேண்டிப் பின்னும் விளம்பினன் மெய்த்தவன் 
சொன்ன சொற்படி சோர்வணு வின்றியா 
னின்ன காலை யியற்றின னின்னுருத் 
தன்னை யன்றிச் சமைந்தது வேறுரு 
வென்ன காரண மென்பிழை யென்னவும் 
கார்கொள் வெங்கலி யுங்கெடுங் காணுமென் 
றேர்கொள் பாமுன் னிசைத்துநான் காட்டிய 
பார்கொள் மாக்கள் பராவும் பவிஷ்யதா 
சார்ய னாமிவ னென்றுபு சாற்றியே 
மண்ட லத்துண் மருள் கொள் பிறமத 
கண்ட னஞ்செய வுங்கலி காயவு 
மண்டர் நாத னருளில் வருந்திரி 
ட மாருந் தவத்திறை யென்றனன் 


( உக ) 


( உட ) 


( உங) 


e 


தண்ட 


(உ.ச ) 


திருவர்ச்சைப் படலம் 


பாசாங 


அன்ன மாறனை வாழ்த்தி யணி மகிழ் 
மன்ன னின்னுரு வாய்ப்ப வமைத்திடற் 
கின்னருள்புரி வாயென வேந்தலு 
முன்னி யன்பனை நோக்கி மொழிகுவான் 
முன்னி னப்புனன் மொண்டுவந் தட்டிடி 
லென்னி னேருரு வெய்துமென் றோதலு 
மன்ன மாறனை வாழ்த்தி யணிநல 
மன்னு மாதவ ரோடு மகிழ்ந்தரோ 

( உசு ) 
வேறு 
கங்கிரும ருங்குமடர் சங்கின முழன்று கக்கிய மணித்திர ளுகுத்து 
நில மெங்கும் ) 

( பொருந னற்புனல்கொ ணர்ந்தாங் 
பொங்குகதிர் தங்குமுயர் திங்களி னிலங்கும் பொற்புறுதி ருப் 
கிங்கிதமோ டங்கரிய மங்களமு கூர்த்தத் திப்புனலை யட்டுமுனி 

( னப்பினில் விடுக்கத் 
துங்கவனெ ருங்குகுழ னங்கையருள் பாலன் சோதிவடி வாகியது 

| மாதவ னறிந்தான் (உஎ) 
விண்டலநிரைந்தபல வண்டமு முகாந்த மேவுபெரு வாரியினி 
னோவுமென நாடி ) 

( னற்றதய னாகிக் 
யுண்டுமிழ் தருங்கருணை மண்டுதிரு மாலே யுற்றுடைய நங்கைவயி 
கொண்டறவழ் திந்திரிணி யண்டிமறை யோதெங் குருவினுரு 

( மன்னவொளி ரெருவையை யளித்த 
வண்டலுறு தண்பொருநல் கொண்டபுக ழாரும் வளத்தினை யறிந் 

( துபு கிளத்தலரி தம்மா ( உ.அ ) 
பொன்னிமு தலாயபல நன்ன தியி லாடிற் புலப்படுமு டற்குறும் 
லத்தினை யறுத்து ) 

( மொழுக்கமுட னுள்ளம் 
மன்னுமிக நல்லறிவு மிந்நதியி லாடில் வழுத்துமு னழுக்கறு 
பன்னுகலை யாது முறு மின்னருளி னாற்புட் பகத்தனென வேபொரு 

ளிகத்தினி லடைந்தே 
துன்னுமக வாழ்வுறுவர் பின்னுயிர்கழன்றாற் சொற்றெரி யணைக் 

( கடவுள் பற்றுவ னுகந்தே ( உக ) 
உப்பய முடுத்திலகு வைப்புயி ரனைத்தும் முய்யவென வேதமுள 
செய்யபொரு ளெல்லாந் ) 

( நீழலி லுறும்மெம் 
துப்பமை தமிழ்ப்பட வுரைப்பெடென நாடிச் சூழரவ காய்புளி 


பாச 


சடகோப திவ்ய சரித்திரம் 
மப்பானுரு விற்பொருந றுப்பெருவை தந்த வந்நிலைமை யாற்றாம்ப்ர 

( வன்னியென நாம 
மிப்பொரு விலாறுறு மெனப்பிறவி யாய வேதமறு மாதவனு 

( மோ தின னுகந்தே ( தூய ) 
இப்பெய ருறும் பொருந லப்பினி தளித்த வென்றுநிகர் நின்றோ 
ளிரு மன்றன்மகிழ் மாலைத் ) 

( மெய்யனு மகிழ்ந்தவ் 
துப்பனுரு வைவிழிகளிப்பமிக நோக்கித் துய்யவடி வாயதென 
வொப்பரி யதாயவடி வைப்பணிகொ ளும்மா லூர்சினைய டர்ந்து 

( மல ரார்புளி நிழற்கீழ்ச் 
சிற்பரம னங்கையருள் கற்பக மிணைந்த சேவடி வணங்குபு வம்மா 

வடிவைவைத்தான் ( ஙக ) 
எந்தையே நீ யுந்தருளி லந்தமோட மைந்த திக்கிரண முற்றொளிரும் 
விக்கிரக மென்று ) 

( வீறனுமுணர்ந்தச் 
வந்தனை புரிந்தினிதின் சிந்தையரு ணந்தா மாறவென வோதலுநா 
சுந்தரமி குந்தவடி வந்தனையணைந்தே சுப்பிரம தென்றதில நுப் 

( பிரவே சிக்க 
முந்தவிட வந்கரை படிந்த வுயர்வந்தோர் மொய்தரு மலர்மழைகள் 

( பெய்தனர்க ளம்மா ( தூஉ ) 
இன்னணநிலம்படியு முன்னை விடவத்தையெல்லையறு ஞானமுனி 
வல்லையி லடக்க 
டக்கிக் ) 

( மாரிசொரி கொண்டல் 
கன்னவில் புயன்வழுதி மன்னர்மர புற்றோன் காரிமக ராசனருண் 
பொன்னணிநெடும்புரிசை மின்னிய விமானம் போதவு மமைத்த 

( ருணி கேதந மதற்குண் 
மன்னுறவ மைத்தனனெற் றன்னை நிகர் மாறன் வண்மையுறு 

( தாநானான தன்மையினை யன்றே ( ஙங ) 
வீசுதிரை சூழ்புணரி தூ சென வுடுத்த மேதினியி னங்கவியை யோ 

( துவைநீ யென்ற 
காசிலுயிர் பாலிருகை பாசம தெடுத்தே யந்தக வரேலடையி னந் 
வாசிமுக பாகவொளி வீசுபரி யங்க மத்தியி லெழுந்தருள வித் 

( தரை யிலங்கக் 
தேசிகமு றுங்கலைன் மாசறுகலன்க டிவ்வியமகிழ்த்தெரியல் செவ் 

( வியி னணிந்தே ( ஙச ) 


துபு சிறந்தாங் ) 


பரவா தகண்டனப் படலம் 


ளகாரு 


அன்று முதன் மன்றன் மகிழ் துன்று நற விண்டை யண்ணலுறு 
மர்ச்சையினை நண்ணுபு வணங்கி ) 

( சவ நடாத்திக் 
நின்றுதின மொன்றுமதி குன்றில்வருடத்து நிச்சலம் தாய்பல வுச் 
கன்றுகுனி லென்றெறியு மின்றிகழு மார்பன் காணிபொரு ளீன்ற 

( வர்கள் பேணுமனைவாழ்வா 
மென்றிவைய னைத்துமறை யின்றமிழு ரைத்தோ னிணைப்பத 

( மெனத்துதி பணித்தவ ணிருந்தான் ( நடு ) 
திருவர்ச்சைப் படலம் முற்றும் 


பரவாதகண்டனப் படலம் 


தாரிலுயர் யாதவப்ர காசிக் கெண்ணை தாக்கொருநா ளவன்கப்யா 
சமெனும் வாக்ய ) 

| குறங்கு குப்ப நீச னோர்ந்திச் 
நீர்மை கெடட் பொருள் சொலவின் னவனோ ராக்கண் ணீரனலிற் 
சீரவனன் சபயமடு மென்றுகொல்வான் சேணத்செல் வழியெம் 

( பார் தெரிக்க நீங்கி 
யேருறுமத் திகிரியன்வந் தழைக்கச் சென்றவிளையாழ்வா னடித் 

( துணையை யிறைஞ்சு வாமால் ( க) 

வேறு 
இம்மாமது ரகவித்தவ விறையோனுற வவனி 
னமாமலர்ச் சாணைப்பணி யடியானொரு பறையோன் 
கைம்மாவிடர் செடுசக்கிரி கருதும்பதி தொறும்போய்ப் 
பைம்மாமுகி லுருவத்கனைப் பணிவானவண் சென்றே ( உ ) 
செந்தாமரை மகள் மேவிய திருமாலினி தமரு 
மிந்தாரணி மணிமேடையின் னெழிலார்பதி தொறுமே 
வந்தாழிகொ ளளியோனடி மருவா வரு வழியிற் 
கொந்தாரலர் செறிசோலை கொள் கூடற்பதி யுற்றான் ( ங ) 
விண்டோயுத யனைநேர்கதிர் விடுமாமணி கன்கங் 
கொண்டாரண மெனவெல்லையில் குலவமெயிற் சிகரி 
மண்டேர்சின காமேவுபு மதுவார்.கடி பெருகுந் 
தண்டாமரை மகணாயகன் றனையே துதி புரிவான் [ * ] 


ளகள் 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( 
சு 
) 


கருமாமுக லுருவாபொழி கருணைப்பெரு மழையாய் 
திருமாமகள கணவாவென வேதந்தமிழ் செய்யும் 
பெருமான்பா வடியாயொளிர் பேராயிர முறுமெம் 
மொருமாமணி முதலேயென வுருகும்வயி னவணே ( ரு) 
வா தம்புரி சங்கத்தொரு வல்லோனதை வினவா 
வேதந்தமிழ் செய்தோனென விருதோதினை யவனா 
லோதுங்கவி சங்கத்தின மொவ்வாவகை யறியா 
தேதிங்கன முரையாடினை யினிநீவிடு கென்றான் 
அப்பத்தனின் செவிவாய்சுடு மழனேரது படியச் 
செப்பற்கவ னடல் வெந்துயர் செறிவாரிதி முழுகி 
வைப்பிற்றிக ழணிபற்பல வளமாநிதி நிறைவுற் 
றொப்பற்றொளிர் குருகாபுரி யொல்லைப் பொழு துற்றே ( எ ) 
செங்கட்பிடி நடை நுண்டுடி சிவணும்மிடை யுடைய 
நங்கைக்கரு மகனாகிய நாவீறனை யடையா 
வெங்கட்கரு முதலீரிரு வெழுதாமுறை முழுது 
மங்கட்படியறியத்தமிழதனிற்றருமழகா 

[ அ ] 
தெதிபாண்டனுக் கருள்வானவன் சிறுகூறையி லுறைமால் 
பதிதோறும டியன்மேவுபு பரிவாலடி தொழுதேர் 
மதுராபுரி யடையாவவண் மாலைத்தமிழ் மறையாற் 
றுதிசெய்யுளி யகமேவிய தூர்த்தன்பிற வாதி 

( 1) 
உன்னாலுரை கவியென்றிறை யுன்னாததை யிழிவு 
சொன்னானென வவணிற்றிடு துயர்சேர்மொழி யுரையா 
மன்னவினி யவனொவ்விடும் வகையேயரு ளிலையே 
லென்னாவிகொ வெனமாறனி னெதிரிற்படுத் தனனால் ( 0 ) 


வேறு 


உண்ணலோ இறக்கமற்றாங் கொருவன்ப்ரா யோபவேசம் 
பண்ணின வகையுளோர்ந்து பராங்குச னுவகை பூத்துத் 
ண்ணெனச் சிச்சனாம மதுரகவி யழைத்த வ்வன்ப 
னெண்ணம தனைத்து மோதி யெழுதினன் னிருபமம்மா ( லக ) 
கரைந்துள முருகுங் கண்ணன் கழலிணை யெனுமோர் பாவை 
வரைந்தொரு முடங்க லாக்க மதுரைபோ யிஃதைச் சங்கத் 


பரவாதகண்டனப் படலம் 


ளசுஎ 


தரங்கநீர்ப் பலகை வைக்கிற் றாழுவ ரன்னோ ரென்றிவ் 
வுரங்கொணெஞ் சவன்பா னீபோ யுணர்த்தென வளித்து 

ரைத்தான் ( 2 ) 
செல்லடர் புளிகொண் மாறன் றிருமுக முனிகொண் டந்த 
நல்லறி வாள னோக்கி நனிமகிழ்ந் தெழுப்பி மாறன் 
சொல்லிய தனைத்து மோதித் துதித்திட வவனும் போற்றி 
வல்லையின் மதுரை சென்றான் மலிகதிர் கடலுட் சென்றான் 
தோட்டடர்ந் தளிமுரன்று துன்னுதார் மகிழ்கொண் மார்பன் 
பாட்டுறு நிருபங் கொண்ட பாகத னறிய வெய்ய 
கோட்டமார் மனத்துச் சங்கக் குழூஉக்களின் கருத்தீ தென்று 
காட்டுவா னெழுந்த தன்ன கா ரிருட் படர்ந்த தன்றே ( ச ) 
அன்றிர வவணோ ரில்லத் தந்தணன் றுயின்று நீங்கத் 
துன்று சங் கத்தோர் நெஞ்சஞ் சூறிருட் பிழம்பிப் பாவா 
மென்றினா லறுமென் றேமுன் னியம்புவா னெழுந்த தன்ன 
குன்றிலாக் கதிரோன் றுய்ய குணபுலத் தெழுந்தானன்றே 
கொங்கலர் நறவு காலுங் குளிர்மலர் வாவி யாய 
வங்கடைந் தெமது பெம்மா னாரணந் தமிழாய்ச் செய்தோன் 
பொங்குபா மகிமை காண்பான் புலவரீர் நீங்கள் வைகுஞ் 
சங்கமாம் பலகை தன்னிற் சற்றிடங் கொடுப்பீ ரென்றான் 
அன்னதை வினவா வன்னோ ரந்தணன் சிறுசுருட்கு 
மின்னுமப் பலகை யிற்றாம் விலகிச்சற் றிடங்கொடுக்க 
மன்னுவ் வேத நாவன் வகுள பூ டணனை நெஞ்ச 
முன்னியம் முட 

முடங்க றன்னை முடியினின் றிருகை யேந்தி 
ஆங்குறு புலவ ராய ரஜோகுணத் தவர்க ணோக்கப் 
பாங்குட னிருத்தச் சங்கப் பலகையு முவகை பூத்துத் 
தாங்கிமீ தரும் மும்மைத் தமிழுறு குழூஉக்கண் முற்றும் 
வீங்குநீ ரதனுள் வல்லை விழும்படி சுருங்கிற் றன்றே ( அ ) 
புடத்தில்வைத் தெடுக்கக் கட்டைப் பொன்னுமாற் றதிக மா 
றடத்து வீழ்த் தோலை தன்னாற் றம்முள மலமு நீங்கி [ போற் 
விடக்கரு தாமுன் புன்மை விளம்புநா வூமை யாகி 
யிடக்கரற் றறிவு மீக்கொண் டெய்தினர் கடை மீதன்றே ( + ) 


ளசா அ 


சடகோப திவ்ய சரித்திரம் 
வந்தனர் வகுள மார்பன் வரைந்திடு நிருபஞ் சென்னி 
நந்து த லின்றிச் சூடி நாமெனு மகங்கா ரத்தின் 
பந்தன முண்டு நாயேம் பரிபவப் பட்டோ மின்றியா 
முய்ந்தன மென்று தம்முள் ளுன்னுபு வணங்கிப் பின்னர் 
மைப்படி மேனி செந்தா மரைவிழி மாலே வந்தே 
ரிப்படி தன்னின் மாற னெனவவ தரித்த நங்க 
ளப்பன தடியிற் றாஞ்செய் யபாரத க்ஷமை செய் வான்சங் 
கப்புல வோர்கண் முற்றுங் கருத்துற முன்னி மன்னோ ( உக 
சிந்துகு ழுலகிற் காரி சிறுவனால் விடுக்க வந்த 
வந்தண் னுபய பாத மன்பொடு பராவி யன்னோன் 
முந்துற நடக்கப் பின்னே முடுகியவ் வூமை யானோர் 
சந்தனப் பொதும்பர் சூழ்தென் குருகையிற் சார்ந்தா ரன்றே 
சிற்றிழை நுசுப்பு நங்கை திருவயி றுதித்த செல்வன் 
பொற்றளி வலம் தாகப் போந்தவன் முன்னே சென்று 
கற்றிலே நீசொல் வேதக் கவியினிற் பரம பக்தி 
யுற்றிலே நாயே மென்றுள் ளுன்ன ஆமையு மகன்ற 

( உங ) 
கண்ணினுண் சிறுத்தாம் போதுங் கவிவலர் பணிபாதத்தை 
யுண்ணெகிழ் வுடனே பல்கா னாத்தழும் பெழவே வாழ்த்தி 
நண்ணினா ரடிமை பூண்டார் நைச்யா நு சந்தா னத்தைப் 

பண்ணின ரவன்கழற்கோர் பாமல ரருச்சித் தாரால் ( உச ) 
ஈயாடுவதோ கருடற் கெதிரே யிரவிக்கெதிர்மின் மினியா டுவதோ 
நாயாடுவதோ விறுவெம் புலிமுன் நரியாடுவதோ நரகே சரிமுன் 
பேயாடுவதோ வழகூர் வசிமுன் பெருமான் வகுளா பரண னருள் 

கர்ந் 
தோவா துரையா யிரமா மறையின் ஒருசொற்பெறுமோ உலகிற் 

கவியே உரு ) 
என்றேய் சுடர்கொள் வகுளா பரணன் னிருதா மரைநேருறுதா 
ளிணையிற் ) 

( கவிதா 
பொன்றா தவர் தம் மவரில் லொருவர்க் கொருவர்தெரியாப் புகலின் 
னொன்றாகிய தீ தவனின் னருளென் றுவவைக் கடலுற் றவருள் 

ளறிய 
முன்றா மிழை தீ மையினைப் பல்கான் முன்னிப் புகலா மன்னுங் 

கவியோர் ( உசு ) 


ளாக 


திருநாதமுனிப் படலம் 
இந்நாள் வரையிவ் வகைசென் றெவரும் மெதிரா நமையின் றெழி 
லார் வகுள ) 

( ருலகின் 
மென் 

றா ரணியோ னொருவாய் மொழியால் வென்றா னதனால் விரிநீ 
மன்னா 

னா குபராங் குசனா மெனவே வழுவா தொருபே ரழியா துரையா 
வன்னோரிவனின் கழலே பரவா வணிமா மதுரைப் பதியே கினரால் 
சங்கத் தவரிற் பதினெண் மதருந் தாமென் றுறுமித் தனியே 
தனிவக் ) 

( மவரைப் 
திங்குற் றிடமா மகிழம் புயனின் னேவல் கொடுவம் முனியும் 
பங்கப் படவென் றவனின் கழலே பாவும் படி செய் திவணிப் 

( படியே 
துங்கத் தவனென் றிடவே வதியாச் சோதித் திருநா டேகுற் 

மனனே ( உ.அ ) 


( பரவா தகண்டனப் படலமுற்றும் ) 


திருநாதமுனிப் படலம் 


தென்புது வா புரிமடக்கோ தைப்பிராட்டி செந்தமிழிற் காட்டு 
வணஞ் சேவெற் போர்க்கு 

( ரேகப் 
ளன்பினோடு மக்கார வடிசினூ று சுடாரஞ்செய் தருளியெழுந் தவ்வூ 
பின்னவளு நங்கோயி லண்ணனென்றோர் பேர்வழங்கக் கொண் 
டருளெம் பெருமா னார்தம் ) 

( நவில்குவாமால் 
நன்கமல மாமலர்த்தாள் சென்னிகொண்டு நாதமுனிப் படலமதை 

முருகு விண்டமா மகிழணி நின்மல முதல்வ 
னருளி னல்வழி நின்றவம் முனிவர னழிவி 
றிருமடந்தையுள் ளுகந்துறை திருமரு மார்பன் 
பெருவிசும்படைந் தநேகநாட் சென்றதன் பின்னர் 
அந்த மாமுனி வரன்றன தடிபணிந் தன்னான் 
சிந்தையே மகிழ் தரப்பணி விடைபல செய்து 
வந்தநான்மறைச் சீடனின் மரபுழித் தோன்றும் 
விந்தைசேர்பராங் குசநம்பி யென்னுமோர் விமலன் ( 


( 
உ 
) 


( 
ங 
) 


ளஎய 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( ச ) 


( சு ) 


( 
எ 
) 


பையராமுடி மிசையுறக் கிடந்தபா ரதனிற் 
றுய்ய மாவிசை தாங்கிய மது மகிழ்த் தொடைசூழ் 
செய்ய மார்புடைப் பரன்றனக் கம்முனிசெய்த 
பொய்யிலாவகை தானுநன் கியற்றினன் போந்தான் 
இந்த வாறுபராங்குச நம்பியு மியற்றி 
வந்த நாண்மது ரச்செயுண் மாமுனி வரன்போ 
மந்தநாண்முத லாகமுற் றோன் றிய மகிழ்கொ 
ணந்த மாறனை முதலிய நின்மலர் நவின்ற 
இனிய செந்தமிழ் மறையெலா மிருநில வரைப்பி 
னனியு மோதுவித் திடுவர்க ளின்மையி னாலுங் 
கனிவி னவ்வண மோதுவித் திடினுநி கரிலாப் 
புனித ராகியிங் குற்றவவ் விமலர்கள் பொருந்தி 
மன்னும் விந்தையை யோர்ந்தியா முணர்ந்திடின் மடிவா 
மென்னவேமனத் தெண்ணம தெழுந்ததி னாலும் 
உன்ன வேபர கதியினை யுகந்தினி துதவு 
மன்ன செந்தமிழ் மறைபெலா மழிந்தன வன்றே 
இருநிலந்தனி லிவ்வணந் தமிழ்மறை யெல்லா 
மருவலின்றியே மலினமா யழிதருஞ் செயலைத் 
திருமலிந்தணி சிறந்தொளி மிகுந்துபு திகழும் 
பருமைதங்கு வைகுந்தமா நகரெனும்பதியில் . 
அண்ட கோளம் தழிதரு முடிவினு மழிவி 
றொண்டர்தங்குழா மிருமருங் கினுமிகச் சூழ்ந்தே 
வண்டலர்க்கர முகிழ்த்தன ரிறைஞ்சியே வாழ்த்த 
வெண்டரும் பணாமுடியரா வணையதன் மிசையே 
அஞ்சநந்திகழ் தருமுகிற் குலமளி யலம்புங் 
கஞ்ச நாண்மலர் பூத்தலர்ந் தெனவுருக் கலந்த 
விஞ்சு வாணிதம் பெருகுபைந் துளவணி விமல் 
னெஞ்சி னானில் வலயமுன் னிகழ்ந்ததை நினைவான் 
அறிவி லாதுயி ரடங்கலும் பவக்கட லாழ்ந்து 
சிறிது மோரிடந் தங்குறா து றழுறுஞ் செயலை 
நெறியி னோர்ந்தது தவிர்ந்து நற் பரகதி நேர்வா 
னறிய வாரணந் தனைத்தமி முதனினா னவின்றும் 


( அ ) 


( 
கூ 
) 


( 
D 
) 


( யக) 


திருநாதமுனிப் படலம் 


ளஎக 


உணர்கி லாது பின் னும் கொடும் பவந்தனி லுழன்று 
புணரு நந்தமை யறிகிலா வகையது பொருவில் 
குணமு றுந்தமி ழோது வித் திடுவர்கள் குரைநீ 
ரணவு பாரிடத் தின்மையி னென்றளி யருள்வான் (Ms ) 
மூல மென்றொரு காலழைத் திடுவதன் முன்னர் 
நீல மாமுகி லென்னவக் கரிமுன ணிமலன் 
றாலம் வாழுயிர் தமைப்பினுந் திருத்து வான் றகை சேர் 
சீல மாய வித்தகையன செய்குவன் றேர்ந்தே (யங ) 
கான மாமல ராடன திணையடி கருதுஞ் 
சேனை நாயகன் றன தருள் வழியுறச் செல்லு 
மூன மேதுமி லமைச்சராங் கஜா நார் தம்மை 
யான நாதனு நோக்கியின் னுரைசெய்வா னன்றே 

( யச ) 
ஈர நீர்புடை சூழ்தரு முலகுயி ரெல்லாம் 
பார மாகிய பழவினை பற்றறுத் துய்வான் 
சீர தாகுமுன் னிகழ்த்திய மறைத்தமிழ் தெரிப்பா 
ராரு.மின்மையி னாலவ ணெழுந்தினி தடைந்தே 
அரிய செந்தமிழ் மறையெலா மினிதெடுத் தருளி 
வருதி யென் றுரை செய்யலு மா மலர் மடந்தை 
பொருது மார்புடைப் புங்கவ னடியிணை போற்றிக் 
கரியி னாநதமுடை யருங்கழறுவ ரன்றே 

( யசு ) 
உறழ்வி னின்னுரை மறுத்திட வல்லவ ருளர்கொ 
லிறைவ வவ்வண முலகிடை யுதித்தலு மெமக்காங் 
கறிவு தீர்ந்திடு மாதலி னத்தமி ழனைத்து 
நெறியி னோர்ந்திடும் வண்ணம தியாதென நிமலன் ( யஎ ) 
நினக்கெ னன்னது நந்தமக் கன்றுகொ னிகழு 
மனத்தி னுற்றவக் கவலையற் பேகுதி மருவுங் 
கனத்த பாரிடத் ததற்குநல் வழியினைக் காட்டா 
வுனக்கு நல்லரு ளாங்குமீ குவபென மொழிந்தான் ( அ ) 
மறைக ளாலுநன் களப்பதற் கரியமா மருமா 
னறைவிளங்கிய மலரடி வாழ்த்தினர் நகையிர் 
கறைவிளங்கிய பையயராத் தாங்கிய கடல் சூழ 
தறையிடத்தினிற் றோன்றுவா னெழுந்தனர் தாமே ( கூ ) 


ள 


சடகோப திவ்ய சரித்திரம் 


( 
உ.உ 
) 


வேறு 
குடகி ழிந்தகரு முருகு சந்தினொடு கொண்டு வெண்டிரை யெறிந் 

( துநீள் 
தடமு றுங்கரைக டகர வண்டல்படு தண்ணரும்புனல் பரந்துசேர் 
புடவி யின்மகிமை பெருகு மொன் றிணையில் பொன்னி நல்வளஞ் 

( சுரந்திடுந் 
திடமிகுந்தபுய லணவு பைம்பொழில் சிறந்துயர்ந்திடு மரும்பதி , உல 
எண்ணிறந்தவள மேவுதண்கழனி யேடலர்ந்தமரை மீதிலே 
நண்ணிவெண்பணில மீனுமொண்டாள நாறு நுண்ணிலவு வீசவே 
பண்ணமைந்தகளி வண்டினங்கள் படர் பாவு செங்குமுதம் வாய் 

( விளும் 
விண்ணிவந்து பல மேடை, பின்றொளிரும் வீரநாரண புரமரோ (உக ) 
வச்சிரத்தினி லிழைத்தபற் பல வரைக்குலங்கணிகர் மாடமு 
முச்சிவிட்புல முகட்டினிற்படியு மொப்பருஞ்சின கரங்களுங் 
கச்சறுக்குங்கி லத்துமங்கையார் களிப்புடன் பயிலு சாலையும் 
நச்சியந்தணர்க ணிச்சலும்மரிய நற்றவம்புரி யிடங்களும் 
வண்டினம்பல மருங்கணைந்து முரன் மாமலர்ப்பொழிலு விண்ணு 

( கன்றவாம் 
கொண்டல்வெண்டிரையி னுள்ளிவந்து புனல் கொள்ளுறுந்தகைய 
விண்டுபுண்டரீக மங்கைமார்முகம் விளங்குமெண்ணறு தடங்களும் 
தண்டருந்தறை தயங்குதண்டுளப நந்தனங்கள் பல கோடியும் (உங ) 
சக்ரவாளகிரி யொத்துயர்ந்திலகு சதுரமாமதி லினங்களும் 
புக்குமாமலரி னட்டலக்குமி பொருத்தி மட்டில்பல வாவண 
மிக்கவீதிகள னந்தமுங்கனக வீறுகொண்டவிர தங்களு 
மிக்கணிப்பரு வள் த்தின்மிக்குயரெழன்மிகுத்தவ நகர்க்கணே ( உச ) 
நச்சியுற்றினிது வைகுமந்தணர் த கூற்பருங்குல மதற்குளே 
வெச்சடுத்திடு பவக்கடற்றனில் விழுந்து நொந்துற வழிந்திடு 
மிச்சகத்துயி ரனைத்துநற்கதி யெழக்கடுக்கலி யுகத்தினின் 
முச்சகத்திரமு மிருசதத்தொடிரு பத்திரண்டினி லிரண்டுமே ( உரு ) 
ஒன்றுமிந்தவருடங்கள் சென்றபின முறுவதானசுப கிருது யாண் 
டன்றிநன்மிது : மென்னுமாதமுட னணியபூரணையு மென்றுமே 
பொன்றிறன்மைய புதன்றன் வாரமு மிணைந்ததானவ நுடந்தனி 
லென்றெனும்படியுகந்துதித்தனரெம் மிருள்களைந்தருள வென்ப 

( ரால் ( உசு ) 


லாங் ) 


திருநாதமுனிப் படலம் 


எங 


( மே 


அநகனின்னருளில் வந்துதித்தருள் கஜாநநத்தவரு மிம்பரா 
லினியதன்மையஸ்ரீ ரெங்கநாதமுனி யென்று நாமமது பெற்றனர் 
முனிவில்சிந்தையுடை நிபுணராகிமறை முற்றுநன்கினி துணர்ந்து 
தினிமுதன்மைதிரி லோகமெங்குமிசை சென்றுலாவுற வளர்ந்தனர் . 
இக்கணிப்பினிலை யுற்றடுத்து வள ரெட்டருந்தகைய வப்பரர் 
முக்குணத்தினு முதற்குணத்துடை முதற்பரத்த வரிபத்தியே 
மிக்கெழிற்படரு மத்திருப்பதியில் விட்புலத்தெழு முகிற்குலம் 
புக்கெனத்தளி யிடத்தினிற்பொலி பொருப்புயர்ந்தபுய மன்னனார் 
போதனைம்முகன்மு தற்படுங் கடவுள் போற்றருந் தகைய பாதமே 
மாத னம்மென மனத்தி னுட்கொடு வணங்கி நன்குற வழுத்தியே 
வேத நன்மறை வழாத வவ்விறை விருப்புடனக மகிழ்ந்திட 
வேத கைந்தபல வாய தொண்டுகளிழைத்துவந்தனரு ளன்பினால் . 
இன்ன வாசனைய ரெங்க நாதமுனி யென்னு மந்தமறை யாளரு ( மா 
மன்ன னார் தமது தொண்டி னல்வழியில் வந்த நாளிலொரு வைகன் 
றுன்னு மாநகர்தொ றும்பணிந்து வர மனதுளித்தமது தெய்வமா 
மன்ன மாய்னை வணங்கி நின்றெதிரி லறிய வின்ன மொழி யுரை 

( செய்வார் . ( நம் ) 
கிட்டு வார்வினை யறுத்து வாழ்வருள் கிடைப்பிலா மணிநிறத்தனே 
வட்டவாரிதி யுடுத்தமானில வரைப்பினிற்கொடு நடத்தைசேர் 
துட்டரானவர் துடிப்ப நறிவெகு சிட்டர்பாலன மியற்றுவா 
னிட்டமாகமுன் னுதித்துவந்தெழின் மிகுத்து யர்ந்தமது ராபுரி . ஙக 
கோவருந்தகைய கோகுலம்பொருவில் கோவருத்தன முடன் விருக் 
தாவனம்பிரிதி துவாரகைபதரி தாருமிக்கதிரு வேங்கட 
மேவயோத்தியணி நைமிசாரணியம் விந்தையின்னமுத லானசீர் 
பாவுறும்வட புலத்தினின்றிசை பரந்தாற்பதி தொறுஞ்செலா ( ங.. ) 
அங்கிலங்குன்வடி வங்கள் கண்டினி தகங்குளிர்ந்திட வணங்கியே 
யிங்கெழுந்துவர வரமுகந் தருள்செ யென் றிறைஞ்சியய னின்றிடச் 
சங்குடன் றிகிரி தண்டுவாள் வரிவில் தங்கு செங்கமல மன்னனார் 
புங்கவன்னவரை நன்கினவ்வகை புரிந்திவன்கடிது செல்கெனா. ஙகூ 
முன்னு மர்ச்சக முகோ வின்னண மொழிந்திடக் கடிதெழுந்து 

( போய் 
மன்னுமுத்தர திசைக்கணின் றிசை மலர்ந்திலங்குறு வதானவா 


எச 


சடகோப திவ்ய சரித்திரம் 


மன்னதிவ்ய பல தேசமெங்கிலு மடைந்திறைஞ்சிவிரை வாகியே 
பின்னெழுந்து தம் நாடு செல்லுழி பிறங்குமன்ன மறையாளரே . கூச 
ஓடு தெண்டிரை யரும்பொ னொண்மணி யொதுக்கு பொன்னி 

( வளம் மன்னுசோ 
ணாடி லங்குறு மரங்கமே முதல நற்றலந் தொறும் வணங்கியே 
மாடணிந்தபுனன் மானிலந்தனின் மலிந்த வெவ்வினை யறுத்தருள் 
கோடில் சிந்கையரும் வந்தணைந்தனர் குடந்தை யென்றுரை 

( பரும்பதி ( கூரு ) 
அயனெ னுந்தகைய வேள்வி யந்தணர்க ளாரணத் தொலியு மணி 

( யறா 
வியனி டந்தழுவு மாவ ணத்தொலியு மேவரும் பல வளங்கள் சேர் 
புயலி ணைந்தமணி மாட நன்மறுகு பொங்கு மங்கல விழாவெழு 
மயர்வில் சும்லையு மளாவிவெண்டி ரைய வம்பினோடிகலி யார்க்கு 

மால் . ( ஙசு ) 
அருமறைக்குரிய புனிதர் நித்தமு மமைக்கும் வேள்வி யெழு மாவி 

( யும் 
இருதனப்பொறையி னொசியிடைச்சிய ரெழிற்றருங்குழலருத்து நீன் 
முருகடுத்தொளிரு மகரு நற்பு கையுண் முற்று மொன்றி விணகத் 

( தெழ 
வருமுகிற்குலமி தெனவுறக்கருதி மஞ்ஞை நின் றசை தரும்பொழில் 

வேறு 
அணிபெருகுதிரைக ளொன்றுமா லவிர்மணி யுகுபொனி தன்னி 
திணிபெரு முயர் திரு மாளிகை செறிதரு மறுகிலு மின்புனல் ( லுந் 
பணிமதி யணிசடை யோன்றலம் பற்றுபரன்றளி மீதிலும் 
தணிவரு கலியென மைம்முகி றடமுளிறங்கி மடுக்குமால் ( ஙஅ ) 
பானல மருவிடு மீர் தன பாரம கொசியு மருங்குலார் 
கானலர் குழலிய ரின்சொலுங் கடிமலர் நிறைதரு வாவியும் 
வானக முகிறவழ் சோலையு மாமறை வேதிய ருள்ள முந் 
தூநகை மாடமு மினமுறத் துளிமலர்க் கண்ணனை நாடுமால் ( ஙகூ ) 
இனையன பெருவள மிடையுமவ் வெழினக ரிடைநவ மாமணி 
புனைபுரி சையுமெண் விமானமும் பொன்னகர் மிசையுறு சிகரியும் 
வனையுமி னொளிமிகு தூபியு மலிந்து சிறந்திடு கோயிலை 
யனை யநின் மலருபடைந்தன ரகமெழு மோகையோ டென்பரால் , 


திருநாதமுனிப் படலம் 


எரு 


அன்ன விருந்தளி தன்னிலோ ரஞ்சன வெற்புக் கிடந்ததை 
யென்னமலர்க்கண் வளர்ந்தரு ளெந்தமை யாளுடை நின்மலன் 
கொன்னவிலுமயி னேர்விழிக் கோமள வல்லி புணர்ந்தவன் 
முன்னரடைந்தடி தாழ்ந்தனர் மூவுலகும்மிசை கொண்டனர் ( சக ) 
அண்டமடங்கலு நின்றரு ளன்ன பரன்றன மாமணி 
கொண்டொளி வீசபி டேகமொண் கோடிய செஞ்சிலை யின்னுதல் 
கண்டவர் சிந்தை கவர்ந்திடுங் கருணை மிகப்பொழி யுந்தகை 
புண்டரிகம்புரை கண்குளிர் பூரணசந்திர வானனம் [ உ] 
குடந்தை கிடந்தருள் கொள்கையென் கோல வெனும் மழிசைப்பிரா 
னிடந்தனி லின்னுரை யாடவே யெழுந்த வெழிற்கனி வாய்வரைத் 
தடந்தனி யம்புய மைம்படை தாங்கிய செங்கர மாமலர் 
மடந்தை வதிந்தருண் மார்பொளிர் மாடுடை மேவிய சீரரை ( சக ) 
புண்டரி கன்வதி நாபியே போந்தடை வார்பிற விப்பிணி 
கண்டிமருந்தென வாகுமீர்ங் கமல மலர்ப்பத மின்னவை 
மண்டி மனத்தி லெழக்களி கண்டு கணுற்று வணங்கியே 
யண்டரு மாமறை முற்றையு மறிந்தரு ளன்னவர் நின்றனர் ( சச ) 
நம்பர மாரிய ராயவந் நவையில் பெருங்குண ரிவ்வண 
மம்பர மன்றனை யேத்தியே வங்கய னின்றிடும் வேலையோர் 
வம்பறு வந்தி தினம் வரு மாறுபோ லன்று மடைந்தன 
ளெம்பெரு மானிரு தாமரை யென்னு மடித்துணை போற்றியே 
ஏவன கண்டிரு நண்பனவ் வெம்பெரு மான்றன மீதிலே 
மாவமு தத்து மினித்ததாய் மாமகிழ் மாறனுரைத்தவாம் 
மேவரு நற்றகை யாயிர மென்றமிழ் மாமறை தன்னுளா 
ராவமு தென்னு மரும்பதி கந்தனை யார நவின்றரோ ( சசு ) 
முன்னுற நின்றிட வன்னவர் முன்னு முணர்ந்தவை தம்முளே 
மன்னும ரும்பொரு டன்னையே வழாம லுணர்ந்தன ராகியே 
பன்னிவை யாயிர முள்ளிவை பத்தெனு மஞ்ச- கோபனே 
சொன்ன தெனுமிவை தம்முளே தோன்றலி னன்கறி வேனெனா 
அன்னவ டன்னை யடுத்திவை யாயிர முட்குறை வாகலர் 
லின்னவை சொற்றனர் யார்கொலோ விப்பிர பந்த மனைத்து 
நின்னிட முண்டுகொ லன்றி நீ நெறியி னுணர்ந்தனை யோவயன் 
மன்னிய புத்தக மேனுமுண் டோவென வின் சொல் வழங்கினார் (சஅ 


மே 


எசு 


சடகோப திவ்ய சரித்திரம் 


சொற்ற சொலைச்செவி யோர்ந்தனார் துணையடி யைத்தொழு துரை 
ணற்றவ தென்குரு கூரெனு நகரத னுட்சட கோபனென் ( செய்வா 
மற்றை யுதித்து மறைப்பொரு ளனைத்து மருந்தமி ழான்முனா 
ளுற்று விரித்தன ரென்று முன் னோருரை செய்குவ ராதலால் சகூ 
அத்தமி ழாயிர முள்ளிவை யன்றடி யேனறி யேனயற் 
புத்தக மும்மிலை முற்றுணர் புனிதரு மிங்கிலை யென்றனள் 
அத்தன் மறைத்தளி வாழுமா ராவமுதன் பதமாமலர் 
சித்தமுகந்து வழுத்துறாச் சிறியர் முகத்து விழித்திடாள் ( நிய ] 

வேறு 
அன்ன வின்சொ லறிந்தன ராகியே 
யின்ன செந்தமிழ் மாமறை யாவுமே 
மன்னி வைகும் வளநகர் யாதென 
வுன்னி யுன்னி யுருகினர் நின்றரோ 

( ருக ) 
தேறி யுள்ளமிச் செந்தமிழ் தம்மைமுற் 
கூறு மச்சட கோப னுதித்தருண் 
மாறி லாவள வண்குரு கூரெனும் 
வீறு கொண்டு விலங்கு பாதிக்கணே 

( 52 ) 
அன்றி யெங்கு மிருப்பரி தாகுமா 
லின்று சென்றறி வேனென வேமன 
மொன்றி வேக முடனெழுந் தோகையிற் 
றென்றி சாமுகஞ் சென்றனர் நோக்கியே ( ருகூ ) 
பாட்டு வண்டு படும்பல பூம்பொழிற் 
கூட்ட மன்னக் குருகை யடைந்தனர் 
வாட்ட மின்மகிழ் மாற னருள் வடப் 
பூட்டி ழுக்கப் பொருவில் குணத்தரே ( ருச ) 
மெலிந்து சென்றருண் மேதகு சிந்தையோ 
ரலிந்து சேரு மகன்மணி யாலய 
மலிந்து செங்கம லங்கள் வருமுகிற் 
பொலிந்து நின்ற பிரானடி போற்றியே ( குரு 
வேலை சூழ்தரு மேதிரி மீமிசை 
சால வேயரு டந்த கடிமகிழ் 
மாலை கூடிய மாறனை யுந்தொழாச் 
சீல மோடுட் செழித்துமு னின்றரோ 

( ருசு ) 


திருநாதமுனிப் படலம் 


எஎ 


( F எ ) 


( ருஅ ) 


( ருசு ) 


( சுய ) 


தூநகும்மணி துன்றபி டேகமும் 
வான வாவு மதியைப் பழிசெயு 
மோன மாய முகமுங் கருணைசேர் 
தேன வாவுந் திருமலர்க் கண்களும் 
வாம விற்புரு வங்களு மாசிலாத் 
துமறைத்தமிழ் சொற்ற செழுந்துவர்க் 
சுாம ரொண்கடி கைக்கிணை வாயுமுள் 
ளாம ணித்திரு வார முறுவலும் 
துய்ய மாமகிழ் துன்றிய மார்பமுஞ் 
செய்ய சின்முத் திரைக்கர முத்தொழு 
மெய்ய ருக்குயர் விட்புல மீதலால் 
வய்ய கம்புகழ் மாமலர்ப் பாதமும் 
விண்ட லத்தெழு வெஞ்சுடர் வானவன் 
மண்ட லத்திடை வந்தன னென்னவே 
யொண்டு லங்கு மொளித்திரு மேனியுங் 
கண்டு கண்டு களிக்கட லாழ்ந்தனர் 
யோக நன்னிலை யோரவர் மாறனைத் 
தாக மோடித் தகையின் வழுத்தியே 
மேக மீச்செல் விமானந் தனை வல 
மாக வந்து மகிழ்ந்த னராகியே 
பந்த மாய பழைய வினையறுத் 
தெந்த மக்கரு ளின்வகு ளப்பிராற் 
கந்த மற்ற வணிபெருந் தொண்டுகள் 
புந்தி யோடு புரிந்தனன் வந்திடும் 
அப்ப ராங்குச நம்பி யடுத்தனா 
னைப்ப ராவி யினைய நவில்வரா 
லிப்ப 

ராவு மண்ணேழிலு நின்றசீர்த் 
துப்ப ராயவத் தூநெறி யாளரே 
வாச மன்மகிழ் மாறன் முதலியோர் 
பேசு செந்தமிழ் யாவுமிப் பேர்நக 
ராசி லோங்குவ துண்டுகொ லன்றுஸ்ரீ 
கோச முண்டுகொல் கூறுதி ரென்றனர் 


சுக 


] 


( சு உ ) 


( சுங ) 


( சுச ) 


28 ) 


ளன்அ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


சுரு 


( சுசு ) 


சொற்ற சொற்க டுளைச்செவி யேறுமுன் 
மற்ற னானும் வழங்குவன் சிற்பக 
லுற்ற துண்டுபி னோய்ந்து மலினமா 
யிற்றை நாளிவ ணேது மிலையெனா 
பின்னு மோதுவன் பெய்மது மாமகிழ் 
துன்னும் மார்புடைத் தோன்ற லடிபணிந் 
தன்ன வன்ற னருளிற் பரகதி 
மன்னி வைகும் மதுர கவியெனும் 
எங்க ளாரிய னிங்கு விபவமாய்த் 
தங்கு நாளிற் றரணி யெலாமிசை 
பொங்கு மாறப் புனிதன் விடயமாய்ப் 
பங்க மின்றிப் பரிவி னவின்றவாம் 
கண்ணி நுண்சிறுத் தாம்பெனுங் கானறை 
யுண்ண யப்புறு மோர்பதி கம்மனான் 
விண்ணி னிற்செலும் வேலையிற் சீடராய் 
நண்ணினர்க்கு நவின்றன னன்பினால் 
ன்ன சீடர் மரபின னாகலா 
லென்னி டத்தது வன்றிமற் றின்றெனாப் 
பின்னுங் கேட்டி யென்றாங்குப் பிதற்றுவா 
னின்ன வந்தமி ழின்குண மியாவுமே 


( சுஎ ) 


( சுஅ ) 


சாக 


வேறு 


இப்பதிகத் துறுமகிமை யெனையோ வென்னி லின்றதையு முரைத 
ருவனிசைந்துகேட்டீ ) 

( ரூறையுஞ் சீதத் 
யொப்பறவிட் புலமுகடுங் கிழிய வப்பா லோங்குபுளிக் காவணத்து 
துப்புறுபாட் டளிமுரலத் துளிக்குந் தண்டேன் ஹாங்குமகிழ்த் 

( தொடையகலஞ் சூடுமெம்மா 
னப்பறுவா ட்கமலமுகத் தெதிரே ! ந்தண் ணரியகுசத் திழை தவிசிட் 

டதன்மேல் வைகி ( எய ) 
புல்லியவைம் பொறிவழியிற் போக்கா தேகபுந்தியுடன் புண்ணிய 
ராய்ப் பொருந்தி யன்ன ) 

(சிந்தை செய்யா 
சில்லியறற் குழலுடைய நங்கை மாது திருவயிறு வாய்த்தோனைச் 


திருநாதமுனிப் படலம் 


பாக 


யெல்லியினும் பகலினுமோ ரணுவு நீங்கா திருந்தனரா யோகியர்கட் 

கிணையாய் மன்னிச் 
சொல்லருபே ரானந்தக் கடலுட் டாழ்ந்து சோர்விலருந் தசைமை 

யவப் பதிகத் தன்னை ( எசு ) 
பன்னரிய நற்றேவ கானத் தோடும் பன்னீரா யிரமுருவே பகர்வராகி 

( னாங்கன் னோர் தம் 
லன்னசெயற் கதியோகை கொண்டா னாகி யணிகிளரச் சடகோப . 
முன்னரெழுந்த தருள் புரிவா னெனவே முன்னோர் மொழிந்தனரா 

லிங்கிது தான் முறையோ வென்ன ) ( மதிவல் லோர்க்கே 
மன்னுபராங் குசநப்.பி வழங்கினானான் மாமறையின் பொருளுணரம் 
சொற்றமொழி யிருசெவியு ளேறா முன்னர்த் தூயமனத் ததியோ 
கை தூங்கத் தூங்கப் ) 

( மென்னாப் 
பற்றறுப ராங்குசனைப் பற்றற் கன்ன பதிகமே பணிபுருட கார 
புற்றளரு நெஞ்சுடைய புனித ரன்னோன் பூங்கமலத் தாளிணையைப் 
போற்றா நின்றே ) 

( யத் திசைத்தா னன்றே . 
மிற்றையுகந் தன்னதை நுந் தாசனேற்கின் றீந்தருள்வீ செனவின 
மிகவணக்கத் தடிவணங்கி நிற்குமன்ன விமலர் தமை யன்னோனும் 
வியந்து நோக்கி ) 

( நெறியா னாங்குப் 
நிகாறு: மப் பதிகமதந் நின்மலர்க்கு நிகழ்த்துவனென் றுபதேச 
புகரறுதன் னாரியனை நெஞ்சுட் கொண்டு போதனை செய் தருளின 
னாற் புலம்போ மார்க்கத் ) ( து 

துணர்ந்த வன்னோர்க் கன்றே . 
தகமதனைச் செலுத்தலிலா வளவில் யோக வருநிலைதேர்ந் தினி 


வேறு 


துன்னு றுந்தகை யன்னநற் பாவைத் தூய னாமப் பராங்குச நம்பி 
தன்னி டந்தனி லின்னண மாகத் தகையி னோர்ந்து தெளிந்தன 
யன்ன வன்றன தின்னரு டன்னா லந்த ரங்க முகந்தனர் சென்றார் 
மன்னு மாமல ரன்ன மணந்த மன்ன னாரடி கன்குற வுன்னி ( எரு ) 
தேவ கானங் கடிதினிற் சென்று தேர்ந்து ணர்ந்திவ ணார்ந்தன ராகிச் 
சேவி யார்மன மேவரி தாகுஞ் செய்ய மாமகி ழையனின் முன்ன 
ரோவில் சிந்தையத் தூயனுகந்தன் றுரைசெய் வண்ணம் புரைசெகு 

( மன்ன 
பாவி னங்களை யாவருங் கேட்பப் பாட லுற்றனர் பீடுடன் மன்கே 


ள அய 


சடகோப திவ்ய சரித்திரம் 


மாட லர்ந்தபணாடவி தாங்கும் வாரி சூழ்தரு பாரிட மெங்கும் 
வீட லர்விசை நாடிய நன்னா வீற னென்றவம் மாறனின் முன்னர்ப் 
பீடி லர்மனக் கோடறுறந்த பேரருட்டழை சீருறு மன்னோர் 
பாடு மின்னிசை யீடிலமுதம் பரிந்து நன் சொரிந்தன ரன்றே 

வேறு 
வான்பயி லமரர் யாரு மறுவிலா ரிசைக்குந் துய்ய 
தேன்பயி லினிய கானஞ் செவியிடை யடையா முன்ன 
ரூன்பயில் குலிசப் புத்தே ளோங்கவை யிடத்தியாழ் வல்லோன் 
றான்படர்ந் தனனோ வென்னச் சாற்றினர் விரையச் செல்வார் ( எ அ ) 
வாரிசூ ழுலக முய்ய வந்தரு ணிமலர் செய்யுஞ் 
சீரிய கான மோர்ந்து சிறிது நீங் கரிய வாகி 
யேரிமி ரசுண மெல்லா மிருஞ்சிறைப் பந்தர் வீசிக் 
காரிரு விசும்பி னூடே கவிந்தன சுழலு மாதோ 

{ எசு ) 
முல்லைய நிலத்தின் மாயோன் முற்குழற் கானஞ் செய்யு 
மெல்லையன் னோனைச் சூழ்ந்த வியல்பென நிரைக ளெல்லா 
நல்லிசை செவியி னோரா நாற்றிசை மருங்குந் தீட்டுஞ் 
சொல்லிலோ வியமே யென்னத் துன்னின மலியுமாதோ ( அய ) 
மைப்புய லூர்தி செய்ய மலர்புரை விழிக ளேபோற் 
செப்பறு முடல மெல்லாஞ் செவியிலே னென்பான்சேடன் 
ஒப்பிலாச் செவிய நேக முற்றமை பலித்த தென்னாத் 
துப்புறுங் களியி னாழ்வான் றர்யவவ் விசைகேட் டம்மா (அக ) 
மானினங் கரடி வேழம் வரிப்புலி யரிமா னின்ன 
வான்பல விலங்கி யாவு மறிவிழந் திரையுந் தேடா 
தூனமி லெழுவை மான வுற்றவவ் விடத்தே நிற்கு 
மீனரை யணுகா வன்னோ ரிசையமு தருந்தி மாதோ ( அ 2 ) 
தண்ணளி சுரக்கு மன்ன தகையினாரிசைக்குங் கானம் 
விண்ணக முழுது மேவி விரவிநிற் றலினாற் றுய்ய 
பண்ணமை துளவத் தேம்மான் பண்டிட மெங்குந் தாய 
வண்ணமுற் றொளிருஞ் செய்ய மலர்ப்பத மொக்கு மம்மா ( அங ) 
காரணத் துதித்த வன்னோர் கழறிசை யொன்றே யெல்லாப் 
பாரண வுயிர்க டம்மைத் தன்வசப் படுத்த லாலே 
சீரணங் கயனும் வீயச் செறிதரு முடிவிற் றன்பா 
னாண னனைத்துங் கொள்ளு நவையிலாத் தகைமை யொக்கும் அச ) 


திருநாதமுனிப் படலம் 


ள அக 


அவ்விம் லன்செய் கான மணிந்தன ராகி மண்ணே 
ரெவ்விடந் தனிலீ தென்னா விரங்கினர் செவிசெய் நோன்மை 
யொவ்வவிவ் விசைவலானை யுற்றுநோக் குறவே கண்கள் 
செவ்விதிற் புரிய கில்லாச் செய்கையி னயர்வ ரன்றே . ( அரு ) 
பா தவஞ் சலியா வாங்குப் பறவைகள் சிறிதுங் கூவா 
வாதவ னிவனே குங்கா லன்றென விரையச் செல்லான் 
போதவந் தணர்க ணாவும் புரிகில வேத வோதை 
தீதவம் படுத்துங் கானச் சிறைவலை யகட்ட வம்மா . ( அசு) 
மாரத மொழுக வன்னோர் வழங்கிசை செவியி னாரா 
நாரதன் முதலா யாழின் நல்வளந் தெரியும் வல்லோர் 
போரவுள் ளுடைந்து நாணம் பூண்டினி திருப்பரென்றா 
லாரதன் மகிமை தேர்ந்திங் கறையவல் லவர்க ளம்மா . ( அஎ ) 
இவ்வகைத் தாய் கானத் தெண்ணருந் தகமை சேரத் 
திவ்விய மதுரப் பாவைத் தீஞ்சுவை யொழுக வன்னோ 
ரொவ்வநாற் பத்தைந் தென்றங் கோதுநா ளளவாய்ச் சொன்ன 
வவ்வண மாகப் பன்னீ ராயிர முருச்செபித்தார் . ( அசு ) 
இணையிலா ரிசைத்த தேவ வின்னிசைக் குகந்தா னாகிக் 
கணையென மிளிர்ந்து நீண்ட கண்ணுடை நங்கை பால 
னணை வரு மதிர்ச னாகி யகல்விசும் பகட்டிற் றோன்றுங் 
குணமுறுந் தொனியி னின்று குளிர்ந்தன னுரை சொய் வானால். 
என்ன கொல் வெகுவாய் நீரிங் கெந்தமைக் குறித்தி யாரும் 
பன்னுதற் கருமநேகம் பகலிமைப் பொழுது நீங்காத் 
துன்னியே யருமை யான தொழிலினைப் புரிந்தீ ரென்ன 
வன்னவர் செவியுட் கேட்ப வறைந்தன னினிதி னம்மா . ( கூய ) 
அவ்வுரை செவியிற் கேட்டவ் வநகருங் களிதுலங்கிச் 
செவ்வியின் வணங்கி நாயேன் செந்தமிழ் மறைகணான்கு 
மெவ்வமின் றுணர வென்றிங் கியைந்தன னடிய னேன் செய் 
வெவ்வினை கழற வோத வேண்டு நாவீற 

( கூக ) 
மாமகிழ் மாற னுள்ள மகிழ்ந்துரை செய்வ னன்பா 
நாமுனக் கெதிரி னின்று நவிலுத லறமன் றர்ச்சை 
தூமலர் வாய் திறந்து சொல்லுவந் திரையி னப்பால் 
நீமனங் களிப்பக் கேட்டு வரைந்திடு நிமல வென்றான் . ( + உ ) 


வென்ன . 


ள அஉ 


சடகோப திவ்ய சரித்திரம் 


என்னலுபடிப் பாடி யிருநிதி கிடைத்த தென்ன 
மன்னுமா நந்த மென்னும் வாரிதி படிந்து மாறன் 
சந்திதி பருகிற் சென்று சரண்பணிந் தருடி யென்னக் 
கன்னலு மமிழ்ந்து மேய்ப்பக் கழறினன் மறைநான் கன்றே . 
தூயமா தவத்து வைகும் பதின்மர்சொற் றமிழு மாநா 
லாயிர முரைத்துத் தேவ கானமிங் கமுதினேய்ப்ப 
நீயிவணிசைத்த தாலே நிற்கு நாதமுனி யென்றோ 
ரேயுநா மமுமளித்தங் கின்புற விருந்த பின்னர் . 
நாதமா முனியுஞ் சொன்ன நான்மறைப் பொருளு மோர்ந்து 
போதமுற் றமலன் செய்ய பொன்னடி . பணிந்து நாயேன் 
மாதவ மிழைத்த தாலிம் மாறனுள் ளுகந்து நாவா 
லோதின னம்போற் பாரி லொருவரில் லெனவுங்கொண்டான் . கூரு 


வேறு 


கருத்தி னிற்கடிய வன்பு கொண்டிலகு கண்ணகத் துயிர்கள் 

( யாவையுந் 
திருத்தி நம்ஸமய நிலைநிறுத்துபு திகைப்பு றும்பல மதம்செகுத் 
தருத்தி யொன்று பய மறைநிறுத்தியு மநேக வைகலிவண் வைகுவா 
ருரைத்த விப்பெருந் தகைதனக்குரிய யோகி யாகுமிவ ரென்றனன் . 


வேறு 


மறுவளரு மறுகால்வண்டினங்கள் பாட மடைதிறந்தின் மதுவொழு 
கும் வகுளமார்பத்) 

( சேகரன்றன் 
திருவளரு மெங்கோனிவ் வண்ண மாகத் திரிதண்ட மேந்துமெதி 
னருவளமெல் லாமொழியா தன்னோர்க்கோதி யதிரிசனா மாறன்மவு 
னமதாங் காலை ) 

( புகழ்சேர் தூயர் . ( கஎ ] 
பொருவருநன் னிலைபிறழா திலகுமன்ன புனிதரங்க நாதமுனிட் 
தாயிழந்த சேய்போலு மெழிலி நீக்குஞ் சாயலுறு மயில்போலுக் 
தயங்கி வாடிச் ) 

( வலையஞ் செழிப்புற் றோங்க 
சேயிதழ்நன் மரைமலர்க்கண் பனிப்பத் துய்ய திரையுடுமா னில 
வேயிருந்தோ ணங்கைதிரு வயிற்று ணின்றே விண்சுடரோ னென 

வெழுந்து விளங்குஞ் ஜோதி ) ( வளருந் தேவே . ( * அ ] 
மாயாறு மெய்யறிவின் நளித்த கோவே மதியிலியேன் மனம்புகுந்து 


திருநாதமுனிப் படலம் 


அது 


செய்கே : 


கருணை பொழி விழிமுதலே நடுவீ றில்லாய் கலி வைரி புன்சமயக் 
கலகர் தீய ) 

( வழங்கு மஞ்சத் 
வருமொளியே வழுதிகுல வாழ்வே துய்ய வண்டுளவப் புயலாதி 
திருவளருத் துவசத்தா யரிய நான்கு செழுமறையைச் செந்தமிழ் 
தேவே ) 

( யா வேத்தி . ( கூசு ) 
யுருகுமன வன்பர்களுக்கன்றியெட்டா வுத்தமமே யென்றுபல வுரை 
அடங்கருமெய்ஞ் ஞானமுறு மனைய கோவா மமலனுக்கே பற்பல 

வுத் தவங்கள் செய்வான் ) ( வந்த தோன்றல் வந்தான் 
றொடங்கியுயர் குறுங்குடிவாழ் நம்பிவந்தான் தொன்னிலங்க ளுய்ய 
மடந்தையர் தந் திலகநங்கை மைந்தன் வந்தான் வழுதிகுலத் தொரு 

முதல்வன் வந்தான் வந்தான் ) ( கொ ளொருவன் வந்தான் (ள ) 
ஒடுங்கலறுஞ் சடவைரி வந்தா னோங்கு மாறனெனுந் திருப்பெயர் 
அனைமுலையை யுண்ணாது கிடந்தா னவ்விண்ணவிர்புளிக்கா வணத்தி 

லினி தமர்ந்தான் வந்தான் ) ( குசனே வந்தான் வந்தான் 
வனையிசைம் துரகவிதம் பெருமான் வந்தான் வண்மை கொள் பராங் 
புனையுமது மலிவகுளா பரணன் வந்தான் பொருவிலருஞ் சடகோ 

பன் போந்தான் போந்தான் ) ( வென் னிமலன் வந்தான் . ( கை ) 
நினைவருமெய்ஞ் ஞாந நநம் மாழ்வார் வந்தார். நீசமுறும் பரமதம் 
குயினினனால் பொழிற்குருகூர் நம்பி வந்தான் கோதறுநா வீறனெ 
னுங் கோமான் வந்தான் ) 

( செய்த செல்வன் வந்தான் 
செயிர்மறுகுங் கலிவைரி வந்தான் வந்தான் செழும்வேதந் தமிழ் 
எயிலெழுகொண் டொளிராங்கத் தீசன் கொங்க மீர்ங்கமலத் தடி 

யாரு மிறைவன் வந்தான் ) ( கொண்ட மன்னன் வந்தான் ( m2 ) 
மயர்வறுநம் பொய்கைமுத லாழ்வார் தம்மை மகிழ்ந்தவய வங் 
வண்டலம்பும் பொழில்வழுதி நாடன் வந்தான் மறையவர் தம் மனத் 
திருந்து வளர்வான் வந்தான் ) 

(குமரன் வந்தான் 
குண்டுபடு பேரகழி வளருங் கோமான் குளிர்மதமோங் குறவந்த 
விண்டபுனற் றண்பொருநைத் துறைவன் வந்தான் வேட்டவர் தம் 

வினையறுத்தாள் விமலன் வந்தான் ) ( பகர்ந்தான் வந்தான் . ள ங 
பண்டுநன்னா தமுனியென்ப ரர்க்கு கந்து பண்டையாா லாயிரமும் 
என்று பல சின்னங்களியம்பியார்ப்ப வெழிலியென மங்கலபல் 
லியமு மேங்க ) 

( மிப் புகழ்ந்து போற்ற 
பொன்றயுவா னவருகந்து மலர்மர் தாரம் பொழி தரமண் ணோர்குழு 


ள அசு 


சடகோப திவ்ய சரித்திரம் 


மன்றறரு மணிமாட மோங்கித் தோன்று மணிநகர முழுதுமரு 
வளங்கொண் டோங்க ) 

( நடாத்தி வந்தார் . ( ங ) 
நன்றுமன திடைமிகவா னந்தங் கொண்டு நாடோறும் பற்பல் விழா 

வேறு 
இங்குளமகிழ்ந்திவணம் ரங்கமுனி யெந்த நிறைவனெனு மந்தண் 
மகிழ் நறவொழுகு மார்பற் ) 

( நடத்தியருள் மாறன் 
கங்கமல மொன்று முக நங்கையணி பாலற் களப்பறுப லுச்சவ 
பொங்கணிமி குந்தினி திலங்குறு மடிக்கே பொற்புறுப் றொண்டு 
களை யற்புடனி யற்றாத் ) 

( லெணி யுற்றார் . ( ச ) 
தங்கியவ ளந்திகழு மிங்குதிரமாகத் தரித்திடுவ மென்றுத மனத்தி 
ஆர்வமொடு மிவ்வணம னோர் வருகு நாளி லட்டதிசை பொங்கிசை 
தம் மிட்டதெய்வ மாகுங் ) 

( னற்புடைய மன்ன 
கார்வளரு மோதிமினை நேர்வுறுமருங்குற் கற்புமிகு பொற்றிருவி 
னார்வளரு மன்பினொடு மோர்பகல் கனாவி னத்து திகி ரிப்படை 

கொள் சுத்தவுரு வோடு ) சொல் சொற்றிடுவரம்மா. ( ரு ) 
நீர்வளரு மப்பரர்மு , னேர்பெறவ டைந்தே நின்றினைய பற்பல 
திரைக்கட லரைக்குடு தரைக்குளிசை கொண்டோய் சீறுபர வாதி 
பர்கள் வீறினை யடக்கும் ) 

( முறு மாறனை படுத்தே 
விரைத்தனி மகிழ்த்தொடையு ரத்தணியு நந்தா வீறனென நாம் 
மரைத்துணையை நேரடி சிரத்திடை புனைந்தே வணங்கி மிகவேண் 

விணங்கியவன் வந்தங் ) ( புள தவந்தனை யொழுக்கும் . பசு 
குரைத்திடு மறைத்தமிழ் சிரத்தையொடு கேட்டு ளுகந்திட விருப் 
தந்தம்வள நன்னக ரடைந்திடுதி யென்றே நவின்றிடவு மொப்பரு 
கவின்றழையுமாற ) 

| வர் திடுக்கென விழித்தே 
னர் தமிழ் மறைப்பொரு ளுகந்தினி துரைத்தா னடிக்கினிய வன்ப 
சிந்தைதனி லுன்னியுட னிந்தநகர் செல்வான் சிதைவறு கதிர்க் 

கடவு ளுதயமு னெழுந்தே) ( முடித்துட னெழுந்தே . ( ma ) 
நிந்தையறு தண்பொருநல் வந்துபுன லாடி நித்திய கடன்களை 
செந்தழ னிறத்தபல சந்தமணி மேவித் தினகரனை யொத்திலகு 
சினகர மடைந்தே ) 

( மிலடைந்தே 
நந்திறைவ னுக்கருள் புரிந்துதவு மாதி நாதனை யிறைஞ்சி வலமேத 
யிந்து தவழ்திந்திரிணி மேவலு முகந்தே விருந்தருளு நங்கையி 
னருந்தவ மெழுந்த ) 

( மலர்ப்பத மிறைஞ்சா. 
வந்தமறு மெந்தைமு னடைந் தனையர் தாமு மட்பாம னொப்பறு 


திருநாதமுனிப் படலம் 


ளஅரு 


( w ய ) 


மாவல நிறத்திலணி கோவலநம் மாதி 

மாலினை வழுத்துறவே கோலிமுன மொன்றுக் 
தேவென வுரைத்தபதி கந்தனை வினாவிச் 

செப்பமோ டளித்தபரி சர்ச்சையிலு மாறன் 
மேவியநன் னித்தியவி பூதியொடு லீலா 

விபூதியிலு முள்ள பல சேதகர் களுய்யக் 
கோவென விருந்து நனிபோதக மெனுஞ்செங் 

கோலினை நடாத்திவரு கின்றன னுகந்தே . 
வானவர்கள் சித்தர்பல தானவர்க ணித்தம் 

வந்தடிபணிந்துமலர் சிந்தியே வழுத்த 
நானில மதற்குளுள மானிடர்களெல்லா 

நாடொறு மெழுந்துபு பலாண்டிசை பயின்றே 
தேனுகு மலர்ப்பத முறத்தொழுது நிற்கத் 

தேவரடி யார்நடன கீதமுமுழங்கக் 
கோனென விருந்து தமி ழாரணம் விளங்கக் 
கொண்டிரு விபூதிபுரிகின்றன னுகந்தே . 


( ளயக ) 


திருநாதமுனிப்படல முற்றும் . 


சடகோப திவ்யசரித்திரம் முற்றும் , 


ஸ்ரீ சடகோப திவ்விய சரித்திரம் 

பிழை திருத்தம் 


பக்பாட் 

வரி 


பிழை 


திருத்தம் 


கம் 


முந்நூலும் 
யநேக 
யுய்ஞ்ஞானம் 
னருள் 
செப்புவா 
மதனின் 
தெண்ணிலார்கலி 
தன்னா 
கரும்பினுரு 
மதிலுறைந்த 
யென்னவானிடை 
பங்கமற்றி 
ஏக்கமோடு 


2 


ஆணை 


3 1 3 முநூலும் 

5 1 பனேக 
4 7 2 யுஞ்ஞானம் 
5 10 4 னருட் 
6 13 2 செப்புவா 
6 

4 மதினின் 
6 15 3 தெண்ணியார்கலி 
6 4 தளைனா 
6 16 1 கருமபினுரு 
6 6 மகிலுறைந்த 
7 4 3 யென்னவாணிடை 
8 13 3 பங்கமமற்றில் 
9 14, 1 ஏக்கமொடு 
10 25 2 வூன் 

म 
11 29 1 நேர்தே 
11 29 3 பூந்துகிற் 
12 39 4 மொன்றும் 
13 44 1 எழலி 
15 3 2 தொழிர் 

5 2 வைடூரீய 
16 14 4 லொக்குமோ 
22 9 7 வதன 
23 13 1 

வானனத்து 
15 3 மஞ்சன 

15 5 ராதன 
24 17 2 நரமபிசைத்திசை 
25 23 3 
26 26 2 வேழததை 
27 30 2 மனிலமு 
29 38 2 
30 48 3 விலோசன 


நேர்ந்தே 
பூந்துகிர்க் 
மொன்றும் 
எழிலி 
தொளிர் 
வைடூரிய 
லொக்குமே 
வதக 
வாநநத்து 
மஞ்சக 
ராதா 
நரம்பின்சத்திசை 


32 


ணயன 


ணயா 


வேழத்தை 
மநிலமு 


நடன 


நடக 


விலோசக 


ஸ்ரீ சடகோப திவ்விய சரித்திரம் 


பக் பாட் 

வரி 


பிழை 


திருத்தம் 


கேதா 


கனக 


சக்க 


13 
23 


- 


3 


லாலய 


30 48 4. கேதன 
49 1 
2 தொகுகிகள் 

தொகுதிகள் 
50 4 ரனந்தரி 

ரநந்தரி 
30 50 4 னிகர்ந்திவேரால் 

னிகர்த்திடுவரால் 
31 58 4 திருந்தணி 

விருந்தணி 
32 62 2 னிஞ்சியும 

னிஞ்சியும் 
33 66 4 வரச்கடர் 

வரச்சுடர் 
66 5 சலமாறையிற் 

சலமா றயிற் 
67 5 

லாலைய 
31 69 8 கடகையோ 

டகையோ 
70 3 குவிச 

குலிச 
35 76 4 நிகரென்னவே 

நிகரென்னவெ 
36 82 3 செல்லுற்றன 

செலலுற்றன 
85 1 தூலங்கு 

துலங்கு 
37 8 வருவிப்பாமல் 

வருவிப்பாமால் 
4 4 மெய்மணி 

மேய்மணி 
38 8 3 மிச்சிலை 

மிச்சிலைக் 
9 1 அனனடை 

அனகடை 
4 தனையனற் 

தநயனற் 
40 23 4 செகுத் தனனோ 

செகுத்தனனே 
42 37 2 மிகமகிழ்ந்து 

மகமகிழ்ந்து 
38 2 யின்பம் 

யன்னத் 
42 41 1 சாமாமிரட்ட 

சாமரையிரட்ட 
43 50 2 லனையக் 

லனைய 
44 52 3 வயிற் 

அயற் 
55 வினிதன் 

வினு தன் 
56 3 யனு தினம் 

யநுதிநம் 
47 15 3 சடங்கெல 

சடங்கெலா 
20 1 களத்தனொ 

களத்தனோ 
21 44 தீனரை 

தீநரை 
49 34 2 தெருவிலூடே 

தெருவினூடே 
50 37 7 முதைய 

முதய 
39 3 முதறலைவன் 

முதற்றலைவன் 
52 48 8 துதித்ததம்மா 

துதித்தம்மா 
54 54 7 னடந்தனன் விரைவிலுதையனைப் பொருவு 

நந்ததனன்றிரு முகங்காண்பான் ( என்று ஒரு பாடமுளது ) 


22 


தி 


23 


பிழை திருத்தம் 


பக் பாட் 

வரி 
கம் 


பிழை 


திருத்தம் 


2 


1 பயிலசெழு 


1 புறந்த 


34 1 


55 58 7 மானயிவ 

59 88 யெடுத்யெடுத் 
56 64. 4 மெய்யொளி 
57 67 1 
58 71 3 கருணை 
62 1 8 

8 நல்குவாமால் 
64 12 3 கஞ்சனன் 
65 19 44 கட்டியமியம்ப 
65 21 3 விட்டடைத்த 
66 27 3 லையவென 

28 3 வெண்ணை 
29 4 

குணததை 
66 33 1 

கோடேத் 
3 பொலிந்தபினவிதிப்படி 

மா தவர்க்களிப்பனால் 
67 36 1 

முனூலிலங்கு 
67 37 1 

மா தவர்க்களித்து 
67 40 2 சினந்ததீம் 

3 கான் முளைக்கநாம 
67 41 3 விண்டடைந்த 
68 

4 தரிசன 
5 4 நீடாவட 

6 2 மஞ்சொளி 
70 16 

1 யனகனைகிடத்தி 

4 முகிலளகத்திரி 
17 1 பூதலத்திற் 
71 25 4 யறிநதிலோமால் 
27 1 மெதகு - போய் 

4. வானே 
72 32 3 

3 விறைவன் 
72 36 8 வாருதியே 
73 39 3 தரும் குண 

41 3 டணைய 
76 13 1 மன்னிய 
77 16 3 மந்தரமாந்தனை 


மானவில் 
யெடுத்தெடுத் 
பெய்யொளி 
பயிலச்செழு 
கருனை 
நவில் குவாமால் 
கஞ்சநன் 
கட்டியம் விளம்ப 
விட்டமைத்த 
குலைய வென் 
வெண்ணெய் 
குணத்தை 
புரந்த 
கொடேத 
பொலிந்தபின்விதிப்படி 
மாதவர்க்களிப்பனால் 
முள்லிலக்கு 
மா தவர்க்கிழைத்து 
சினந்ததீங் 
கான் முளைக்கந்நாம 
விண்டைவந்த 
தரிசம் 
நீடரைவட 
பஞ்சொளி 
யாகனைக்கிடத்தி 
முகிலளகத்தீரீ 
பூதரத்திற் 
யறிந்திலோமால் 
மேதகு- போய் 
வானோ 
விறைவின் 
வாரிதியே 
தருமருண் 
டனைய 
மன்னியே 
மந்தமரந்தனை 


23 


13 


8 


23 


ஸ்ரீ சடகோப திவ்விய சரித்திரம் 


பக் பாட் 
கம் டு 


வரி 


பிழை 


திருத்தம் 


10 


23 


13 


திசைபோ 
மெய்ஞானரவி 
வாயவுடற்படு 
பாரடைவிற் 
சத்தரமாகப் 
பெரும்பேறாய் 
கோனாதனுக்குங் 
செய்யுஞ் 
யன்னான் 
போலணுவு 
கமலக்கணுறலா 
கொளூரே 
சிந்தையுள்ளுவகை 
யுள்ளுருகி 
லளையிரிந்தலமரு 
றரும்பகறொறுங் 
செய்திடை 
யற்றையம்பகலினை 


77 17 2 திசைப்போ 

19 3 மெஞ்ஞானரவி 

20 2 வாயுவுடற்படு 
78 24 1 பாரடையிற் 

30 2 சத்திரமாகப் 
79 34 3 பெறும்பேறாய் 
80 42 2 கோனாதனுக்குக் 

சேய்யுஞ் 
43 4 யன்னன் 
81 48 1 போலெதுவு 
86 6 2 கமலகணுறலா 

7 4 கோளூரோ 
88 20 2 சிந்தையுள்ளூவகை 
89 22 44 யுளளுருகி 
89 3 லனை பிரிந்தலமரு 

30 2 றரும்புகறொருங் 
90 27 1 செயதிடை 

28 2 யற்றையபகலினை 
91 38 4 சென்ற 
92 45 2 மன்றிமற்துணர் 
93 50 4 னென்மொழி 

52 4 புனிதன் 
94, 63 1 நான்கிலுனுங் 
95 71 3 மல்லோடு 
96 76 4 பங்கமலா தளிசேர் 
96 78 4 யளர்ந்ததுவே 

79 1 னிவ்வனமா 
97 88 4 வென்றவ 
98 32 3 தினறெளி 
98 96 4 சொனன 
99 3 11 கரைக்கள னூர்திப் 
100 4 2 னுள்மகிழ்ந்து 

5 1 பொருள்கள் 
6 3 நெறிகொள் 
7 4 புகழுடைபோய் 


22 


சென்று 


1 


மன்றி மற்றுணர் 
னெனமொழி 
புநிதன் 
நான்கிலினங் 
மல்லொடு 
பங்கமலா தணிசேர் 
யளந்ததுவே 
னிவ்வணமா 


வென்றவ 


4 


தின்றொளி 
சொன்ன 
கறைக்கள னூர்தி 
னுளமகிழ்ந்து 
பொருள்கள் 
நெறிக்கொள் 
புகழுடையோய் 


A 


பிழை திருத்தம் 


பக் பாட் 

வரி 
கம் 6 


பிழை 


திருத்தம் 


23 


. 


101 16 3 செய்லீரென்ன 
103 31 3 கொன்போற் 
105 47 4 வைத்துப் 
107 60 4 பருவமுற்றான் 
110 82 2 வாட்டழுற் 
111 95 1 கண்டார் 

96 3 கேகையச் 
112 103 4 கிழவோரனன 

105 2 கந்து கக்களினு 
113 106 3 தென்னை 
114 114 2 பதிகமாக 

116 4 வங்கமவி 
115 122 1 கான்முளை 

127 2 விளைப்பூ 
117 10 2 சூரிகடமக்கிலாது 

13 2 கண்முக 
117 14 3 துங்கலில் 
118 16 1 விழியிற்றுறு 

4 a ணசையினொடு 
19 3 நாலினிலுங் 
119 24 3 முள்னளித்த 

26 1 திவகு 
121 38 

38 4 வொருவன 
128 

53 3 வாகையின் 
124 54 2 மெய்தினனாற் 

56 2 மிருவிந்தள 
125 66 3 குழாமில் 
127 74 4 தேவபிரா 
128 80 

80 3 மேவந் 

82 1 வராற்கடுள்ளிச் 
131 99 4 வாரியணையான் 
101 4 

னடைந்தனனரோ 
132 106 1 

யாருடைய 
133 112 4 நின்றருள 

113 3 நீத்சில 


செய்வீரென்ன 
கென்போற் 
வைத்துப் 
பருவமுற்றாள் 
வாட்டமுற் 
கண்டப் 
கேகயச் 
கிழவோரென்ன 
கந்து கக்களிறு 
தென்னைத் 
பதிகமாகப் 
வங்கமலி 
கான்முளை 
விளைப்பூக் 
சூரிகடமக்கலாது 
கணமுக 
துவகவல் 
விழியீறுறு 
வீணசையினோக 
நரலுமினுங் 
முன்னளித்தக் 
திலகு 
வொருவன் 
வாகையன் 
மெய்தினனால் 
மிருவிந்தமன் 
குழாமிகு 
தேவர்பிரா 
மேவுந் 
வராற்கன்றுள்ளிச் 
வாரியளையான் 
டடைந்தனனரோ 
யாமுடைய 
நின் றருள் 
நித்தில 


22 





ஸ்ரீ சடகோப திவ்விய சரித்திரம் 


பக் பாட் 

வரி 
கம் 


பிழை 


திருத்தம் 


காண் 


வளைமேற் 
றண்டமிழ்கேட் 
திலக்கணம் 
வனைந்ததான 
காண 
றுன்னிய திவ்யாமோகி 
கிப்பா 
மடைந்தோ 
அறுக்கும் 


செயற்கு 


22 


133 113 2 வளைமென் 
134 120 2 தண்டமிழ்கேட் 
135 126 1 

திலக்கணம் 
142 31 3 வணைத்ததான 
144 44 2 
144 44 3 றுன்னியதிலவ்யாமோகி 
153 88 2 சிப்பா 
155 99 2 மடைநதோ 
157 111 

1 

அறுக்கும் 
159 2 3 செயற்க்கு 
160 6 3 முழன்றிடிலயா 

10 2 னாவீறு 
166 10 22 வவணிற்றில் 
167 15 2 சூறிருட் 

18 3 தரும 
168 22 2 வந்தண் 

22 சிந்து குழுலகிற் 

26 3 வவை 
173 30 

30 44 லறிய 
174 36 4 சும்லை 
175 45 4 போற்றியே 
177 58 

58 3 சுாம 
178 70 2 ளூறையுஞ் 

4 னப்பறு 
182 93 4 மமிழ்ந்து 
183 104 2 பொன்றயுவா 


முழன் றிடில்யா 
னாவீற 
வவணுற்றிடு 
சூழிருட் 
தமரு 
வந்தண 
சிந்து குழுலகிற் 


32 


29 


வகை 


லரிய 


சும்மை 
யேத்தியே 


சாம் 


ளுறையுஞ் 
னப்புறு 


மமிழ்து 


பொன் றலில்வா 


76 - வது பக்கம் 11 -வது பாட்டு முதல் வேறும் எனக்கொள்ள 


ஸ்ரீ சடகோப திவ்ய சரித்திரம் பிழை திருத்தம் 

முற்றும் 


ஆழ்வார்திருநகரி திருஞா முத்திரைப் பிரசுராலய 

வெளியீடுகள் 


திருஞாத முத்திரைக் கோவை -1 , ஸ்வாமி நம்மாழ்வார் நூற்றெட் 
குத் திருப்பதித் தாலாட்டு - திருக்குருடர் திருவத்தியயன உள 
வத்தில் தொன்று தொட்டு சுமார் 300 ஆண்டுகளாக இன்றும் அநுஷ் 
டானங்களில் ஒன்றாக சேவிக்கப்பட்டு வருகிற பழமையான சிறு தமிழ் 

ஸ்வாமி நம்மாழ்வார் வைப்வங்களை பூர்வாசாரியார்களருளிச் 
செய்ல்களை யனுசரித்து , எளிய நடையில் , பாவத்திராளும் கண்டு 
கேட்டுருகும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது . உபயகவி அப்பா என் 
பாராலியற்றியதை, பெரியன் . வெ . ஸ்ரீநிவாஸனால் வெளியிடப் 
பட்டது . 

விலை ரூ . 0--4-0 


நூல் . 


நா . 


திருஞாந முத்திரைக் கோவை -2 . ஸ்ரீ சடகோபன் சந்திரகலா 
மாலை - ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ . உ . வே . தேவேசபாரதிகளின் மாணாக்கரும் 
கனிஷ்ட சகோதரரும் , ஸ்வாமி தெற்குத் திருவேங்கடமுடையான் சந் 
நதி அர்ச்சக கைங்கர்யம் பார்த்து வந்தவருமான அனந்தாசார்யராலியற்றி 
வெளியிடப்பட்டதை, திரும்ப ஷ பெரியன் வெ . நா . ஸ்ரீநிவாஸனால் 
வெளியிடப்பட்டது . ஸ்வாமி நம்மாழ்வாரை சேவிக்கும் சேவார்த்திகள் 
பாராயணத்திற்குரியது . 

விலை ந . 0-1-0 
திருஞாந முத்திரைக் கோவை -3. ஸ்ரீசடகோப திவ்விய சரித் 
திரம் - திருக்குருகூர் நித்தியவாசியாயும் , தமிழாசிரியரும் , உபயகவி 
வித்வானுமான ஸ்ரீ . உ . வே . தேவராஜய்யங்கார் ஸ்வாமிகளென்ற 
தேவராஜ தேவேச ) பாதிகளால் ஸ்வாமி நம்மாழ்வார் வைபவங்களை 
பூர்வாசார்யார்சளருளிச் செயல்களான , மணிப்பிரவாள குருபரம்பராப் 
பிரபாவங்களை யனுசரித்து விள் தாரமாய் , தமிழில் . ஓர் புராண ( காவிய ) 
கடையிலியற்றியுள்ளது . 15 படலங்களில் சுமார் 1200 திருவிருத்தப் 
பாக்களடங்கியது . 


ஸ்ரீ பாஷ்யக்காரரான , எம்பெருமானாரையே , வழிபடுதெய்வமாகக் 
கொண்டு ஒவ்வொரு படல ஆரம்பத்திலும் ஷை உடையவர் வைபவ , 
விஷயங்களை விளக்கிக்காட்டும் , வணக்கங்களையுடையது . 

நூற்றெட்டுத் திருப்பதி எம்பெருமான்களும் , திருப்புளியில் 
யோகத்திலெழுந்தருளி யிருக்கும் ஸ்வாமி நம்மாழ்வாருக்கு சேவை 
பிரசாதிக்கும் வைபவங்களும் , ஷ எம்பெருமான்களை , மங்களாசாசனம் 
செய்தவுடன் திராவிடவேதமாகிய , திருவாய்மொழி , மொழிந்த விதங் 
கள் . ஸ்ரீமதுரகவிகள் வியக்தமாய் கேட்டுருகி பட்டோலை கொண்டு 
நேமனம் பெற்று , தானும் தன் போன்ற அடியார்களும் சேவித்து , 


10 


பூஜித்து , உத்ஸவம் கொண்டருளி உஜ்ஜீவிக்கும் வண்ணம் ஸ்வாமி நம் 
மாழ்வார் யோகாசனத் திரு உருவையே அவனருளால் திரு அர்ச்சாஸ்வ 
ரூபங்கள் கொண்ட மூர்த்திகளாய் , பொருனாநதி தீர்த்தத்தைக் காய்ச்சி 
இறுக்கி ஏறியருளப்பண்ணுவித்து , சேவா , பூஜா , உத்ஸவாதிகள் 
நடத்திவரவும் , மதுரகலிகளுடைய சிஷ்ய பரம்பரையில் ஒருவரால், 
தமிழ்சங்கம் அபசாரப்பட்டு வணங்கி அபசாரக்ஷமை பெற்றதும் , 

நாலாயிர திவ்ய பிரபந்தங்களும் மறைந்த காலத்தில் ஸ்ரீநாதமுனி 
களென்பவரால் , விசாரித்து தெளிந்து வந்து கண்ணி நுண்சிறுத்தாம்பு 
பாசுரங்களை முறையாக , உபதேசக்கிரமத்தில் பெற்று , 

, , முறையாக 
சலித்துப்பிரார்த்திக்க அர்ச்சாஸ்வரூபமாய் ஏறியருளப்பண்ணிய மா 
மகிழ்மாறன் உள்ளம் மகிழ்ந்து , உரை செய்வன் : -- 

அன்பா! நாம் உனக்கு எதிரில் நின்று நவிலுதல் அறமன்று . 
அர்ச்சை , தூமலர் , வாய் திறந்து சொல்லுவம் . திரையின் அப்பால் நீ 
மனம் களிப்பக்கேட்டு , வரைந்திடு , நிமல ! ” என்றதும் ஸ்ரீநாதமுனிகளும் 
பட்டோலை கொண்டு வெளியிட்டருளிய விபரங்களை விஸ்தாரமாய் பரக்கக் 
கூறப்பட்டுள்ளது . ஷயார் மாணாக்கர் பெரியன் தேசிகமய்யக் காரென்ற 
பெரியன் வெங்கட்ட நாராயணய்யங்கார் குமாரர் பெரியன வெ . 
ஸ்ரீநிவாஸனால் எடுத்தெழுதி நல்லான் சக்ரவர்த்தி ( எட்டயாபுரம் தமிழா 
சிரியர் R. _ நிவாஸய்யங்கார் ஸ்வாமிகளால் பல ஆதாரப்பிர திகளுக் 
கிணங்கப் பார்வையிடப்பட்டு அவசியமான நான்கு படங்களுடன் வெளி 
யிடப்பட்டது . 

ராப்பர் விலை ந.- 
ஷை காலிகோ பயிண்டு ந . 2-6-0 . தேவையுள்ளவர்கள் கட் 
வான்சு ரூபாய் ஒன்று அனுப்பிப் பெற்றுக்கொள்ளவும் . 

திருஞாந முக்கிரைச் கோவை -4 . ஸ்ரீமத் ராமாயணம் - பெரிய 
வாச்சான் பிள்ளை திருவாய் மலர்ந்தருளிய , திவ்விய பிரபந்தப்பாசுரப்படி 
பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராசாரிய ள்வாமியால் வெளியிடப்பட்ட 
தை , திரும்ப , பெரியன வெ . நா . ஸ்ரீநிவாஸனால் , அச்சிட்டு இனாமாக 
வெளியிடப்பட்டது . ஸ்ரீ ராமநாம வைபவாமிர்தம் . 


C 


. 
வேம்பத்தூர்மடம் , தெற்கு ரதவீதி திருஞாநமுத்ைெரப் பிரசுராலயம் . 
திருநெல்வேலி டவுண் 

ஆழ்வார்திருநகரி 
S. திருமலைஸாமி அய்யங்கார் , 

தமிழாசிரியர் , 
சென்ட் சேவியர் கலாசாலை , பாளையங்கோட்டை . 


1 


Ge 


ஸ்ரீராமஜயம் . 
திருஞ நமுத்திரைக் 

கோவை 7 
திருக்குருகூர் மகிழ்மாறன் 

பவனிக்குறம் 


( சுவடியிலிருந்தது ) 
பாளையங்கோட்டை செயின்ட்சேவியர் கலாசாலைத் 
தமிழாசிரியரும், நெல்லைத் தென்னிந்திய 

தமிழ்ச்சங்கப் ப்ரீக்ஷகருமான 
S. திருமலைச்சாமி அய்யங்கார் ஸ்வாமியால் , 

பார்வையிடப்பட்டு , 
ஆழ்வார்திருநகரி ( ஸ்வாமி ஆதிநாதமாழ்வார் 
ஸந்ததி ஸ்தானீகரும் , ஸ்வாமி தெற்குக் திருவேங்க ... 

முடையான் , அழகர், ஸ்ரீ ராமன் ஸந்ததிகளின் 
சொந்தக்கார பாத்தியஸ்தர்களி லொருவருமான 
பெரியன் கேசிகமய்யங்கார் என் ]) பெரியன் வெங் 

கிட்டநாராயணய்யங்கார் சமார் 
(திருஞாந முத்திரைப்பி சுராலய சொந்தக்கார 

காரியஸ்தன் ) 
பெரியன் வெ , நா . ஸ்ரீ நிவாவய்யங்காரால் , 

வெளியிடப்பட்டது. 


ஸ்ரீகான வித்வர பிரஸ் , 
ஸ்ரீவைகுண்டம் . 


14--5-1932 . 
பதிப்பிக்கும் உரிமை 


விலை 
நான்கு . 


அணா 


வெளியிட்டவருக்கு 


. 


ஸ்ரீராமஜயம் . 


முகவுரை . 


ணவ 


ஸ்ரீ நம்மாழ்வார் அவதரித்ததும் , அதின் நிமித்தம் வைஷ் 

ஸ்தலங்களுள் முக்ய ஏற்றமடைந்ததுமான குருகாபுரி 
என்ற ஆழ்வார்திருநகரி யென்னும் திருப்பதியில் , ஆகிகாலமுதல் 
தமிழ் நூல்வல்ல விஷ்ணுபக்தர்கள் பலர் தோன்றி , அவ்வாழ்வார் 
பேரிலியற்றியுள்ள நூல்கள் பலவுள . அவற்றில் , அநேகம் அச்சிடப் 
படாமலும் , பிற்காலத்தவர் கவனக்குறையால் , எட்டுப்பிரதிகள் 
கூட செவ்வையாகப் பாதுகாக்கப்படாமலு மிருந்துவருகின்றன . 
அவைகளை எவ்விதமாவதுதேடிவெளிடயிடவேண்டுமென்று முயற்சி 
செய்து வருபவர்களில் ஒருவரான பெரியன் வெ . நா . ஸ்ரீ நிவா 
ஸய்யங்கார் , சில வருஷங்களாகத் திருமாளிகைகளிலும் ,பழைய புல 
வர்களின்சந்ததியாரிடத்திலும் ,பலமுறை விசாரித்துத்தேடியெடுத்து 
அச்சிட்டுவருதில் திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்கு , றம் " என் 
னும் இந்நூலின் ஏட்டுப்பிரதியொன்று , ஆழ்வார்திருநகரி திருவாய் 


ii 


மொழிப்பிள்ளை மேலத்திருமாளிகை ஆசார்யஸ்வாமிகளிடமிருந்து , 
தேடி யெடுக்கப்பட்டு இப்போது அச்சிடப்பட்டிருக்கின்றது . 


இந் நூலில் 


குருவணக்கத்திலிருந்து ஆழ்வார்திருநகரிய 
லேயே , இந்நூலாசிரியர்காலத்திலே , அனேகதமிழ் வித்வான்களிருந்த 
தாகத்தெரிகின்றது . இந்நூலாசிரியர் இன்னாரென்பதும் , அவர் குரு 
வைத்தியநாதர் இன்னாரென்பதும், இப்பொழுது நன்கு விளங்க 
வில்லை. குறம் என்னும் நூல் ஒன்றிரண்டு தான் அச்சிடப்பட்டு 
வழக்கில் உண்டு . இந்நூலில் அநேகம் சிந்துகவிகள் இப்பொழுது 
வழங்கும் சிந்துகவிகளைப்போலன்றி . ஒசடிக்குஓடி வெவ்வேறு சந் 
தத்திலமைக்கப்பட்டிருக்கின்றன . இவ்வாசிரியர் பக்திமார்க்கக் 
திலும் , சொற்சுவை, பொருட்சுவையுடன் , கவிசைசெய்வதிலும் 
வல்லவரென்பது இந் நூலிலிருந்தேதெளிவாகும் . சிலசிலபதங்களுக்கு 
தெளிவாகப் பொருள் விளங்கவில்லை. ஆயினும் எட்டுப்பிரதி 
எழுதினவரின் குற்றமோ , இல்லையோ , என்பதற்கு வேறு பிரதி 
கள் கிடையாமையாலும் ஆசிரியர் அரிய பதங்களை 
யிடையே கையாண்டுவருவதாலும் கிடைத்த நூலை , எட்டிலுள்ள 
படியே அச்சிட்டு, குற்றங்குறைகளை தமிழ் வல்லோரைக்கொண்டு 
தீர்மானிக்க வேண்டுமென்ற அவாவாலும் , கிடைத்தபடியே , அச் 
சிடப்பெற்றிருக்கிறது. தாய்ப்பாஷை விஷயத்திலும் , நம்மாழ்வார் 
விஷயத்திலும் ஏற்பட்ட பக்தியால் , பால்ய வயதிலேயே , பொருட் 
செலவு , பிரயாசங்களைக் கவனியாது ஊக்கத்துடன் இவ்வரிய நூல் 
களைத்தேடி வாங்கி , தமிழ்மக்களும் , பக்திமான்களும் , ஆனந்திக் 
கும்வண்ணம் , பாடுபட்டுவரும் , பெரியன் . வெ . நா . ஸ்ரீநிவாசய்யங் 
கார் சிரத்தைப் போற்றத்தகுந்தது . 


இடை 


($ d.) A.V. திருவேங்கடத்தய்யங்கார் , 


தாசில்தார் , திருச்செந்தூர். 


11-5-1932 , 


ஸ்ரீ சடகோபாயமங்களம் . 


திருக்குருகூர்மகிழ்மாறன் 

பவனிக்குறம் . 


காப்பு , வெண்பா 


ஏறு புகழ்க்குருகை எந்தைமகிழ் மாறனுக்குக் 
கூறு பவனிக் குறம்பாடப் - பேறுதரு 

னடியிணைக்கீழ் வாழுங் கருடேசன் 
தூயமலர்க் தாளே துணை . 


டாய 


16 


குருவணக்கம் , விருத்தம் . 
பனுவல் முறை தொகுத்தினிய பயனுணர்ந்த குறுமுனியொப் 

பாமே யென்ன 
அனுதினமு மிலக்கியமு மிலக்கணமு மாணாக்கர்க் 

களிக்கும் வள்ளல் 
தனுவளைத்த கருமுகிலைப் புகழ்குருகை வருமாறன் 

தன்னை பல்லால் 
மனிதர்தமைப் புகழாத வயித்தியநா தன் துணைத்தாள் 

வழுத்து வாமே . 


J 


அவையடக்கம் , விருத்தம் : 


ஒப்பாரு மில்லாது நடம்புரியு மவர்தமைக்கண் 

டுவகை கூர்ந்து 
சப்பாணி தவழ்ந்து தவழ்ந் தாடுவே னெனத்துணிந்த 

தன்மை போலும் 
முப்பாலுந் தெரிந்து தமிழினிதுரைப்பே னென்றுபுபுன்சொல் 

முறையெண் ணாமல் . 
எப்பாரும் புகழ்படைத்த கவிவாணர் தங்கண்முனியான் 

இயம்பு மாறே 


கூ 


2 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


குறத்திதோன்றுதல் , விருத்தம் 


கூந்தல் புறத் தவிழமணிப் புட்டி லேந்திக் 

குழவி மருங் கணைத்துவிழி குழைமேற் முவக் 
காந்தளணி மலர்க்கையில் வரிவளைக ளார்ப்பக் 

கமலபதத் தணி சிலம்பு புலம்பா நிற்ப 
வேய்ந் தமகிழ்ப் பருத்திருக் குருகை மாறன் 

விரிபொருனை வளந்தழைக்க விளங்கு தென்பால் 
போந்தகுறு முனிவனிசைத் தமிழா லோங்கும் 

பொதியமலைக் குறத்திவந்து தோன்றி னாளே . 


1 


குறத்தி கூறல் , சிந்து 


சீர்மரு வியதிரு மகள் தழுவுக் 

திருமா லடிபா வியபெருமான் 
போர்மத னன்பணி யுநம்மாழ்வார் 

பொதியமலைக் குறத்தி நானம்மே . 


2 


மறையா கியநிறை திருமந்திர 

முறையா லிசையா யிரந்தமிழ்தேர் 
பொறைகூ ரிறைசெண் பகமாறன் 

பொதியமலைக் குறத்தி நானம்மே . 


3 


விருத்தம் 


பாவை 


அவனி பரவுந் தமிழ்க்குருகை 

யாழ்வா ரன்னப் பிடரில்வரும் 
பவனி தொழுது மெலிந்தமடப் 

மயிலை முகநோக்கி 
எவன் நீ வருந்தி யிருப்பதுனக் 

கெல்லாம் உரைப்ப னின்பமுறத் 
தவம் செய்தாய் கலங்காதே 

யென்று குறமான் சாற்றலுற்றாள் . 


4 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


3 


தலைவன்வளம் , சிந்து 


மருவுந்திரை பெருகுங்கடல் பருகி யுடல்கருகி 
மஞ்சுதுஞ்சிய பொதியமாமலையான் - தமிழ்க்கலையான் 
குருகும்நவ மணியுமிரு நிதியுங்கரை யருகே 
கொழிக்குக் கண் பொருனைவள நதியான் பரகதியான் 5 


. 


வன்னந்திகழ் மாடம்பொலி யன்னந்தருசாலை 
வளருந்திரு வழுதிவள நாடன் - மறையீடன் 
மின்னும்பசும் பொன்னுமுத்தும் விளங்கும்பலவளங்கள் 
மேவுங்குரு கூரான் --- வரமியாவுந் தருபேரான 

6 . 


மழைக்கார்முகில் தடவுமொரு புழைக்கார்பனைத்தடக்கை 
மதவாரணத்திறையோனுயர் பதவாரணத்துறையோன் 
கழைக்காமனை யளித்தோனருள் பிழைத்தார் முடியிடறுங் 
கவனவயப்பரியான் எழு புவனம் வழுத்தரியான் 7 


படியேழிலு மடர்தீவினை மிடியால் வருகொடிய 
பசியாற்றநின்றழைக்கு மன்னக்கொடியான் கதிர் 


முடியான் 


இடியும் பெரு மழையுங்க.... லொலியும் நிக ரெனவே 
யிகல்மும் முரசுடையான்மறை புகலும் மாசுடையான் 


8 


வண்டேழிசை கொண்டூறிய தண்டே மதுவுண்ணும் 
மகிழ்மாலிகைத்தாரான் எழில் திகழ் மாமணித் தேரான் 
அண்டந் தனையுண்டேழுல களந்தோள் புவிபிளந்தோன் 
ஆயனாணை மறப்பிலான்பல மாயமான பிறப்பிலான் 9 


கருவாயுழல் கொடியேனையு முருவாமுறை வளர்த்தோன் 
காரிதந்தருள் மாரிசெண்பகமாறன் வண்புகழ் கூறுகேன் 
அருவாய்வெளியுருவாயுயாருளாய் நிறை பொருளாய் 
அடங்காவிளக் கொளியோனலமடங்காவுளக் கொளி 

போன் . 10 


4 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


வெங்கண்மா மறலியுடல் பங்கம் படவுதைத்து 
வேதன் சிரமறுத்தோர்கவியேதமெனவெறுத்தோன் 
பொங்குந் தமிழ்ச் சங்கத்தவர்க் கங்கங்கவர் மனத்தே 
பொருந்தவொரு கவியாகவே திருத்த வரம்புரிந்தோன் 11 


திடமேவியகடவாரணங்கொலை வேடனை மலையும் 
திருச்சங்கணித்துறையான் றமிழ் விரிச்சங்கணி முறையான் 
குடமாமெனு முலைமாதர்க ளிடமேமன தடையாக் 
கொற்றவன்கதிபெற்றவன் மறைகற்றவன் எனையுற்றவன் 12 
கஞ்சநான்முகன்முதலாயுள்ளவிஞ்சுதேவர்வாசஞ்செயும் 
கானார்மலர்த்துடரி மலைக்காவலன் தமிழ்நாவலன் 
கொஞ்சு பூங்கிளி வஞ்சி தங்கிய குமரித்துறையுடையான் 
குறுகாப்பெரும்புகழான் அன்னைமறுகாற்பெறவிகழான் . 


நகரலங்காரம்கூறல் , விருத்தம் 
வங்கநெடுங் கடலுடுத்த தரைமுழுதும் அனுதினமும் 

வணங்கி வாழ்த்தப் 
பொங்குமறை தழைத்தோங்க வளந்தழையுந் திருக்குருகா 

புரியில் மானே 
நங்கையருள் மெய்ஞ்ஞானச் சடகோபனப்பவனி 

நடத்தும் நாளில் 
அங்கங்கேமறுகுதொறும் அலங்கரிக்கும்பெருமையெல்லா 
மம்ம கேளே , 

14 


நகரலங்காரம் , சிந்து 


15 


கொடியோடிடக் கயங்குடை கட்டிடுவார் --மாட 
கூட மணி மேடை யலங்கரிப்பார் 
கடிகமழும் வீதிபன்னீர் தெளிப்பார் -- ஒங்கு 
காவணங்கள் தோரணங்கள் அளிப்பார் , 
வாழைகமுகொடு கரும்பு நிரைப்பார் -- சந்தனம் 
வாரியே அண்டை கொண்டிரைப்பார் 
காழைமலர் மாழைபல நிரைப்பார் -- நறுங் 
சந்தனங் குங்குமங் கரைப்பார் . 


16 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


பத்திதொறு முத்துவடஞ் சேர்ப்பார் - வரர் 
பவனியெதி ரலங்கரித்துப் பார்ப்பார் 
குத்து விளக்கணி தீபமிடுவார் --கும்ப 
குடமீது பூவிரிகள் நடுவார் . 


அரிபி --- வும் வெள்ளிலையும் புரிவார் - வாச 
வணிதாரும் புது நீருஞ்சொரிவார் 
வரிவளைக ளிருகையிலுந் தொடுவார் - தலை 
வாசல் தொறும்மணி யூசலிடுவார் 


எட்டு வரையதிர் முசிபட்ட - நாளு 
மிகலோக பரலோக மட்டுமங்கு 
கொட்டி வருமத்தள மிடக்கை - நவுரி 
கொம்பு தவில் தாரை யொலிபம்ப 


வேகசங் கீகமிடை பாட- வியல் 
விஞ்சைபயில் வஞ்சியர்க ளாட 
நாதமறை வாணர் புடை சூழ 
நாவீறர் வீதிவால் தொழவே 


20 


-21 


இலகுபல மணிகள் பூட்டி-நாளு 
மிந்து நுகற் சிந்தூரந் தீட்டிக் 
கலக விழியுலவ மையெழுதி - நறுங் 
கந்த பரிமள சந்தமுழுகி 
காதுகவர் விரகவிழி மானே - பூங் 
கனிகள் கனிந்தொழுகு செழுந்தேனே 
போது கவர்குழல் மாதருடனே - இரு 
புளக முலை குழைய நடந்துடனே 
மருக்குலவு திருக்குருகை மாறன்-வீதி 
வரும்பவனி விரும்பியெதிர் சென்றாய் 
திருக்குலவு முருக்கிதழ்வாயணங்கே ! தற் 
செயலன்றி மயல்கொண்டு நின்றாய் 


-28 


6 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


ஏதையுவந் திருந்தனை பெண்ணாசே ? விரும்பி 
யேதேது நினைந்தனை சற்றுரை செய் 
கோதை சீ யருந்துயரங் கொண்டாய் - விள்ளக் 
கூசுவதென் குறியதனாற் கண்டேன் . 


24 


வன்னவளை தன்னை யிழந்தனையே - யுள்ளம் 
வாடிமிக நாடி யுழந்தனையே 
மின்னுமணி யாபரணந் தோற்றாய்- கூடி 
விளையாடும் பூவைகிளி போற்றாய் . 


25 


அங்கமெங்குந் தங்கநிறம் பொலிந்தாய் - வாரி 
யலையில்லை மாறாக மெலிந்தாய் 
மங்கையர்கள் தங்களினம் மறக்காய் - அடங்கா 
மடலியென்று முடலெடுக்கப் பிறந்தாய் . 


26 


அன்று முத லின்று சுற்றம் வரைந்தாய் - வருந்தி 
அயனலில்மெழு கெனமனது கரைந்தாய் 
குன்றுதனை வென்றதுணை முலையாய் - என் 
குறிமுழுது மறிப்பும்வகை யிலையால் , 

27 
மலைவளங்கூறல் , விருத்தம் 
மெய்யாக விவைபுகழ்ந்து முழந்தாளை மடித்து முன்றில் 

மேவி மோக 
மையாரும் விழிமருட்டி பொருகைமுகஞ் சேர்த்தியம்மா 

வாவா வென்றே 
பையாரும் பாம்பணையிற் கண்டுயில்வோன் சரணமலர் 

பாவு மாறன் 
பொய்யாத புகழுரைக்கும் குறமாது பொதியவளம் 
புகல லுற்றாள் . 

28 
பலைவளம் சிந்து . 
கெண்டிரை நீர் கொண்டுபெருங் கொண்டல் தவழ் மலையே 
திங்கண்மும் மாரி தரும் துங்கநவ மலையே 
அண்டரொடு புண்டரிக வயனுமுறை மலையே 
ஆதவனும் அம்புலியும் அருந்தவஞ்செய் மலையே . 

29 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


7 


பொருத்தமுடன் மதகரிகள் பெருத்தகரு மலையே 
புலியுடன் வெங் காடிசிங்கம் மலியுமெங்கள் மலையே 
கருத்திருண்ட மான்மரைக ளுருக்திரண்ட மலையே 
கடமாவும் வரையாடும் நடமாடும் மலையே . 


30 


நெருக்கிவள ரிருப்பையுயர் வருக்கம்வளர் மலையே 
நீண்டடர்ந்த புன்னாகங் கூண்டெழுந்த மலையே 
மருக்கமழ்சந் தனமகிலைந் தருக்கிளரு மலையே 
பராவுளிஞ்சி பாலை குரா படருமெங்கள் மலையே . 


31 


துன்னு கன்னி காரமகிழ் மன்னிவளர் மலையே 
துலங்குசிறு தெங்கினங்க ளிலங்குமெங்கள் மலையே 
பன்னிகென்ன மரங்குருந்து வன்னிவளர் மலையே 
பயில்ஞான வசம்புவஞ்சி இயல்பான மலையே . 


32 


33 


34 


பாங்கில்வளர்ந் தோங்குகொன்றை நாங்குவளர் மலையே 
பசுங்கடம்பு காஞ்சி நெல்லி விசும்படரும் மலையே 
வேங்கைபலா குறிஞ்சி நிறைந் தோங்குமெங்கள் மலையே 
விரவுநறை மருவுபுன்னை பாவுமெங்கள் மலையே . 
இஞ்சிபல கிழங் குகொழி ஞ்சிவளர் மலையே 
யேலமில வங்கமொடு சாலவளர் மலையே 
மஞ்சளதி மதுரமிக மிஞ்சிவளர் மலையே 
மாசில்லா மணிகளொளி வீசுமெங்கள் மலையே . 
பூமாதும் புவிமாதும் போற்றுமெங்கள் மலையே 
புதியபெரு நதியு ,கவும் பொதியமா மலையே 
ஆமாறு தவமுனிவ ரடைந்ததிரு மலையே 
அகத்தியனார் வாழுமலைக் குறத்திநா னம்மே . 
துங்கவட வரைபொருவு திங்கள்பயில் மலையே 
தோகைநட மேவுமுயர் துடரியெங்கள் மலையே 
மங்கையர்கள் துகில்கவர்ந்த செங்கண்மால் அருள்கூர் 
மாறன்மலை வளமனைக்துங் கூறவரி தம்மே . 


36 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


நாட்டுவளங்கூறல் , விருத்தம் 
கொற்றமிகு சுடர்வாளும் கொடுங்கணையு மயில் வேலுங் 

குறித்து நீலம் 
பெற்றவரி விழிக்குயிலே! வுயிர்க்குயிரே யனப்பெடையே 

பெண்ணே ! கண்ணே 
கற்றவர்கள் கொண்டாடவருள் சுரந்து மடைதிறந்த 

கமலக் கண் , 
றனற்றமிழ்தேர்மகிழ்மாறன் திருவழுதிகாட்டுவளம் 

நவிலக் கேளே 


37 


நாட்டுவளம் , சிந்து 
பூசு சந்தகில் குங்கும மேலம் 

புனைந்து வெள்ளப் பொருனை பெருக்கும் ; 
மாசி லாத மணிகள் கொழிக்கும் 

மருங்கு தோறுங் கரும்பு செழிக்கும் ; 
மூசி வாளை வாரலினம் பாயும் ; 

முழங்கு சங்கு சலஞ்சலஞ் சாயும் ; 
தேச மெங்கும் புகழ்ந்தினி தோங்கும் ; 

திருவ ழுதிநன் னாடெங்கள் நாடே , 


33 


செம்பொன் வேய்ந்த சிகரமனேகம் ; 

சிறந்த கோபுரங் கோவி லனேகம் ; 
அம்பாந்தொடுங் கர்ப மனேகம் ; 

அணிதிகழ் மாட கூட மனேகம் ; 
உம்பர் மேவிய மேருவொப் பாக 

உயர்ப தாகையந் தேர்களனேகம் ; 
எம்பிரான் குரு காபுரி வீறன் 

எழில்வ ழுதிநன் னாடெங்கள் நாடே . 


39 


வைய மெங்கும் புகழுங் குறுங்குடி 

மாதவன் காரி மாதவத் தாலே 
செய்ய சேடா வதாரத் திருப்புளிக் 

குள்ள மர்ந்த செழுங்கதி ராகித் 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


துய்ய நாலு மறைத்தமிழ் பாடிக் 

தொகுத்து நாத முனிக்கினிதாக 
மெய்யு வந்து திருவாய் மலர்ந்தநா 

வீறர் வாழ்திரு நாடெங்கள் நாடே . 


தஞ்ச மென்றவர்க் கஞ்சலென் றோதுந் 

தலமுந் தான சமயமும் யாவும் 
பஞ்ச பாத்திர மந்திரத் துண்மை 

பயிலும் நீதி யருச்சகர் யாரும் 
மிஞ்சு நான்மறை யோர்க்குப தேசம் 

விளம்பு கின்ற குருபீடத் தாரும் 
செஞ்சொல் பாடிய நாவலர் யாரும் 

சிறந்து வாழ்திரு நாடெங்கள் நாடே 


41 


ஆக மந்தனை யோதி யுணர்ந்தரு 

ளாதி நான்மறை யந்தணர் வாழ்வும் , 
ஓகை கூர வரசாளு மன்னவ 

ரும்பர் கோவென விம்பரில் வாழ்வும் 
காக ரீக வணி கேசர் வாழ்வுடன் , 

நல்கு சூத்திர வல்லோர்கள் வாழ்வும் , 
கூகை தென்குரு கூர்குரு கூரெனக் 

கூவ வாழ்திரு நாடெங்கள் நாடே 


. 


பண்பு கூரும் வயிணவ ருண்ட 

பரிகலச் சேடந் துய்த்துடன் பண்டு 
நண்பு கூரும் பொருனையி லக்கசை 

நாடி யேகப் பெருவெள்ளத் தாலே 
விண்பு குதவி றந்த ஞமலியை 

விமானத் தேகொண்டு விண்ணவ ரேகக் 
கண்களித்த கருவூரத் தேவனும் 

கைதொழுதநன் னாடெங்கள் நாடே , 


42 


10 . 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


மன்னு சூதங் கனிகள் சொரியும் 

வனங்க டோறுங் கனங்கள் திரியும் 
துன்னு சந்க்கில் செண்பகம் புன்னை 

துலங்கு மாதளை பாதிரி சூமும் 
கன்னல் தோறுங் கதிர்முக் துதிர்க்கும் 

கழனி கோறும் வளர்ந்த கதிர்க்கும் 
சென்னெல் தோறுங் கயல்குதி பாயும் 

திருவழுதிநன் னாடெங்கள் நாடே . 


44 


கூ.வ 


கொண்டல் காவிய விண்டொடர் தண்டலை 

கொஞ்சு பஞ்ச வனக்கிளி பேச 
அண்ட முந்திறை கொண்டலை வேள்விரு 

தாங்கி ருந்துதே மாங்குயில் 
வண்டு விண்டலர் பூவுண்டு பாட 

மடம்பு ரிந்திள மஞ்ஞைக ளாட 
கண்டு புண்டரி கக்கர சன்னம் 
களித்து வாழ் திரு நாடெங்கள் நாடே . 

45 
கொங்கு தங்கு மலர்ப்பொங்கர் தோறும் 

குரங்கு பாய நிரம்பிய தேறல் 
செங்க மலப் பொற் கிண்ணத்தில் வீழ்ந்து 

செழும்பு னத்தி னடைந்தடர்ந் தேறும் 
அங்க மைந்த வலம்புரி யீன்ற 

அவிர்ம ணீவெண் மதியொளி கீறும் 
மங்கை நங்கை மகிழ்மா றர் நாட்டின் 
வளங்கள் யாவும் விளம்பரி தம்மே . 

46 
தலைவி கூறல் , விருத்தம் 
கண்டனைய மொழிகுழற நகைபுரிந்து விழிமருட்டிக் 

கண்ணி சூட்டும் 
கொண்டலெனுங் குழல்சரிய நாட்டு வள முரைத்த குறக் 

கொடியே கேளாய் 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


வண்டுலவு தண்ணிலஞ்சி மாறனன்னப் பிடர்மீதில் 

வந்திங் கென்பாற் 
பண்டறியா மயலளித்தெ னிருகை வளை முழுதுமவர் 
பறித்தா ரன் 

ரன்றே 


47 


சிந்து 


அன்னை என்னைவைவதனால் அன்னமருந்தேனே கண்கள் 

பொருந்தேனே 
மின்னனையார் சின்னை சொல்ல வாடிமெலிந்தேனே மோக 

மெலிந்தேனே . 48 . 


அந்திமதி வந்து பொரக் காதலா ரானேன் மேனி வேறானேன் 
சந்திதனிற்பந்தெனவேநின்று திகைத்தேனேஊரும்பகைத்தேனே .49 


புத்திமிகநொந்துருகியாரம் புனையேனே வேறு நினையேனே 
சிந்தைமகிழ்ந்தன்புடனேமாறன் சேரானோ ஆசை தீரானோ 


50 


ஆயர்வேயோதீயாவே முன்றிலன்றிலிசையோயாவே 
வாய்புலர்ந்து மெய்யுலர்ந்து செஞ்சம்வாடி முகங்கோடிநின்றேன் . 51. 


சேயிழந்த தாயானேனான் சிறகிழந்த புள்ளானேன் 
தூயமகிழ் மாறர்வந்து தோய்வதென்றோ ஆயிழையே . 


குறத்தி கூறல் , விருத்தம் 


சீதை மகிழ மணம்புணரத் 

திருமால் வருவா ரென்றதுவும் 
கோதை மாதைத் திருமார்பிற் 

கொள்வா பழக சென்றதுவும் 
காதை யலமுன் சொன்ன குறிக் 

கன்னி யெமது விழிகண்டாய் 
மாதே யெனது குறியினெறி 

வைய மறியும் பொய்யாதே . 


53 


12 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


குறத்தி தெய்வந்தொழுதல் 


பச்சை முகில்போல் மேனியனே 

பறவைக் காசே பரஞ்சுடரே 
உச்கிமலையிற் கன்னியரே 

யொங்கு புகழ்கூர் வன்னியனே 
வெச்சென் றெழுந்து கண்கறுத்து 

விம்மிப் பணைத்த முலையாட்குக் 
கொச்சைக் குறமான் புகலுமிந்தக் 

குறியே குறியா யருள்வீரே. 


54 


சிந்து 


அல்லாருங் குழல்மாதே யிந்கிலத்தை மெழுகாய் 

ஆழிசங்கத் தான்சேனை யாசைமுதற் பணி வாய் 
வில்லாரு நுதலாரே திருவிளக்கு மிடுவா 

மெய்ப்பாக நிறைநாழி முப்பழமுங் கொடுவா 
கல்லார விழிமானே மணத்தசுருட் கொடுவா 

காக்குமுங்கள் தெய்வநன்மை யாக்கந்தர வருமே 
மல்லாருந் திண்புயத்துக் காரிதரு மாறன் 

மலரணையி லுனையுமின்று மருவுவன்கா ணம்மே 55 


முற்றாத முலையாளே மோகமிகு மானே 

முகமலா வென து குறி யகமலாக் கேளாய் 
கற்றார்கள் போற்றுதெய்வத் துடரிமலை வாழும் 

கன்னிமா ராணை குறி நன்னயமாச் சொல்வேன் 
சிற்றாயர் மனையில் வெண்ணெய் திருடியுண்ட மாயன் 

திருவாணை பிள்ளையொரு பதினாறும் பெறுவாய் 
வற்றாத தண்பொருனைக் குருகைவரு மாறன் 

மலரணையி லுனையுமின்று மருவுவன்கா ணம்மே . 56 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


13 


விருத்தம் 


பந்த மறையைத் தெரிந்து தமிழ்ப் 

பாடுங் கவிநா வீறர் தம்மைச் 
சிந்தை தனிலே நினைந்துருகும் 

தேனே மானே வருந்தாதே 
இந்த மதலைக் கிடுகூழை 

எனக்குப் பழைய துணிக்கூறை 
தந்து வளை பூ ணுனதுகை 

கருவா யருகே வருவாயே . 


அம்மே , கைகருவாய் பெண்ணாசே கனியே மறுசுவையே 

மைபாவுங் கண்ணாரே வடிவேசெங் கைதருவாய் . 


58 


அம்மே , அஞ்சுகமே கிஞ்சுகவாய் அணங்கேயென் னாமுதே 

கஞ்சமலர்ச் செந்திருவே கரும்பேயுன் கைதருவாய் . 59 
அம்மே , கானாரும் பூங்குழலே கண்ணே மரகதமே 

தேனாரும் வாயாளே செங்காந்தட் கைதருவாய் . 60 
அம்மே , வாசமிகும் தண்ணிலஞ்சி மலர்மாலை மார்பனின்று 

நேசமுடன் சேர்வதற்கு நேரிழையே கைகருவாய் . 61 


விருத்தம் 


பூனை பருந்து காகநரி 

புற்றி லாந்தை மற்றுமுள்ள 
ஆனை யருந்து மவர்மனையி 
லுண்ணோ மமுத மளித்தாலும் 

மெனவழைத்த 
ஆதிக்குருகைப் பொலிந்து நின்றார் 
கானை வழுத்துங் குறவர் குலத் 

தமியேற் குன்கை தருவாயே . 


னை மூல 


62 


14 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


சிந்து 


செப்பாரும் வனசமலர்த் திருவேவத் திருகேள் 
சிறந்தநவ மணிக்கடகஞ் செறிக்சமிந்தக் கையே 
எப்போதும் மாயனடி யிணைபரவுங் கையே 
எல்லோர்க்கும் பரிந்தமுத மிடுவதிந்தக் கைபே . 


63 


குங்கும முஞ் சந்தனமுங் குழைக் சமிந்தக் கையே 
கூசாம லாடைசெம்பொன் கொடுக்குமித்தக் கையே 
பொங்குநறு மலர்தெரிந்து புனையுமிந்தக் கையே 
புகழ்மாறன் துணரிலஞ்சிப் புயந் கழுவுங் கையே . 


64 


விருத்தம் 


கொங்கைக் குறியும் முகக் குறியுங் 

கூறும் பல்லி சொல் குறியும் 
அங்கைக் குறியும் மெய்க்குறியும் 

ஆந்தை குறிக்குங் குறிப்பு மெண்ணில் 
பங்கைக் கரசே யிந்நிமித்தம் 

வழுவா தினிநீ மலங்காதே 
நங்கைக் கினிய மகிழ்மாறர் 

நாளை புனைவர் கணைவாரே. 


65 


விரியுங் கதிர்மேற் கெழுந்தாலும் 

விளங்கு மதிதெற் கெழுந்தாலும் 
சொரியு மனைக்கா ரிற்றலும் 

சூழ்ந்த கட னீ பற்றாலும் 
தெரியுந் தமிழ்தேர் நாவிறர் 

சேர்வா ருண்மை சோராதிங் 
கரிரென் றுணப்பூங் கருங் குழலாய் 

வாயோருரைநான் பாடுதற்கே 


66 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


15 


வண்டுகிண்டு மிலஞ்சிமன்னன் பேரைச் சொல்லாய் பாட நான் 
வடித்த தமிழ் நாவிறன் பேரைச்சொல்லாய் பாட நான் 
கொண்டல் தவழ் குருகூரன் பேரைச்சொல்லாய் பாடநான் 
குறையாத தமிழ்முனிவன் பேரைச்சொல்லாய் பாடநான் 
தொண்டர்புகழ் சடகோபன் பேரைச் சொல்லாய் பாடநான் 
தொடரிமலைக் காவலவன் பேரைச் சொல்லாய் பாடரான் 
கெண்டிரைச் சங்கணித்துறைவன் பேரைச்சொல்லாய் பாடநான் 
திருவழுதி வளநாடன்பேரைச்சொல்லாய் பாட நான் . 67 


விருத்தம் 


பூமாது போல விந்தப் புவிமாது தழைத்தினிய 


புகழா லோங்கி 


மாமாலை நோக்கியுள்ளம் வருந்தியறி விழத்தமட 

மயிலே கேளாய் 
தேமாவின்பொழில்புடைசூழ் தென்குருகைவருகாரி 

செல்வன் கல்விப் 
பாமாறன் எம்பிான் திருநாமம் கனைப்புகழ்த்து 

பாடுகேனே . 


68 


சிந்து . 


-- 


காரியரு ளாரமுத வேரிமகிழ் பருதி 

காசினியெல் லாம்பு கழு மீசனியல் நேசன் 
வாரிபுடை சூழுலக மோரடியி லளந்த 

மாயனிரு சாணமலர் தோயமறை புனைவோன் . 69 


ஆசுகவி வாய்மலர்ந்து பேசுகவி ராசன் 

அண்ணலயன் முதலமார் எண்ண்ரிய வரவோன் 
வாசமலர் சூழுமெதி ராசமுனி நாதன் 

வைக்கபடி மாறக மொய்த்ததவ போதன் . 70 


16 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


நாடாளும் பரசமயங் காடாள விடுத்து 

நாதவிதிப் படி தமிழை வேதவிதிப் படியே 
சேடாவ தாரமெனும் திருப்புளியைச் சூழ்ந்த 
திருப்பதிநூற் றெண்மர்கட்கும் விருப்பமுட 

னளித்தோன் . 71 


திங்கண்மல ரானனமுஞ் செங்கனிவாய் மலரும் 

திருஞான முத்திரையும் திருமேனி யழகுங் 
குங்குமசந் தனகளப முங்கியமார் பழகுங் 

கொத்தலர் பூந்த னிலஞ்சிமொய்த்தபுயவரையும் 72 


இணங்கியபே ரழகுகண்டா லிருவிழி போதாவே 

இந்திரன்போ லாயிரங்கண் தந்திலனே பிரமன் 
வணங்கவென்றா லிருகையினால் வணங்கமுடியாதே 

வாணனைப்போலாயிரங்கைவேணுமெனக்கினியே 73 


திருநாம மொருநாவில் வாழ்க்தவமை யாதே 

சேடனைப்போலாயிரநா வோடு பிறந் திலனே 
மருவாருந் திண்புயத்தான் காரி தரு மாறன் 
வண்மையெலா மறிந்தெனக்கு முண்மை சொல்வா 

. 


கோதில்லாப் பசுந்தேனே கோமளப்பெண் கொடியே 

கொஞ்சுபஞ்ச வனக்கிளியே கோகிலமே கேளாய் 
தீதில்லா வநட்கடவுள் தமிழ்க்குருகை யாழ்வார் 

செம்மையுட னுனையுமின்றுசேருவர்காணம்மே . 75 


குறத்தி வாழ்த்தல் , விருத்தம் 


வாரிலங்கு முலைகுழைய விருவிழிகள் மாறாட 

வளைக ளார்ப்ப 
ஏரிலங்கு குருகைநகர் வருகாரி மாறருனை 

யிணங்கி நாளும் 
காரிலங்குதிருமேனிக்கண்ணனும் பொன்மலர்மாதும் 

கலந்தவாபோற் 
சீரிலங்கு பிள்ளை யொரு பதினாறும் பெறுவையம்மே 

திண்ணர் தானே . 


76 


திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 


17 


வாழி , சிந்து 


நச்சரவி னுச்சி தனில் நடித்தபெரு மாயன் 
தாமமே வாழ்த்தியென்று நாமமே வாழ்வோம் 
கொச்சையிளங் குறமாது குறம்பாடி வந்த 
குருகைநகர் வாழியிந்தக் குவலயங்கள் வாழி . 


77 


மாலாதி நாதரிரு சேவடிகள் வாழி 
மலர்மாது வாழிதிரு மகிழ்மாறன் வாழி 
நாலாயி ரந்தமிழும் நான் மறையும் வாழி 
நாதமுனி மதுரகவி பெதிராசன் வாழி 


78 


தந்தொழுத பங்கயத்தாள் மாலைமணி மார்பர் 
தான்பானசம யக்கோடு தலத்தாசர் வாழி 
ஆகாவு புரிந்தருளும் மாதவர்கள் வாபழி 
அன்புறுசொல் நாவலவ ரின்புற வா ழியவே. 


79 


ருக்கு ருகூர் மகிழ்மாறன் 
பவனிக்குறம் முற்றிற்று ., 


வே . 


ஸ்வாமி தெற்குத் திருவேங்கடமுடையான் துணை . 
திருஞாத முத்திரைப் பிரசுராலயம் 

வெளிப்படுத்திய நூல்கள் .. 
திருஞாநமுத்திரைக் 
கோவை : - - 

ரூ . அ.பை. 
1 

சுவாமி நம்மாழ்வார் நூற்றெட்டுத்திருப்பதிக் 
தாலாட்டு உபயகவி அப்பா இயற்றியது . ஸந்நதி 

மார்கழி உத்ஸவத்தில் சேவிக்கப்பட்டுவருகிறது . 
2 

ஸ்ரீ சடகோபன் சந்திர கலாமாலை ஸ்ரீ உ . வே . 
அனந்தய்யங்கார் ஸ்வாமி இயற்றியது . 

() 1 0 
3 

ஸ்ரீ சடகோப திவ்ய சரிக்திரம் ஸ்ரீ உ . 
தேவராஜபாரதிகளியற்றியது , சுதேசமித்பன் ஒந்து ,, 
செந்தமிழ் இவைகளாலும் அகஸ்தியதாளன் ,வானி 
தாஸன் , முதலியவர்களாலும் மதிக்கப் பெற்றது . 
நம்மாழ்வார் வைபவங்களை சுமார் 1200 பாசுங் 
களால் காவிய நடைய 

யில் விஸ்காரமாகக்கொண்டது . 2 0 0 
4 பெரியவாச்சான் பிள்ளைஅருளிய ஸ்ரீ இராமாயணச் 
சுருக்கம் நித்ய சேவைக்குரியது . 

இனாம் 
5 " துலைவில்லிமங்கலம் தேவர்பிரான்பேரில் சந்திரகலா 

ஸ்ரீ உ . வே . தேவராஜபதிகளால் இயற்றப் 
பெற்றுபலவித்வான்கள்சாற்றுக்கனிகளுடன் கூடியது.0 1 ) 
6 நம்மாழ்வார் பிள்ளைக்தமிழ் வாணிதாஸர் முகவுரை 
யுடன் மாயக்கூத்தன் போற்றியது 

0 4 0 
7 திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்க ,றர் : பழைய 
சுவடியிலிருந்து எடுத்தெழுதி வெளியிடப்பட்டது . 

0 4 O 
கிடைக் சமிடம் : 

பெரியன் , வெ நா . ஸ்ரீநிவாவன் 
சொந்தக்கார 

காரியஸ்தன் 
திரு.ஞானமுத்திரைப்பிரசுராலயம் 

ஆழ்வார்திருநகரி 
கானவித்யா ப்ரகாசினி 
1931- ம்ஹ அக்டோபர் மாதம் முதல் வெளியாகி வருகிறது . 

ஸங்கீத சாஸ்திரம் , கீர்த்தனங்களுக்கு பதவுரை , பொழிப் 
புரை , ஸ்வரங்கள் , கற்பனாஸ்வரங்கள் , வேதாந்தம் , ஜோதிடம், 
விகடம் , நாவல் , வைக்கியம் , இலக்கியகட்டுரை , இன்கவித்துணர் 
முதலிய பல அரிய விஷயங்களுடன் வெளிவருவது . 

மாதிரி காப்பிக்கு கீழ்க்கண்ட விலாசத்துக்கு எழுதவும் . 
உள்நாடு சந்தா ரூ.1-8-0 

வெளிநாடு சந்தா ரூ.200 
கானவித்யா ப்ரகாசினி ஆபீஸ், ஸ்ரீவை தண்டம் S. I. Ity . 


மாலை , 


திருஞானழத்திரைக்கோவை : எண் . 8 . 


சடகோபப் புலவர் 


இயற்றிய 


குருகூர்ப்பள்ளு 


. 


சென்னை யூனிவர்விட்டி 
தமிழ் லெக்ஸிகன் பதிப்பாசிரியர் 
S. வையாபுரிப் பிள்ளை , B.A. , B.L. , 

எழுதிய 
முன்னுரையுடன் கூடியது . 


பதிப்பாசிரியர் : 
பெரியன் . வே . நா . ஸ்ரீநிவாஸய்யங்கார். 


பதிப்புரை 


இந்தப் பிரபந்தத்தின் ஏட்டுப் பிரதியொன்று ஆழ்வார் 
திருநகரி மேலைத் திருமாளிகை திருவாய்மொழிப்பிள்ளை ஆசாரிய 
ஸ்வாமிகளிடமிருந்து கிடைக்கப்பெற்றேன் . பிரதி கிடைத் 
ததும் , அதனை ஸ்ரீ உ . வே . S. திருமலைசாமி ஐயங்கா ரவர்கள் 
கடிதத்தில் ஒருவாறாகப் பிரதிசெய்து உதவினார்கள் . பள்ளுப் 
பிரபந்தத்தின் லட்சணங்களை யுணர்தல் அரிதாயிருந்தமையால் 
சிந்துக்களையும் செய்யுட்களையும் அடிவரையறை செய்து சுத்தப் 
பிரதியாக்குதல் தடைப்பட்டிருந்தது . இந்நிலையில் எனது நண்பர் 
ஸ்ரீமாந் . S. வையாபுரிப் பிள்ளை யவர்களைச் ( Editor , Tamil 
Lexicon , Madras ) சந்திக்க நேர்ந்தது . அவர்களிடம் இப் 
பிரபந்தத்தைக் குறித்துப் பிரஸ்தாபித்தபொழுது , வேண்டும் 
உதவிகளைத் தாமே செய்வதாக மனமுவந்து ஒத்துக்கொண்டு 
அவ்வாறே செய்தார்கள் . பயன் மிக்க முன்னுரை 

யொன் 
றும் அவர்கள் அன்போடு எழுதியளித்தார்கள். ஸ்ரீ திருமலை 
சாமி ஐயங்கார் ஸ்வாமிக்கும் , ஸ்ரீ பிள்ளையவர்களுக்கும் எனது 
மனமார்ந்த வந்தனத்தைத் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் . 


திருஞான முத்திரைப் 

பிரசுராலயம் , 
ஆழ்வார் திருநகரி , 
20-9 - 32 . 


பெரியன் . வெ . நா . ஸ்ரீநிவாஸய்யங்கார் 


பதிப்பாசிரியன் . 


முன்னுரை 


தமிழிலுள்ள நூல்களை ஒருவாறாக வகைப்படுத்தி , எண்ணி , 
தொண்ணூற்றாறென நமது முன்னோர்கள் வரையறைசெய் திருக் 
கிறார்கள் . இப் பாகுபாடு கி . பி . 1732 - ல் இயற்றப்பெற்ற 
சதுரகராதியில் காணப்படுகின்றது . சதுரகராதி யியற்றிய வீரமா 
முனிவர் இப்பாகுபாட்டிற்கு ஆதாரமாகக் கொண்ட நூல் இது 
வென்று இப்போது விளங்கவில்லை .. ஆனால் , இப்பிரபந்தத் 
தொகை வீரமாமுனிவர் காலத்திற்கு முன் தொட்டே வழக்கி 
லிருந்து வருவதென்று நிச்சயமாய்க் கூறலாம் . ஏனெனின் , 
அவர்காலத்திற்கு முன் பிருந்த புலவர்களுடைய நூல்களிலே இத் 
தாகை குறிக்கப்பட்டுள்ளது . தொண்ணூற்றாறு கோலப்ரபந் 
தங்கள் கொண்டபிரான் எனப் 

பழையதொரு நூலின்கண் 
வருகின்றது . வச்சணந்தி மாலையில் 55 பிரபந்தங்களும் , 
பன்னிருபாட்டியலில் 60 பிரபந்தங்களும் , இலக்கண விளக்கப் 
பாட்டியலில் 77 பிரபந்தங்களும் விளக்கப்பட்டிருக்கின்றன . 
பிரபந்த மரபியல் என்ற நூலின் சிதைந்த பிரதி யொன்று 
அரசாங்கத் தொன்னூல் - நிலயத்தில் 
தாண்ணூற்றாறு பிரபந்தங்களும் கூறப்பட்டுள்ளன. 
போன்றதொரு நூலினை யாதாரமாகக்கொண்டே வீரமாமுனிவர் 
பாகுபாடு செய்தனரெனக் கருதுதல் தகும் . 

இப் பிரபந்தத்தொகையிலே உழத்திப்பாட்டு எனக் கூறப் 
படுவது தான் பள்ளுப்பிரபந்தமாதல் வேண்டும் . இப்பாட்டின் 
இலக்கணத்தை விளக்குகையிற் சதுரகராதியின் ஆசிரியர் முக் 
கூடற் பள்ளில்வருஞ் செய்திகளனைத்தையுங் கொடுத்துள்ளார் . 
இதனைப் பள்ளேசல் எனவும் பள்ளிசை எனவும் வழங்குத 
லுண்டு . ஆரூர்த் தியாகர்க்குப் பள்ளேசல் பாடவே 
திருவாரூர்ப் பள்ளிற் பயின்று வந்திருக்கிறது . 
முதலி விளங்கு பள்ளிசைபாட என்பது தண்டிகைக் கனகராயன் 
பள்ளு. முக்கூடற் பள்ளிலும் , வடகரைப் பெரியசாமித்துரை 


உள்ளது . 


இதன்கண் 


என்று 


தன மகா .5 


iv 


. 


மீது கடிகைமுத்துப்புலவர் பாடிய பள்ளிலும் , இரண்டு பெயர் 
களுங் காணப்படுகின்றன . 
பன்னிருபாட்டியலில் , 

புரவலற் கூறி யவன்வா ழியவென் 
றகல்வயற் றொழிலை யொருமை யுணர்ந்தன 

ளெனவரு மீரைந் துழத்திப் பாட்டே 
என வோரிலக்கணம் வகுக்கப்பெற்றிருக்கின்றது . இதன் பொரு 
ளுணர் தற் கரிதாயிருப்பினும் , இது பள்ளிசையைக் குறிப்பதன் 
றெனல் வெளிப்படை . இப்பாட்டியல் தோன்றியகாலத்தே பிறி 
தொருவகை உழத்திப்பாட்டு இருந்ததெனக் கொள்ளல் 
வேண்டும் . சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்றுகாதையில் பலவகைக் 
கூத்தும் விலக்கினிற் புணர்த்து என்று வரும் அடியினை விளக்கு 
கின்ற இடத்திலே , விலக்குறுட் புக்கள் பதினான்கெனவும் அவற் 
றுள் வரி யென்ப தொன்றாமெனவும் அவ்வரியைப் பல்வரிக் 
கூத்து என்பாரும் உளரெனவுங் கூறி , அக்கூத்துக்களின் வகை 
களைத் தொகுத்து அடியார்க்குநல்லார் தருகின்றார் . 

அவ்வகை 
யுள்ளே ஆடும் படுபள்ளி எனவொன்று காணப்படுகின்றது . 
இவ்வடியை நோக்கியவளவில் ஒரு கூத்துவகையினை இது குறிப்ப 
தாகுமென எளிதிலுணர்தல் கூடும் . இக்கூத்தினோடியைந்து 
பாடற்குரிய பாட்டொன்றும் இருத்தல் வேண்டும் . 
பாட்டின் இலக்கணம் யாதென இக்காலத்து அறிதற்குரிய கருவி 
கள் அறவே யில்லாதொழிந்தன.. 

இங்ஙனமாகப் பள்ளின் பூர்வசரித்திரம் இருளிற் புதையுண் 
டிருக்கிறது . ஆனால் 16 - ம் நூற்றாண்டு தொடங்கி இதன் சரித் 
திரம் புலப்படக்கூடியதாயுள்ளது . மிகப்பூர்விக காலந்தொட்டுத் 
தமிழ் நாடுகளை ஆட்சிபுரிந்து வந்தவர்களான சேர சோழ பாண் 
டியர்களின் வமிசங்கள் அழிவுற்றுப் பல நூற்றாண்டுகள் ஆகிவிட் 

போராண்மையில் மிக்கோரான நாயக்கவரசர்கள் ஆங் 
காங்கே சிற்றரசர்களையும் பிரதிநிதிகளையும் நிறுவி அரசுபுரியத் 
தொடங்கினர் . தமிழ்மக்களது உள்ளத்தைக் கொள்ளை கொள் 
ளத் தக்க பெருநிகழ்ச்சி யொன்று மின்றி , நாட்டில் ஒருவாறாக 
அமைதி குடிகொள்ளத் தலைப்பட்டது . பெருங்கவலைகளும் 
பெருந் துன்பங்களு மில்லாது சலனமற்ற ஒருநிலையிலே அமைந் 


, 


டன . 


தொழுகும் வாழ்க்கையின் நலங்களைப் பலவகையாகப் பேணிப் 
பெருக்குதற்கு மக்கள் முயன்றனர் . உலகத்தைக் கலங்காமல் 
ஒருநிலையிலே நிறுத்த வல்ல அச்சாணி போன்றதாகிய உழவின் 
மேற் பெரிதும் கவனஞ் செலுத்தலாயினர் . 

செய்யுளுலகின் கண்ணும் ஒருவகையான அமைதி ஏற்பட் 
டது . தன்னிகரில்லாத் தலைவன் மீது பாடுதற்குரிய பெருங் காப் 
பியங்கள் எழுதற்குச் சந்தர்ப்பம் இல்லாது போயிற்று . சிறு 
பிரபந்த வகைகளே தோன்று தற்குத் தக்க காலமாய் முடிந்தது . 
பாட்டியலாசிரியர்கள் வகுத்த பிரபந்த வகைகள் பலவும் தோன்ற 
லாயின . புத்தப்புது முறைகளில் நூ தன நூல்கள் இயற்றுதலிலே 
தமிழ்க்கவிவாணரது மனஞ்சென்றது . இப் புதுவழியிலே 
முயன்று வந்தவர்கள் அவர்களைச்சூழ்ந்து நாடோறும் நிகழ்ந்து 
வரும் நிகழ்ச்சிகளையே தமக்குத்தக்க நூற்பொருளாகக் கொண்ட 
னர் . இந்நிலையில் , உழவினைக்குறித்து நூல்கள் தோன்றுதல் ஒரு 
சிறிதும் வியப்பான காரியமன்று . 

தமிழ் நாடு உஷ்ணப் பிரதேசத்தைச் சார்ந்தது . பெரும் 
பாலும் வெயிற்காலத்திலே , வெம்மை மிகுந்த பகலிலே , ஒதுங்க 
நிழலில்லாத வயற்காட்டிலே , காலை முதல் மாலைவரை ஒரே 
கவலையாய் உழைத்து வருபவர்கள் பயிரிடுவோர்கள் . அவர்களுக் 
குச் சிரமந்தோன்றாதிருக்கவும் , நேரம் எளிதிற் கழிந்து போவதற் 
காகவும் , அவர்கள் வாழ்க்கையோ டொத்த எளிய இனிய பாட்டுக் 
களைப் பாடுவது வழக்கமாயிருந்தது . இவ்வகைப் பாட்டுக்களைத் 
தொகுத்து வைக்க நமது நாட்டில் யாரும் முயலவில்லை. ஆனால் 
இப்பாட்டுக்கள் ஒருநெறியில் அமையாதனவாய்ப் பற்பல தரத் 
தினவாய்த் தொகுத்தற்கு எளிதில் இடங் கொடா தனவாய் 
இருக்குமென்று நாம் ஊகித்தல் பொருந்தும் . எனினும் , ஏழை 
வாழ்க்கையின் இன்பப்பாட்டுக்களிற் பிறவிடங்களிற் காணுதற் 
கரிய வசீகரத்தன்மை நிரம்பியிருக்குமென்பது கூறாமலேயமையும் . 


1. கதிரைமலைப்பள்ளு என்பதனைக் குறித்து அதுவே வயல்களில் 
வேலை செய்வோரால் அதிகமாக இக்காலத்திலும் படிக்கப்படுவதென்றும் 
பழங்கதைகளாகச் சொல்லக்கேட்டது எனத் தமது பதிப்புரையில் தண்டி 
கைக் கனக ராயன் பள்ளினை வெளியிட்டவர் கூறுமாறும் இங்கே நோக்கத் 
தக்கது. 


வ 


மாகிய 


காவை 


இவ்வசீகரத் தன்மையை முதன்முதலில் உணர்ந்து உடிவு 
வாழ்க்கையை நூற்பொருளாகக்கொண்டு தாலியற்றிய கவிஞர் 
சிகாமணி யாவரென்பதை அறியும் பேறு நமக்கு இப்போது 
லபிக்கவில்லை . ஒருகால் , தமிழிலக்கிய ஆராய்ச்சி பெருகப்டெருக, 

பெயர் , வரலாறு முதலியன இனி வெளியாதலுங்காம். 
இப்போது சிடைக்கும் பள்ளுப் பிரபந்தங்களுள் திருவாரூர்த் 
தியாகர் பள்ளு என்பதுதான் காலத்தான் முந்தியது 1 
கொள்ள வேண்டிய திருக்கின்றது . இதனை இயற்றியவர் கமலை 
ஞானப்பிரகாசரெனவும் , இவரது காலம் 16 - ம் நூற்றாண்டின் 
முற்பகுதியெனவும் ஸ்ரீ சோமசுந்தர தேசிகரவர்கள் அன்புடன் 
தெரிவித்தார்கள் . இப்பள்ளு சோழமண்டல சதகத்திற் றட் , 
பட்டுள்ளமை இங்கே அறியத்தந்தது . பள்ரூப்பிரபந்தங்களுள் 
தலைசிறந்து விளங்குவதும் , செய்யுட்களின் காத்தால் புல் 
பெருமக்களை பின்புறுத்தி வருவது 07 கிய முக்கூடற்கு 
வடமலையப்ப பிள்ளையின் காலத்தில் தோன்றியதாகும். பக்கிப் 
பெருஞ்செல்வரும் . தமிழ்வளர்த்த பெருந்ததையும் 

கவி 
வடஃமலேந்திரன் திருமுன்னர் அரங்கேற்றிய 
நூலென்பதற் சத்தம் இது: பொக்டைம வாய்த்துள்ள தெனக் கரி 
யிவ்வளவில் அமைகின்றேன் . 

உழவருழ்த்தியாது வாய்ப்பாட்டாக நின்று விடார பலன் 
களர் லியற்றப்பெற்ற பிரபந்தவடிவா யமைந்ததனாலே இந்தும் 
பொருளுக்கு தூதனமான இயல்புகள் சில ஏற்பட்டன. முதா 
வது கொச்சைத்தன்மை நீங்கி ஓரளலிலே நாகரிகத்தை இது 
பெற்றது . இரண்டாவதாக, பிரபந் தவிலக்கணத்திற் கேற்கம் 
குறிப்பிட்ட வொரு தெறியை மேற்கொண்டு தொடங்கி, இடை 
திகழ்ந்து சென் று , முடிவு பெற்று அமைந்தது . மூன் மூவகம், 
தமிழ் மக்களுட் பெரும்பாலாரிடை இது பரவத்தொடங்கியது . 
இப்பிரபந்தவகையினை மக்கள் கற்றுப் பாடி யின்புறத் தொடங் 
கினர் , நான்காவதாக , பிரபந்தவாமைப்பிலே நாடாச்சுவை 
படியாகப் பெருகுவதாயிற்று . இதனாலே இப்பிரபந்தம்நடத்தும் 

1. இந்நூல் இதுகாறுந் திருத்தமுறப் பதிப்பிக்கப் பெறவில்லை. 
மகாமகோபாத்தியாய டாக்டர் உ . வே . சாமிநாதையரவர்கள் ஒரு திருந்திய 
பதிப்பு வெளியிடக் கருதியிருக்கிறார்கள். 


( 11 


காட்டத் தக்கதாய் முடிந்தது . ஆகவே இதனைக் கற்றுப் பாடி 
யின்புற்ற தமிழ்மக்கள் நடித்துக்கண்டும் இன்புறுவாராயினர் . 
பள்ளு நாடகம் 



என்ற வழக்கும் இப்போது எழுந்தது . மேற் 
கூறிய நல்லியல்புகளால் பள்ளுப்பிரபந்தம் தமிழ்நாட்டிற் பெரி 
தும் பிரசார மெய்துவதாயிற்று . 

இந்நூற் பொருள் உழவருழத்தியரது ஏழைவாழ்க்கையைப் 
பற்றியதென முன்னரே கூறினோம் . வாழ்க்கை ஏழைமையுற்றதே 
யெனினும் அதனையும் இனிமை பெறச் செய்து பெருமை 

தமையளிப் 
பது காதலாகும் . இக்காதலே பள்ளுப் பிரபந்தத்திற்கு உயிர் 
நிலையா யிருக்கின்றது . ஒரு பெரும்பண்ணையிலே பரம்பரையாட்ட 
பயிரிட்டு வரும் பள்ளனொருவன் பள்ளியரிருவரை மணந்திருக்கின் 
மூன் . இவ்விருவருள் இளைய பள்ளியின் மையலிலே மோகித்துக் 
கிடந்து மூத்த பள்ளியையும் தன்னையும் ஒருங்கு மறக்கின்றான் . 
பண்ணையிலே பயிர் செய்யும் பருவம் வருகின்றது . மழைபெய்து 
குளம் நிரம்பி , ஆற்றிற் பெருக்கெடுத்தோடுகின்றது . 

பண்ணைக் 
காரர் வந்து பள்ளனைத் தேடுகின்கும் . மூத்த பள்ளியால் விஷயம் 
தெரிந்ததும் , அவர் இளைய பள்ளியை அழைத்துக் கோபிக்கிறார் . 
பள்ளன் மோகவலையினின்றும் வெளியேறி வருகின்றான் . அவனி 
டம் பண்ணைச்செயலக் குறித்துப் பண்ணைக்காரர் வினவுகின்றார் . 
அவன் அச்செயலைக் : .றி மீள்கின்றான் . மறுபடியுந் தன்னை மறந்து 
ளையாள் வீடே கதியாகக்கிடக்கின்றான் . பயிர்த்தொழில் நடை 
பெறவில்லையென மூத்த பள்ளி பண்ணைக்காரரிடம் முறையிடு 
கின்றாள் . அவர் பல்வனை அழைத்துவரச் செய்து அவனைத் 
தொழுவில் மாட்டுகின்றார் . மூத்தபள்ளி பயிரிடும் பொறுப்பைத் 
தானே ஏற்றுக்கொண்டு பள்ளனை மீட்கின்கள் . பின் விதை 
முதலியன சேகரிக்கப்படுகின்றன . உழவாகின்றது . அப்போது 
ஒரு காளை பள்ளன்மீது பாய்கின்றது . பன்னியரிருவரும் புலம்பு 
கின் 

றனர் . பின்பு விதைவிகைத்து நாற்று நட்டுப் பயி .! விளைக்கப் 
படுகின்றது , பயிர் விளைந்ததும் , பண்ணைக்காரருக்கு அறிவித்து 
அறுவடை செய்து நெல்லளத்தல் செய்கின்கள் . இதனிடையில் 
மூத்த பள்ளியின் மன மவப்பப் பள்ளன் நடந்துகொள்ளுகிறா 
னில் . தன்னை ஓரவஞ்சகாட்ட நடத்தகிருனென் : வள் 
முறையிடுகின்கள் . இதுரிமித்தமாக 2 ம் இவன்ரியும் 
ஒருவரை பெருவ வைதுகொள்கிறார்கள் . 


முல் 


00: / 


Vil1 


கவிகள் தமது 


தானமாகி இருவரும் மனமொருப்பட்டுப் பள்ளனோடு வாழ்கின் 
றார்கள் . 
நூற்பொருளில் முக்கியமானவை இவ்வளவே . இவற்றையே 

தமது அறிவாற்றலுக்கு ஏற்றவண்ணம் சுருக்கியும் , 
மாற்றியும் , கூட்டியும் பிரபந்தம் அமைத்தனர் . இடையிடையே 
அகப்பொருட்டுறைச் செய்யுட்கள் பயின்று வர , பாட்டுடைத் 
தலைவன் பெருமை ஆங்காங்குத் தோன்ற , சிந்தும் விருத்தமும் 
விரவிவர இது பாடப்பெற்றது . 

முற்காலத்திலே நிகழ்ந்துவந்த கூத்தாட்டுக்களெல்லாம் இப் 
போது மறைந்து வருகின்றன . ஆதலால் காட்சியளவிலேயும் 
கேள்வியளவிலேயும் இன்புறுத்திவந்த பள்ளுப்பிரபந்தம் நூளை 
வாக மாத்திரம் அமைந்து கற்கும் பயன் ஒன்றையே நமக்கு உத 
வும் நிலையில் வந்துவிட்டது . எனவே பிரபந்தத்தின் முக்கிய 
மான அம்சங்கள் சிலவற்றை நாம் அறிந்தின்புறுதற்கு ஏலா தவர் 
களாயிருக்கின்றோம் . 

இப்பொழுது வெளியிடும் குருகூர்ப்பள்ளு அவ்வகை 
நூல்களுள் ஒரு கௌரவமான ஸ்தானம் பெறுதற்குரியதென்பது 
அதனைக் கற்போர் எளிதிலுணர்வர் . பள்ளுப்பிரபந்தங்களுக் 
குரிய முக்கிய லட்சணங்களை யெல்லாம் அது பெற்றிருக்கின்றது ; 
மிகச்சுருக்கமாகவும் , நயமாகவும் அமைந்திருக்கின்றது . செய் 
யுட்களும் இனிமை முதலிய நலங்கள் பொருந்தியுள்ளன 
தகைய பிரபந்தத்தினை இயற்றி பவர் சடகோபப்புலவர் எனப் 
பெயர் மாத்திரையால் அறிகின்றோமே யன்றி , இவரைப்பற்றிய 
வரலாறு வேறு யாரும் அறியக்கூடவில்லை. திருக்குருகூர் மகிழ் 
மாறன் பவனிக்குறம் என்ற நூலின் ஆசிரியரும் இவரேயென் 
பது அந்நூற்பதிப்பினால் உணரலாகும் . 
பெயர் வயித்தியநாத கவிராயரென்பது இந்நூற் சிறப்புப் 
பாயிரத்தாலும் , பவனிக்குறத்தில் வரும் குருவணக்கத்தாலும் 
அறியப்படுகின்றது . 

என்னிடமுள்ள திவாகரப்பிரதி யொன்றின் முன்னேட்டில் 
வயித்தியநாத குருவே சடகோபர் திவாகர எடு நீரிழி 
வாழ்க . - திருஞான முத்திரை துணை என்றும் , இறுதியில் 
அா எயஎஸ் விரிஷ வருஷம் தைமீ உயசஉ திங்கள்க்கிழமையும் 


இவரது ஆசிரியர் 


. 


. 


ix 


அனுஷமும் திசமியுமான சுட |தினந்தில் சடகோபன் கவிராயருக் 
குத் திவாகரம் எழுதி முடிந்தது . திருவழுதி வளநாட்டுத் திரு 
நகரி என்றும் காணப்படுகின்றது . 

இந்நூலாசிரியர் பெயரும் ஊரும் இவரது ஆசிரியரது பெய 
ரும் மேற்காட்டிய எட்டுக்குறிப்போடு ஒத்திருக்கின்றன . இக் 
காரணங்களால் எட்டுக்குரியாரும் இந்நூலாசிரியரும் ஒருவரே 
எனத் துணிவது பொருந்துமாயின் , இவர் இற்றைக்கு 230 
வருடங்கட்கு முன்னர் வாழ்ந்திருந் தவ ரென்பது பெறப்படும் . 

நூலினை வெளியிட்டு தவிய அன்பர் பெரியன் வெ.நா. 
ஸ்ரீநிவாஸ ஐயங்காரவர்கள் வெகுகாலமாகத் தமிழார்வங்கொண்டு 
உழைத்து வருபவர்கள் . ஆண்டில் இளையராயினும் , தமிழன்னை 
மீதும் நம்மாழ்வார் மீதும் அவர் கொண்டுள்ள பக்தி விஷயத்தில் 
முதிர்ந்தவரென்றே கூற வேண்டும் . முற்காலத்துச் சிறப்புற்று 
விளங்கிய வித்துவான்கள் இருந்த இடமும் தெரியாத இக்காலத் 
திலே , அவர்களுடைய இல்லங்களைத்தேடிக் கண்டுபிடித்து , 
இறந்தனபோக எஞ்சியிருக்குஞ் சுவடிகளைச் சேகரித்து , அவற்றை 
நன்றாகப் பார்வையிடுவித்து , அச்சுவாயிலாகப் பிரசுரம் செய் 
வது எத்துணை அருமையான 

அருமையான செயலென்பதை அச்செயலில் 
ஈடுபட்டவர்களே உணரவல்லவர்கள் . இவ்வரிய செயலிலே 
பொருட் செலவையும் சிரமத்தையும் சிறிதும் பொருட்படுத் 
தாது , எப்பொழுதும் அச்செயலிலே கண்ணோக்கமுடையவராய் 
முயன்று வருகின்ற இவ்வன்பருக்குப் பகவத்கடாட்சம் நிரம்ப 
வுண்டாகவேண்டுமென்று எல்லாம்வல்ல இறைவனைப்பிரார்த்திக் 
கின்றேன் . 


தமிழ் லெக்ஸிகன் ஆபீஸ் 
20-9 - 32 . 

} S. வையாபுரிப் பிள்ளை . 


ஸ்ரீ : 
குருகூர்ப்பள்ளு 
(பராங்குசப்பள்ளு) 

காப்பு 
1. கொந்துலவு சோலைக் குருகைநக ராழ்வார்க்குச் 
செந்தமிழாற் பள்ளேசல் செப்பவேடயிந்தநிலத் 
தஞ்சலெனப் பஞ்சவருக் கன்று நடக் கின்ற துணைக் 
கஞ்சமலர்ச் செஞ்சரணங் காப்பு . 

சிறப்புப்பாயிரம் 
2. விண்டலத்தோர் புகழ்ந்தேத்துங் கங்கைகுலன் றமிழ்ப்பேரை 

வேந்தன் கல்விக் 
கொண்டலியற் றிருமேனி வயித்தியநா தன்பதமேற் 

கொண்டு வாழ்த்தி 
யெண்டிசையும் புகழ்குருகை யாழ்வார்க்குப் பள்ளேச 

லிணங்கச் செய்தான் 
தண்டமிழ்க்கன் னிப்பெருமாள் சடகோபப் புலவன்வல்லித் 


தாமத் தானே . 


நூல் 


சிந்து 


3. சீர் பூத்தருள் கூர் மறை தெளித்துயர் 

செந்தமிழிசை முகுந்தனுக் களித்தவன் 
திருச்சங்கணி துறைத்தவன் பொருப்பினில் 

நிறைத்த வொண்புகழான் 
பார் பூத்ததென் குருகைய ராதிபன் 
பங்கயமுக நங்கை வரோதயன் 
பண்பானடள் ளே சலைப் பேசவே 
வண்பாரில் 


2 


குருகூர்ப்பள்ளு 


ஏர்பூத்தவண் டுறைமலர்ப் பொய்கையி 
னிறைமுதலொன் பதின்மர்கள் புகுமூ 
ரிசை மதுரகவி முதுநா தமுனி 

யெதிராசன் 
நீர்பூத்தசெந் தாமரை மலர்மகள் 
நிலமகள் பல கலைமக ளடியிணை 
நினையாமுன மனமிசை தினமிருந் 
தெனையாளும் . 


பள்ளியர் தோன்றுதல் 


4. குணந்தருமுலை மலாலர் தருமெனக் 

குறுநகைமுக மதிவிதி படைத்( த )திற் 
கூந்தலைக்கரும் பாம்பென மாதவர் 

குளிர்பு னல்மூழ்க 
இணங்கிடையிறு மிறுமெல நடந்திடு 
மிரங்குதல்பரங் காணென மாமல 
ரிணையடியைப் பூண்டுகொண் டபையமிட் 

டிருசிலம் பலம்ப 
அணங்கரசென மங்கையர் கணந்தொழ 
ஆடவர் மடல் தேடிநின் றேறிட 
அனமெனச்சிறு பிடியெனப் படிமிசை 

யடிகள் வைத்தழகால் 
மணங்கமழ்குரு காபுரிப் பள்ளியும் 
வளர்புகழ்ச்சீ ரங்கப் பள்ளியும் 
வான்றருமுகில் மழைக்கெழு மயிலெனத் 
தோன்றி னாரே . 


கலித்துறை 


5. விரையே கமழு மகிழலங் காரர்நம் வீறர்வெற்ப 

ருரையே தவறுமென் றோர்ந்தில னேவளை யூருமுன்னீர்த் 
தரையே மடற்கைதை யேநெய்த லேவங்கந் தங்குகடற் 
விரையேகண் ணித்திரை யேதரு மோவென்கொல் செய்குவதே . 


குருகூர்ப்பள்ளு 


3 


பள்ளன் தோன்றுதல் 


சிந்து 


6. கள்ளுடனே சுள்ளருந்திக் களித்து நெளித்துக்கருங் 

கச்சைகட்டிப் பச்சைமணித் தொண்டு கட்டியே 
விள்ளரிய செம்பவள வொள்ளியதா வடங்கட்டி 

மெய்ப்பாக வாய்த்தசெம்பொற் றொப்பாரங்கட்டித் 
துள்ளியமீ சைமுறுக்கித் தள்ளவிழுந் திறுமாந்து 

துன்றுமணிக் கொட்டுத்தோளில் நின்றிலங்கவே 
தெள்ளிய புகழ்நம்மாழ்வார், வள்ளமலர்த் தாள்பரவுஞ் 
சீபராங்கு சப்பள்ளன் றோன்றி னானே . 


7. கத்தனையெண் ணாரைவாய்க் காலைவெட்டு வபோலிரு 

காலறவே வெட்டிவிழத் தட்டுவேன் கொட்டால் 
கொத்தலர் பூ நாற்றுமுடி பிடுங்குவ போலமீறு 

கொடும்பாத கர்முடியைப் பிடுங்குவே னடுங்க 
முத்துமிழ் கதிரறுத்துக் களத்தே குவிப்பனபோல் 

மூடரைய றுத்துப்போர்க்களத்தே குவிப்பேன் 
சித்தமுவந் தாண்டருள்நம் மாழ்வார் பண்ணை வயலுழு 
தென்குருகைச் சீபராங்கு சப்பள்ள னானே . 


கலிப்பா 


8. மின்னஞ்சு செம்பொன்மணி மேடையுஞ்செந்தாமரையும் 
அன்னஞ்சேர் தென்குருகூ ராழ்வா ரணிவரைமேல் 
வன்னெஞ்சர் போன வழிபார்த் துடன்போன 
என்னெஞ்ச மென்னுடன்வந் தெய்துவதெக் காலமே . 


சிந்து 


9. கனத்த குங்கும ம்ருகமத முங்கிய 

தனத்து மங்கைய ரினத்தே காமனக் 

கலைக்கி யானமு மோனமு மானமும்- கமழ்தரு பெருமாள் 
சினத்து வாதியர் கனத்தை மோதிய 
தேவ னாவலர் தம்பிரான் 
திருநாமம் பாடியாடும் பள்ளிநானே . 


4 


குருகூர்ப்பள்ளு 


10. விரித்த கதிர்ச்சிலை தரித்த கரத்தினர் 

மிகுத்த வரக்கர்வன் சிரத்தை நெரித்தவர் 

வீறர் காவிரியாற ர ( 1 ) வணை - மீது கண்டுயில்வோர் 
சிரித்து முப்புர மெரித்த வரனிரப் 
பரித்த திருவரங் கேசர்தந் 
திருநாமம் பாடியாடும் பள்ளி நானே . 

கலித்துறை 
11. வரும்போ தகஞ்சொன்ன மாலாதி நாதர் மணிச்சரணப் 

பெரும்போதிற் செந்தமிழ் பாடிய மாறன் பிறங்கலன்னீர் 
கரும்போ மொழிநற் சுரும்போ விழியென்றுங் கள்ளவைத்த 
விரும்போ மனம்வந் திரும்போர் திரும்பியு மில்லிடத்தே. 

சிந்து 
12. நெறியில் வாழறி ஞோர் நுகர் சேட 

நினைந்து நீரில் நனைந்துபன் னாளும் 
பிறிய மாக இருந்திப் பொருனைப் 

பெருக்கி ( ல் ) வீழ்ந்துடல் தாழ்ந் துயிர் விட்ட 
சிறிய நாயு முயர்பத மேவத் 

தேவர் கொண்டவி மானத்தைக் கண்ட 
மறுவி லாத கருவூர ருந்தொழ 

வாழ்வ ழுதி( நன் ) னாடெங்கள் நாடே . 
13. பாயிர மறை யேயு மணத்தூணின் 

பந்தரிற் போட்ட கற்கோவில் நண்ணி 
வேயி ரங்குசொல் நேய மலர்த்திரு 

மேதி னிமகள் பாதம் வருட 
ஆயிரம்பண நாகணைப் பாயல் 

அறிது யிலரங் கேச ருறையும் 
தூய வண்புகழ் மேயவ ளந்திகழ் 

சோழ மண்டல நாடெங்கள் நாடே . 
14. அன்பு மேவிய பத்தருஞ் சித்தரும் 

ஐந்து கேத்திர முஞ்செந் திருவின் 
இன்ப மேவிய மாலன்றித் தேவொன்று 

மேந்தி டாதவி மானமு மோங்கு 


குருகூர்ப்பள்ளு 


5 


முன்பு சங்கனு மியானையும் வேடனும் 

முத்தி வாழ்வுற நித்திய நல்குந் 
தென்கு ருகூரெ னக்கூகை கூவுந் 

திருவ ழுதி ( நன் ) னாடெங்கள் நாடே . 
15. சூழ்திருமந்திரம்தி லெட்டுந் 

துலங்கு கோபுர முப்பத் திரண்டும் 
வாழ்ப ரமபத வாயிலுந் தென்றல் 

வந்து லாந்திரு முற்ற வெளியுந் 
தாழ்பி றப்பே முறுக்குநன் னீருறை 

சந்திரபுட்க ரணியு மேவும் 
ஊழ்வினை துடைத் தாளரங் கேசர் 
உவந்து வாழ்திரு நாடெங்கள் நாடே 

விருத்தம் 
16. நாட்டுவள முரைத்ததற்பின் மகிழ்ந்து சால 

நன்மைதருங் கார்காலப் பருவ நோக்கித் 
தீட்டுபுகழ்க் குருகைநக ராழ்வார் மேவுந் 

திருவழுதி வளநாடு செழித்து வாழப் 
பூட்டுபெருங் கருணைவரு ணனையே நோக்கிப் 

புகழ்ந்து மழை நல்கெனவே புரிந்து கேட்ப 
ஈட்டு தமிழ்ப் புவிதழைப்ப விமையோர் போற்ற 
எங்குமழை பொழிந்தவா றியம்பு கேனே . 

ஆற்று வரத்து 


. 


சிந்து 


17. வெள்ளைக் கமலத் துள்ள மாதின் 

மேகங் கடலுண் டோகையால் 
மீண்டு பார்ப்பதி போன்று பொதிய 

வெற்பிற் சொரிந்த பொற்பினால் 
தெள்ளு செந்தமிழ் வள்ளி கொழுநன் 

திருவ டித்துணை பரவியே 
திறவர் குறிஞ்சிக் குறவ ருறையுஞ் 
சேரி முழுதும் வாரியே 


6 . 


குருகூர்ப்பள்ளு 


கள்ள றாமலர்ப் பாலை வனத்தி 

னுள்ளு றப்புகுந் தலைத்துமா 
காளி பொன்மலர்த் தாளில் வீழ்ந்து 

கடிய மறவர் குடிலுடன் 
கொள்ளை யாடித் துள்ளி யோடிக் 

கோட்டை யுங்கள்ளிக் காட்டையுங் 
குருக்கு மிருப்பை வருக்க முங்கெடக் 
குறித்து முறித்துப் பறித்தடர் 


18. முல்லை வனத்துட் புகுந்து குல்லை 

முகுந்த னைத்தொழு தகன்று பூ 
முருந்துங் குருந்துஞ் செருந்தும் பொருந்து 

மூட்டு டன் தினைச் சூட்டையும் 
வல்லை யிற்கொன்றைக் கொல்லை யிற்சென்று 

மறியு முறியுந் தறியும்பால் 
மாடு மாயர் வீடுங் கூடும் 

மண்டி யெடுத்துக் கொண்டுபோய்ச் 
செல்வ மிகுந்த மருத நிலத்தி 

னெல்லை புகுந்து பரந்துநீள் 
சேணில் வச்சிர பாணி சரணந் 

தீண்டி யேவரம் வேண்டியே 
யல்லி யடருங் காஞ்சி வஞ்சி 

யரும்பை யுஞ்செழுங் கரும்பையு 
மடைந்த நாற்று முடியு முழவ 

ரகமு நுகமுங் கலப்பையும் 
19. வாரி நெய்தற் பாரி லரண 

வருணன் றருணச் சரணமே 
வழுத்தி முழுத்த கடம்பு மடம்பு 

மன்னு கேதகை புன்னையும் 
மூரி யளவ ரூரும் வளமு 

முரசும் பரசுங் குரிசிலும் 
முண்ட கங்களுங் கொண்டு மண்டி 
முழங்கு கடற்கு வழங்கியே 


குருகூர்ப்பள்ளு 


7 


வார 


பாரில் மலிந்த தேரிற் பொலிந்து 

பாங்கி லோங்கு சோங்குடன் 
படகு தோணி முடுகு பாறும் 

பலசம் பானு மலையவே 
பூரித் துயர்நன் னீரில் மீனும் 

புணரி மீனு மணவியே 
பொருனை யாறு பெருகி 

புதுமை பாரும் பள்ளிரே . 
20. தேளி கீளி யாரல் காரல் 

திமிங்கி லகில மகரமீன் 
திருக்கை வருக்கைச் சுறவு குறவை 

தேடு மணலை யோடுல்லம் 
வாளை சாளை பயிரை பாரை 

மத்தி யுஞ்சிறு பொத்தியு 
மணிவ ராலு மணியி றாலும் 

வழுவி லுளுவை கெளிறுடன் 
கோளை யான லொஞ்சான் பஞ்சான் 

குதிரை மீனொ டானை மீன் 
குற்றாய் நெற்றலி யசலை மசறி 

கொய்மீன் செப்பலி நெய்மீனுட் 
தாளை வணங்கு பாளைக் கமுகிற் 

றாறு சிதற மீறியே 
தாவி மீண்டு வாவி தோயுந் 
தன்மை பாரும் பள்ளிரே . 

கலிப்பா 
21. அறங்காட்டு முத்திரைக்கை யாழ்வார் குருகையன்னீர் 

மறங்காட்டுங் கன்னெஞ்சம் வைத்துமதன் போர்க்குடைந்தே 
திறங்காட்டும் வில்லுமம்புஞ் சேனைமுலை யானை கொண்டும் 
புறங்காட்டு கின்றது பெண் புத்தியிது கண்டீரே . 

அணை யடைப்பு 

சிந்து 
22. ஆறுகுள மொன்று போ லாச்சே - மேல 

வாழங்கா லெனக்கு முதல் நீச்சே 


குருகூர்ப்பள்ளு 


தாறுமா நின்று நட வாதே - கால் 

தலைநோவ தென்றுகிட வாதே 
சூறையிட முறையம்பிள்ளை வாரான் - ஏது 

சொன்னாலு மவன்கோப மாறான் 
கூறிய நாமாரை நோவோம் கொட்டுக் 

கூடைகளு மெடுத்துக்கொண்டு போவோம் . 
23. தோட்டமெங்கு மொளித்தோடலாமோ - வீட்டித் 

சூதடித்து நாமிருக்கிற் போமோ 
மோட்டுக்கால் முறையம்பிள்ளை கேட்டா - லொருவரையு 

முன்போல முகம்பார்க்க மாட்டான் 
கூட்டமிட்டுக் கொண்டிருப்ப தடைவோ - முரட்டுக் 

குரட்டுக்கம் பாலேயடி படவோ 
மேட்டிபண்ணி வார்த்தைகூ றாதே -நா 
வீறர் திரு வுளத்திலே ராதே . 

விருத்தம் 
24. சுற்றுக் குலைந்தீ யாரித்த கண்ணுஞ் 

சுருண்ட தலையு மிருண்டமெய்யுக் 
தெற்றுப் பல்லு நின்றிலங்கச் 

சீறிக் கையில் மாறெடுத்து 
அற்றுத் தொடுத்த காதசைய 

( அ )சனி பிடியே றெனவரற்றி 
முற்றக் குரங்கு போல்நடந்தோர் 
முறையம் பிள்ளை தோன்றினானே . 

அணை 


L 


சிந்து 


25. திட்டையிற் கொட்டாற் சரியமண் 
வெட்டிடப் பெரிய - பிரப்பங் 

குட்டையு நாருப் 

பட்டிலு நிரம்பக் 
கட்டுடன் சுமப்பார்- குதிரைகள் 
விட்டினி தமைப்பார் - நெட்டைக் 

காம்புகளிணைத்தே - திரைத்துயர் 
பாம்புக ளணைப்பார் 


குருகூர்ப்பள்ளு 


9 


26. அரணெமக் கெனவே - புனல்மடை 
கரணடுக் கிடுவார் நெடுங்கரை 

அற்றிடு மெனவே - மாறு 

தெற்றிட நினைவார் 
முரணெடும் பறைகள் - தரணிவிண் 
எதிர நின்றறைய நிறைகுள 

முதுகரை கண்டே - குறையற 
மதியுட னின்றே 


27. மாறனா ருண்மைப் பண்ணைக் 
காறனார் தம்மைக் காண 

வாரு மென்றவலுங் - கோழியு 

நேருட னெடுத்தே 
றுட னடக்கும் வேளையி 
லேறிடுங் களிப்பாற் - பள்ளன் 

மிகவக மகிழ்ந்தே - பாடு 
மியல்பது புகல்வாம் . 

விருத்தம் 
28. குரைம ருவிய திரையெறி பொருனையங் 

குருகை யம்பதி நங்கைகண் ணானவர். 
விரைம ருவுதார் மகிழலங் காரர்நா 

வீறு கொண்டநம் மாழ்வார் சிலம்பன்னார் 
வரைபொ ருதன மெழுதினுஞ் சிறிய நுண் 

மருங்கெ ழுதினுங் கருங்குழ லெழுதினு 
முரையெ ழுதுவை சிலம்பொலி யெழுதுவை 

யுளமெ ழுதுவை யெப்படி நண்பனே . 


குயிற்பாட்டு 
சிந்து 


29. மனமொன்று நினையவே வாக்கொன்று தனையுரைக்கும் 

வஞ்சருடல் துஞ்சவே - கூவாய் குயிலே 
கன கவிதை பொழிவாணர் தமையிகழு வார்கொடிய 

கடுநரகில் வீழவே - கூவாய் குயிலே 


2 


10 


குருகூர்ப்பள்ளு 


யனவரத மிரவலர்க ளின மகிழ வாடைசெம்பொ 

னளிப்போர்கள் களிப்புறவே - கூவாய் குயிலே 
தினகரோ தயமென்னு மகிழ்மாறர் திருக்கோவிற் 
சீகாரியம் வாழக் கூவாய் குயிலே. 

விருத்தம் 
30. அன்னை நன்முலைப் பாலுண் ணாதவ 

ரன்பர் தம்மிடத் தன்பினா 
ராயி ரத்தமிழ் பாயி ரம்பெற 

வோது மாறர்வரை மீதிலே 
வன்ன மென்மயிலை மின்னை நன்னய 

வஞ்சி யையப ரஞ்சியை 
வான கத்துருவை நானி லத்திருவை 

வரிவி ழித்தருவை யரிவையைப் 
பன்னு செந்தமி ழின்னி சைக்கவி 

பாடி யாடிவிளை யாடியோர் 
பாயல் மேல்விரக நேய மாயுடன் 

பரிந்து பாகிலை யருந்திநீள் 
கன்னல் வேள்கலை சொன்ன லீலையிற் 

கலந்த வின்ப நலத்தினாற் 
கட்டி வாய்முத்த மிட்ட மார்க்கமது 
காம னுக்குமரி தாகுமே . 

பண்ணைக்காரன் 

சிந்து 
31. சார லிருந்துயர் மாரி சொரிந்தன 

பண்ணை யாண்டவரே - யாரந் 
தங்கு ( ம் ) பொருனை நீ ரெங்கும் பரந்தன 

பண்ணை யாண்டவரே 
காரியம் பாராம லூரி லிருப்பதென்ன 

புண்ணை யாண்டவரே கீழக் 
கடைக்கொ 

டக்கொம்பு மேல மறுகா லுடைக்குதே 

பண்ணை யாண்டவரே 
நேரங் கடந்துச்சி நேரங் கடந்ததே 

பண்ணை யாண்டவரே - யின்னம் 


குருகூர்ப்பள்ளு 


11 


நீங்காத நித்திரை யேன்காணும் கொள்கிறீர் 
பண்ணை யாண்டவ 

டவரே 
ஏரி மதகுகால் சேர்வித மாகப் 

பண்ணை யாண்டவரே - நமக் 
கேற்க ( வடை ) த்தனம் பார்க்கவே வா 
பண்ணை யாண்டவரே 


விருத்தம் 
32. தா தவிழி லஞ்சிமணி மார்பர்குரு கூரில்வரு 

சடகோபர் தொடரிவரைமேற் 
காதளவு தாவுவிழி மாதெனது விரகமயல் 

கனவில்நன விலுநினைவிலாள் 
ஆதரவு சொல்லியொரு தூ துவிடல் தொல்லைமிகு 

மாசைநோய் பேசவெளிதோ 
பாதகன னங்கன்மன மீரமிலை முல்லைதொடல் 

பாருமினி யூருமடலே . 


சிந்து 


. 


33. பேசநாற்றம் வீசுமூற்றை வாயின ழகு - மோர்போற் 

பெருக்கா றெடுத்திழிந்த கண்ணி னழகும் 
நாசி விழுந்தபூசை முகவழகு - மெந் 

நாளும் வங்குப் பொங்குபங்க வங்கத் தழகும் 
தூசடைந்த செம்பட்டை மீசையழகுந் - தப்பத் 

தூக்கிவைத் திழுத்தகப்புக் காலி னழகும் 
பாசிபற்றி மாசுற்ற பல்லழகுடன் - குருகைப் 

பண்ணைக்கார நயினாருந் தோன்றி னாரே . 
34. மொட்டைத்தேவாங் கழகரே கும்பிடுகிறேன் - பட்டி 

மூஞ்சிக்குல்லா வழகரே கும்பிடுகிறேன் 
சட்டித்தலை யழகரே கும்பிடுகிறேன் -- ஒட்டைத் 

தாழிவயிற் றழகரே கும்பிடுகிறேன் 
கட்டைக்கை யழகரே கும்பிடுகிறேன். நெட்டைக் 

கழுத்திற்புண் ணழகரே கும்பிடுகிறேன் 
அட்டைச்சொறி யழகரே கும்பிடுகிறேன் - பண்ணை 

ஆண்டவரே ஆண்டவரே கும்பிடுகிறேன் . 


12 


தருகூர்ட்டள்ள 


வெண்பா 


35. என்து தொழப் பண்ணை யிறைவ னகமகிழ்ந்தே 

பன்ற பள்ளன் தன்னை பருகழைத்து நின்றபல 
வித்துவகை மாட்டுவகை மேழிகொழு கொட்டு முதல் 
வைத்தபடி சொல்லெனச்சொல் வாள் , 


சிந்து 


36. ஆதிவ ராகநயினார் - பாருழவுக் 

கன்றிரண்டு கோட்டைபெடுத்தார் 
கோதில்பா ரதமெழுதவே - யைங்கரன் 

கொண்டதங் கொருகோட்டையே 
சோதிதரு நந்தீசுரக் காளை 

சுமந்திருப்ப திருகோட்டையே 
பூதலயெல் லாம்பரிப்பவே - திசைக்கரிகள் 

பொறுத்ததெண் ணான்கு கோட்டை . 


37. நேசமுற மணல்வாரியைப் பொருனைமகள் 

நீங்காது கைக்கொண்டனள் 
கூசாம லறம்வளர்க்கவே - கண்ணாடிக் 

கூத்தனையம் பிகைக்குதவினோம் 
பூசலழ கியவாணனை - வார்முரசம் 

புடைக்கவரன் கொடுபோயினான் 
பேசு தமிழ் மாறர் பண்ணைக்கோர் - முதல்பச்சைப் 

பெருமாளிங் குள்ள தாண்டே . 


38. வளருமான் மறைக்காளையோ - திருவுந்தி 

மலர்மேய்ந்து குடிகொண்டதே 
களபமுலை யிரதிபுணருங் காளையிரு 

கண்ணிலுங் காணவரிதே 
புளகமயி லைக்காளையோ - வள்ளிதினைட் 

புனத்திலே புகுந்துகொண்டதே 
உளமகிழ வாழ்வார்களங் காளை 

யொன்பதின்ம ருள்ள தாண்டே 


13 


குருகூர்ப்பள்ளு 
39. ஏய்ந்தபா ருழுதுதாக்கி - முறிந்த 

தெண்ணிலாக் கலப்பை போக்கி 
ஆய்ந்தது பார்க் கின்றதளவே பண்ணைக் 

கைந்நூறு கலப்பையுளவே 
வேய்ந்தகொழுக் கொட்டுவகையி - லாயிரம் 

மேல்வைத் தடித்ததொகையில் 
தேய்ந்ததல் லாமலெழு நூ - றுண்டென்னுஞ் 

செய்திகேட்டனுப்பியபின்னர் . 


கலித்துறை 
40. வன்னந் திகழ்கொங்கை ரண்டிள நீர் கொண்டு வந்தவர்பால் 

முன்னஞ்ச லஞ்ச லெனவுநின் றேமொழி யாரிவரார் 
என்னெஞ்சு நானுநம் மாழ்வார்வரையி லிரங்கமுழுக் 
கன்னெஞ்ச ராயின ரேதெய்வ மேயுயிர் கைக்கொள்ளவே . 


முத்த பள்ளி 


சிந்து 


1 


41. மருவு தார்ச்சீ பராங்குசப் பள்ளி 

மறுத்து வந்து வெறுத்துரை செய்வாள் 
பெருகு வண்புகழ்ச் சீரங்கப் பள்ளத்தி 

பேய்க்கொ டைக்கெழு கோட்டை யளந்தான் 
கருதி யேமுட்டைக் கோழிக்கு மாட்டுக் 

கறிக்கு மீந்தது முப்பது கோட்டை 
அருகு கம்பிப்பொற் சீலைக்குந் தாலிக்கு 

மாக வீந்த தளவிலை யாண்டே . 
42. பூட்டு மாசைக் கருமருந் தூட்டும் 

புலைய னுக்காறு போர்க்காளை சேர்த்தான் 
கூட்டு நல்ல பரிமள காரரைக் 

கூட்டி. மாடொன்ப தோட்டிக் கொடுத்தான் 
ஆட்டு கின்றநல் லெண்ணெய்க்கும் வேட்ட 

வரக்குக் கும்விற்ற தன்பது மாடு 
ஈட்ட மானவர்க் கீந்த கொழுக்கொட்டுக் 

கிலக்கி லைகண்ட திவ்வள வாண்டே . 


14 


குருகூர்ப்பள்ளு 


43. பள்ளனை வேலை கொள்வழைத் தாலோ 

பாயி னாற் சுற்றி மாயமாய் வைத்தே 
கள்ள நாடக மாடியே தேடிநான் 

கண்டி லேனிந்த மண்டலத் தென்பாள் 
எள்ள ளவுமதி யாம லாணையிட் 

டில்லை யென்றவள் வல்லமை சொல்ல 
உள்ள தென்று நீர் தள்ளி நடந்தபி 

னோர்க லத்துண்டு சேருவ ராண்டே . 
44. காகத் தின்கண்ணுங் கூகையுண் ணாக்கும் 

களுநிணமுங் குழிநரி மூக்கும் 
நாகத் தின்பல்லும் பாகற்கொ ழுந்துமோர் 

நச்செலி வாலும் பச்சைப் புளுகும் 
பூகத் தின்னாரும் மாகத்தி னீருஞ்செம் 

புற்றி லாந்தையுங் கற்றாழை வேரும் 
வாகொக் கக்கூட்டிச் சேவற்கறியுடன் 

மட்டில் லா மருந் திட்டன ளாண்டே . 
45. செஞ்சொட் டியடி யொட்டி பின் னின்று 

சி ணுங்கி யானை வணங்கி பிணங்கி 
மஞ்சொட் டியாடை யொட்டியே யெட்டி 

மடிச்சீலை கொட்டி தொட்டாற்கு வாடி . 
நஞ்சொட் டியழு கண்ணியூ மத்து 

நரிவிரட்டி தொழுகண்ணி வித்தும் 
நெஞ்சொட் டிப்போகக் கள்ளிலே கூட்டி 
நிரம்ப வேமருந் திட்டன ளாண்டே . 

விருத்தம் 
46. உம்பர் புகழ் காரிதரு மாறர்வரை யாரே 

ஓராம லேதமியிற் றூரம்வரு வீரே 
செம்பவள வாய்மலர் திறந்துரை செய் யீரோ 

சீறடிகள் நோம்வருட நீரிருநம் மரணே 
கும்பமுலை கம்பமதத் தும்பியிரு கோடோ 

கூந்தல்மலர் வாய்ந் தநறை தோய்ந்தகருங் காடோ 
அம்பையடர் கண்ணிருசுரும்பைநிக ராமோ 

அஞ்சுவனக் கிஞ்சுகவாய்க் கொஞ்சுகிளி யாரே . 


குருகூர்ப்பள்ளு 


15 


மருந்தின் குணம் 


சிந்து 


47. ஊட்டிய மருந்தே - பள்ளனை 
வாட்டவே துரும்பா -யிரவினி 

லுறக்கமுந் துறந்தான் - சோற் 

றிறக்கமும் மறந்தான் வேண்டுங் 
கோட்டியே பிடிப்பான் - ஒன்றைச் 
சாட்டியே யடிப்பான் - களப்பொலி 

கூட்டியு மறியான் - ஏரைப் 

பூட்டியு மறியான்- பண்ணை 
மாட்டையுந் தேரான் நின்ற 
சூட்டையுஞ் சாரான் உங்கள் 

வயலையும் பாரான் - என்றன் 

மயலையுந் தீரான் மெல்லக் 
காட்டிலே நடப்பான் சென்றவள் 
வீட்டிலே கிடப்பான் வெந்த 

கரிக்கட்டை யானான் நிலத்திலுந் 
தரிக்கொட்டா தாண்டே . 


48. பேச்சுரை தணிந்தான் - வளர் நெடு 
மூச்சிடத் துணிந்தான் - அவளன்பு 

பெருக்கவே திரிவான் - போனாற் 

கருக்கலில் வருவான் -- சன்னை 
யேச்சையுங் கணியான் - ஆசை 
நீச்சையுந் தணியான் ஊட 

லீட்டமே படிப்பான் - தன் 

னாட்டமே யடிப்பான் நாளும் 
மாட்சின் 

மை யடையாள் வேண்ட 
பேட்சையு முடையாள் சொன்ன 

வார்த்தையுங் கடவான் - உமக்கவ 

னேற்கவு நடவான் இங்கே 
போச்சுமக் கடிமை - அங் 
காச்சினிக் 

குடிமை - இன்னம் 


16 


குருகூர்ப்பள்ளு 


பொறுத்திடிற் பள்ளன் - களவுக 
ளொறுத்திடா னாண்டே . 

கலித்துறை 
49 , கலையோர் துதிக்குநம் மாழ்வார் குருகைக் கனவரைமேல் 

முலையோ மலைவெண் முலையோ நகைமுத் துமிழ்கருப்பஞ் 
சிலையோ புருவஞ் சிலையோ வுருவஞ் சிறந்திலகா 
லிலையோ வுதர மிலையோ மருங்கு லிளங்கொடிக்கே. 

மரத்திலடித்தல் 

சிந்து 
50. தன்வச மறந்தே யின்னமும் - பள்ளனுள்ளந் 

தடுமாறி விடுமுன்னமே 
சொன்னேன் குறைகள் தீரவே - யுள்ள துமூரிற் 

நூற்றரிக்கப் போறானேற்கவே 
பின்னையென் னாதிந் நேரமே -சிறையிற் போட்டுப் 

பிணைக்கொள்வீ ரெனக்கேட்டவன் 
அந்நேரங் கோப மேறியே - பள்ளனைப்பிடித் 

தடித்தே மரத்திலடித்தான் . 
51. கேட்டே யிளையா ளோட்டத்தி -- லோடியே சென்று 

கெடுத்தாளென் றெடுத்தென்சொல்வாள் 
பூட்டக்கக்கள்ளி வார்த்தையைத் தாட்டோட் டென்னாமற் 

புத்தியென்றோ வித்தனை செய்தார் 
ஊட்டிட்டாள் நேற்றொரு பேய்க்கே யெடுத்துவந்தா 

லுண்ணாதே வம்பு பண்ணாதே 
பாட்டளி சூழ் திருவரங்க - ருண்டென் றிளைய 

பள்ளிபோக மூத்தபள்ளியும் . 


52. வெள்ளிக் கிழமை நள்ளிரு - ஹன்காவல்விட 

வேங்கையடி வன்னியர்க்காங்கே 
துள்ளுமறி யொன்று வெட்டிப் பாற்பொங்கலிட்டுச் 

சுள்ளும்பனங் கள்ளுங்கொணர்ந்தேன் 
தெள்ளுதமிழ்ச் சீபராங்குசப் பள்ளாவுனக்கே 

தெய்வமுண் டெழுந்திராயென்ன 


குருகூர்ப்பள்ளு 


17 


கள்ளவுள் ளத்த ராயினு - மணம்புணர்ந்த 

கணவர்க் கிரண்டு செய்வரோ . 


53. வித்துவகை மாடு கலப்பை கொழுவுடன்மண் 

வெட்டிகட னுடன்பட்டும் 
பத்துநாளை யிற்குள் ளாய்முத - லிடுவெனென்று 

பள்ளன் சொல்ல மூத்தபள்ளியும் 
எத்து மனத்து வகையா - லாண்டவர்மு 

னீண்டியேகைக் காணிக்கைவைத்தே 
சித்தந் திரும்பி மலையை மஞ்சாடியாக்கித் 

திரும்பவு மலையாக்குவீர். 


54. மோடி பனை நீ ரைத்தேடி - யுண்டதனால் 

மோசம்பள்ள னைப்பேசினேன் 
காடுமே டெல்லா முழுதே - விதைத்தறுத்துக் 

கட்டவேணு நெற்கொட்டாரத்தே 
தேடும் புகழ்நம் பண்ணைக்கே முன்னுள்ளதெல்லாம் 

சேரவுத்த ரிப்பேனடியாள் 
நாடி நாம் பயிரேற்றவே - கட்டளைமுற்று 

நான்பிணை யெனவிட்டபின் . 


கலிப்பா 


55. நாட்டமிமை யாருலகில் நானிலத்தில் மாமேரிற் 

றீட்டுபுக ழாழ்வார் திருவழுதி நன்னாட்டிற் 
பூட்டுநலம் பாராட்டிப் போனவன்பர் தந்தாசை 
யேட்டி லடக்கி யெழுதத் தொலையாதே . 


மாட்டு வர்க்கம் 


சிந்து 


56. காரிக்காளை யேரிச்சுளியன் நெட்டைக் கொம்பு ( மொட்டையன் 

கட்டைக்காளை கொட்டைப்பாக்கன் பொட்டைக் கண்ணன் 
போருக் காளை வீரக்கழ லன்கூளிப் 

புத்தனாளைப் படப்பாயும் பித்தன்புள்ளி வெள்ளையன் 


3 


18 . 


குருகூர்ப்பள்ளு 


மூரிக்காளை நீரிற்பதுங்கி வெட்டுத் தலை 

முட்டிக்காலன் சுட்டிவாலன் முறிகொம்பன் சொறியன் 
சீரியசெம் மறைக்காளை பாரிற் புகழ் 

தீட்டும்பண்ணை மாட்டின்வகை யோட்டிவந்தே னாண்டே 


57. சந்தனத்தா லுந்து மேழி நுகமும் பொங்கு 

தங்கத்திற் செய்தமைத்த துங்கக் கொழுவுஞ் 
சுந்தரஞ்சேர் செந்துகிரேர்க் காலுஞ் சாலச் 

சுடர்விடு மாணிக்கத் தாற்படை வாளும் 
இந்துவன்னம் வந்தப்பட்டுக் கயிறும் கதி 

ரேய்ந்தமர கதத்தாலே வாய்ந்த வுழக்கோலும் 
அந்தமறை செந்தமிழ்தே ராழ்வார் பண்ணைக் 

கையாயிரங் கலப்பைமெய் யாகக் கொணர்ந்தே . 


58. அழகிய வாணன் சொரி குரும்பை பழ 

கருச்சுனன் கருப்பூர மாணிக்கச் சம்பா 
வழுதில்லை வித்தன்றிரு வரங்க னெங்கும் 

மங்காமற் காத்தான் வாரி சிறைமீட்டான் 
பழுதில்லாக் குளவாழை குறுவை பூம் 

பாளைசெந் தாழைவண் டாளை பொற்பாளை 
முழு வெள்ளை கண்ணாடிக் கூத்தன் விதை 

முற்றும்வந்த தாண்டேயென்னச் சித்த மகிழ்ந்துடனே . 


59. இன்று திருவிசாக மென்றார் பஞ்சமி 

யேற்றசுக்ர வாரயோகம் போற்றுசிங்கக் காரணம் 
நன்றிற் றனுமுகிழ்த்தந் துன்றப் பள்ளர் 

நாதத் துடன் பல கீத முழங்கச் 
சென்றி டெனக்கருட னொன்றே யிடஞ் 

செல்லவே சென்றே யொல்லையிற் பூட்டி 
மன்றல் துன் றியவய லூழவே யேறு 

மாறாகச் சீறிப்பள்ளன் காலிற் பாய்ந்ததுவே . 


கலிப்பா 


60. கோடாது கூகை குருகூ ரெனவுறங்காச் 

சேடாவ தாரத் திருப்புளிக்கீழ் மாறர் வெற்பிற் 


குருகூர்ப்பள்ளு 


19 


றாடாண்மை பேசித் தனந்தேடிப் போனவன்பர் 
பாடா விதியோ பகலும்வந் தாரில்லையே . 


சிந்து 


61. பொய்சொல்லாத மெய்யா றுவான் 

பூலி கடம்பா 

வாலிக் குடும்பா 
கைதவமோ செய்தவமோ 


காளை தனக்கு 


மேழை யானோம் 
வெய்யப்பள்ளி கையின் மருந்தின் 

வெறியோ தன்னை 

யறியா னென்னைத் 
தெய்வம்வேறு கண்டதுண்டோ 

சீபராங்குசப் பள்ளா . 


62. ஏரிங்குழவே சாருநேர 

மிடையூ றாகத் 

தடையூ றில்லை 
ஆரிங்குதவி செய்வாருய்ய 

அரசே யெனக்கும் 

பிரசு தனக்கும் 
பாரம் பொறுத்த பெயர்நின்போலார் 

பாழுதே வருமோ 

யுழவா நமக்குச் 
சீரங்கருண் டெழுந்திராய்நீ 

சீபராங்குசப் பள்ளா . 


விருத்தம் 
63. இச்சை யுடனே ருழுதுபரம் படித்து விதைத்த வியல்பதனால் 

அச்ச மறவே வெள்ளிமுளை யாமா மென்ன வளர்ந்தோங்கிப் 
பச்சை மா மால் வடிவுகொண்ட பருவ நாற்று நடவலக 
மெச்சு பண்ணை யாண்டவரே விருப்பாய் வந்தங் கிருப்பீரே . 


20 


குருகூர்ப்பள்ளு 


சிந்து 


64. சாத்த னுழுத விருத்தியும் பள்ளன் 

சடையன் முழுதுந் திருத்தியும் 
தாத னொற்றை முடங்கையுங் கட்டைப் 

பூதன் சுற்றுக் கிடங்கையும் 
கூத்தன் விதைத்த வயலை யுமுயர் 

கோழி கிண்டிய ( வ) யலையும் 
குருந்தக் குடும்பன் சேற்றிலும் வெள்ளைப் 

பருந்த னெடுங்க ணாற்றிலும் 
பாத்தன் பிள்ளை குட்டமு மடர் 

பாறைக் கரிசல் வட்டமும் 
பரம னாண்டி காணியுஞ் செட்டி 

பிரமன வேண்டு தூணியும் 
மூத்த நயினார் மேட்டிலும் நக்கர் 

மூவர்க் குரிய பாட்டமும் 
முடவன் கோரை பற்றியும் நாளை 
நடவு காணு முற்று மே . 

கலிப்பா 
65. வண்டுலவு பூந்தடத்தின் வால்வளையீன் முத்தையன்ன 

மண்ட மெனச்சிறக ராலணைக்குந் தென்குருகூர் 
முண்டகத்தோன் தந்ததிங்கள் மும்மாரி பெய்துவருங் 

கொண்டல் தழைக்கக் குரவையிடும் பள்ளீரே . 
66. வருகூர் கருணை மகிழ்ப்பருதிதோன்றிப் 

பொருகூ ரகத்திருளும் புறத்திருளும் வண்டாகி 
முருகூர் முளரியனல் மூழ்கவீழ் வாவிக் 
குருகூர் தழைக்கக் குரவையிடும் பள்ளீரே . 


0 


நடவு 


சிந்து 


67. செஞ்சிலைமத னஞ்ச வே புகழ் 

தெரித்த வன் தமிழ் விரித்தவன் 
திருமுத் திரைக்கை தரித்த வன்பெருஞ் 
செல்வன் கல்வி வல்லவன் 


21 


குருகூர்ப்பள்ளு 
பஞ்சின் மெல்லடி நங்கை கொங்கைப் 

பாலுண் ணாத பாலகன் 
பத்தர்க் கெளிதின் முத்தி யளிக்கும் 

பரமன் குருகை வயலுள்ளே 
வஞ்சி மருங்குல் துவளப் பவள 

வாயிற் றாய நகைதர 
மணிப்பொற் பதத்தி லணிக்கச் சிலம்பு 

மலம்ப வளைகள் புலம்பவே 
நஞ்சும் வடுவு மஞ்சி வெருள 

நயன வேல்கள் புரளவே 
நாடி யின்னிசை பாடி யாடி 
நடுவோம் வாரும் பள்ளீரே . 


68. மருதியுங் கட்டை முருகியும் நெட்டை 

மாலை யுமுடச் சோலையும் 
வன்னியுஞ் சின்னப் பொன்னியும் நல்ல 

மங்கை யுமவள் தங்கையும் 
அருதியும் பள்ளி யிருவியும் வெள்ளை 

யகிலியுங் கள்ள முகிலியும் 
ஆச்சியும் வள்ளி நாச்சி யுந் தமி 

ழண்ணல் பண்ணை நடுகையில் 
திருவி தனைக்கண் டுருகிப் பள்ளன் 

தியங்கி வீழ்ந்து மயங்கியே 
திடுக்கிட் டெழுந்து நடுக்கிட் டுடலிற் 

சேறு துடைத்து வீறுடன் 
பருதி முகத்தை யொருகை மறைப்பப் 

பதுங்கி யெதிர்சென் றொதுங்கிவாய்ப் 
பசப்பி லுந்தலை யசைப்பி லும்வசப் 
படுத்து நானடி பள்ளீரே . 


69. வன்னச் சேலை தன்னைச் சிறிய 

மருங்கு நெருங்க விறுக்கியே 
மார்பினிற்றன பாரக் கோட்டில் 
வடங்க ளடங்கப் பூட்டியே 


. 


22 


குருகூர்ப்பள்ளு 


சின்ன மதிநன் னுதலிற் றிலதந் 

தீட்டி மைவிழி கூட்டியே 
செப்ப மாக மாறர் பண்ணை 

யொப்ப மாக நடுகையிற் 
கன்னிவாழைத் தொடையி னும்விழிக் 

கடையி னுஞ்சிறு கிடையினுங் 
காதி னும்முகப் போதி னும் வளைக் 

கையினுஞ் செய்ய மெய்யினும் 
உன்னி யெழுந்த தனத்தி னும்பல 

வுறுப்பினும் நல்ல கருப்பினு 
முடையினு மன்ன நடையி னும்பள்ள 
னிடைகி 


றானடி பள்ளீரே . 


70. ஆயக் கயல்கள் பாயச் சீறி 

யாளை மோதும் வாளைகண் 
டன்னம் வெருவிச் செந்நெல் புகுநம் 

மாழ்வார் பண்ணை வயலுள்ளே 
நேயத் துவகை தோய மதுவை 

நிரம்பப் பருகி வரம்பெலாம் 
நிரைத்துக் குரவை யிரைத்து முடியை 

நெடுகக் கடுக நடுகையில் 
சாயப் பார்த்த குறிப்பி லேமதன் 

சாபப் புருவ நெறிப்பிலே 
சரிந்த கூந்தற் காட்டி லேமணி 

தயங்கு செம்பொற் றோட்டிலே 
வேயைப் பொருத தோளி லேயெழில் 

விளங்கு நூபுரத் தாளிலே 
மெய்யி லேவளைக் கையி லேபள்ளன் 
நைகி றானடி பள்ளீரே . 


71. பழம றைத்தமிழ் ஞான மோனப் 

பரமன் குருகை வயலுள்ளே 
பரந்து நாற்றை விரைந்து சேற்றுப் 
பள்ளத் தேநடும் பள்ளியார் 


குருகூர்ப்பள்ளு 


23 


அழகு தேமல் மார்பிலும் நுதல் 

அரும்ப யெழுந்த வேர் விலும் 
ஆரத் பதிலங்கு சூலத் தும்மணி 

யணிந்த பொற்பணிக் கோலத்தும் 
ஒழுகு . தாலி யிணையி லுஞ்சிறு 

வுட்க ழுத்துமஞ் சணையிலும் 
உரைத்த விங்கிதப் பேச்சி லுமவள் 

உல்லா சக்கை வீச்சிலும் 
முழுகு வன்னக் கலையி லும்மதி 

முகத்திலும் நின்ற நிலையிலும் 
மோதி ரச்சிறு விரலிலும் பள்ளன் 
காதல் பாரும் பள்ளீரே . 


முந்தி ரியரைக் காணி யரைமா 

முக்கா ணியொரு மாவின்மேல் 
மூலைக் கிடங்கும் வால முடங்கு 

மூங்கி லடியிற் பாங்கெல்லாம் 
உந்திக் கமலத் தந்தணன்மறை 

யோது மாறன் வயலுள்ளே 
ஊரிற் பள்ளிகள் சேரக் கூடி 

யுனக்கெனக்கென நடுகையில் 
குந்து காலன் மந்தி முகத்துக் 

கூத்தன் மூளி சாத்தனைக் 
கோட்டி கொள்ள நாட்டில் லாத 

கோலங் கொண்டு சாலமாய்க் 
கந்த மேவு தனங்கள் குலுங்கக் 

கடைக்கண் போட்டு நகைத்திடுங் 
கறுத்தப் பள்ளச் சிறுக்கி குள்ளக் 
கள்ளி காணும் பள்ளீரே . 


73. இரையுந் திரைக ளடருங் கடலி 

லெழுந்த பொழுது விழுந்ததே 
யென்ற வுரையில் நன்றெனக்கரை 
யேறி யேபசி யாறவே 


24 


குருகூர்ப்பள்ளு 


குரவையிட்டுக் களை பறிக்குங் கோமளப்பெண் ணார ( தோ ! 
யரிய கிண்ணத் துரிய மதுவை 

பருந்து வார்கண் ணிழலைவயை 
டாமென் றோச்சப் போத லன்றி 

யந்த மதுவைச் சிந்துவார் 
விரைவி லருந்து மதுவி லவர்தம் 

விளங்கு வதனந் துளங்கலில் 
வேற்று மாது நுகர்த லென்று 

சீற்ற மீறித் தூற்றுவார் 
வரையுங் கடலு நாடுங் காடு 

மாடு மாடும் வீடுஞ்சேர் 
மண்ணும் விண்ணுஞ் சுழல்வ தென்ன 
மயக்கம் பாரும் பள்ளீரே . 

கலித்துறை 
74. விண்ணாசை வைத்த பெருந்தேவர் போற்று : விமலர் செந்த 

தண்ணாசை வைத்த வகுளா பரணர் சதுமறை நூற் 
பண்ணாசை வைத்த தமிழ்ஞான மோனப் பரமரென்றும் 
பெண்ணாசை வைத்தவர்க் கேனாசை வைத்தனை பெண்கொடியே 

தாலாட்டு 
75. அண்டர் )தொழு தென்குருகூ ராழ்வார்க்கு வாய்த்த 

எண்டிசையும் பண்ணை பயி ரேற்றப் பிறந்தானோ ! 
76. அன்னதருத் தென்குருகூராழ்வார் வயல் முழுதுஞ் 

செந்நெல்நட வந்தபெருஞ் செல்வ மகளாரோ ! 
77. சேறாடி சூழச் சிறந்த குடைநிழற்ற 

வீறாய் முரசதிர விளையாடு வான்மகனோ ! 
78. அரவணையானைப்பாவும் ஆழ்வார் வளவயலிற் 


79. வளஞ்சேர் குருகைமகிழ் மாற ரமுதுசெய்யக் 

களஞ்சியத்தில் நெல்லளந்து கட்டப் பிறந்தானே ! 
80. மருவாருந் தண்ணிலஞ்சி மாறர் களம்பெருக்கிப் 

பெருவாழ் வெனக்குவரப் பிறந்த மகளாரோ ! 


குருகூர்ப்பள்ளு 


25 


சிந்து 


81. அடியவர் தொழுதேத்துங் - குருகூ 

ராழ்வார் பண்ணைவயல் நடும்பள்ளியார் 
கடிகமழ் வனசமலர்ச் செங்கை 

காந்த வேளாவல்குல் பாந்தளோ 
வடிவெழு சுடரிலைவேற் - கண்கள் 

மாழை யோதொடை வாழையோ ) 
நடமிடு மயிலினமோ - வெனப்பள்ள 

னகைக்கிறா னின்று திகைக்கிறான் . 
82. இம்பர் தொழவாய்ந்த - ஆழ்வார்க் 

கேய்ந்த பண்ணைவயல் நடும்பள்ளியார் 
கும்ப முலைமலையோ - நாசி 

குமிழின மோசொல்ல( மி )ழ்தினமோ 
கம்போ மணிமிடறு: - தோள் 

கழையின மோயிடை யிழையினமோ 
உம்ப ருலகணங்கோ - வெனப்பள்ள 

னுரைக்கி றானுளங் கரைக்கிறான் . 


கட்டளைக்கலிப்பா 


83 . 


பைய ரவின்ம ணிமுடி தாங்கிய 

படிக டந்து படரும் பெரும்புகழ் 
மெய்யன் முத்திரைக் கையனந் தேசிகன் 

வீறன் றென் குரு காபுரி வெற்பனார் 
மைய வார்விழி பம்பையு மொக்குமே 

மணிக்கு றங்கு மரம்பையு மொக்குமே 
செய்ய வாய்மொழி தத்தையு மொக்குமே 

செவியி னுக்கமு தத்தையு மொக்குமே. 


சிந்து 


184. பொற்புறு கருவி ( ரு ) தீன் றற்ப ரெனவே 

போ திலிறு மாந்துமடற் பொதியவிழ்த்துக் 
கற்புடையா ரென்னத்தலை சாய்த்து வாய்த்த 

கதிர்க ளறுத்தடித்துத் தூற்றியளந்து 


4 


26 . 


குருகூர்ப்பள்ளு 


வர்க்கவிதை கட்டித்திரு வாரா தனைக்கும் 

வளஞ்சேர் களஞ்சியநெல் நிறைத்தபின்னர் 
உற்ற தமிழ் மாறர் திரு வுள்ள மகிழு 

முரைத்தமி ழோர்க்கருள வாரீ ராண்டே . 
85. வானாடர் தொழுமாறன் முனாள் பண்ணை 

வருக்கங்கண் காணித்தன்பா லிருக்குநேரந் 
தேனார் தண் டலைவிண் டடவு குருகூர்ச் 

சீபராங்கு சப்பள்ளன் பூசல்வி ( ழைவான் 
மேனாள்வம் புரைசெய்து போன பள்ளி 

வேளைக்குச் சீவனமோர் நாளுந்தாராள் 
ஆனாலுங் கண்டறியாச் சண்டைக் காரி 

யாண்டாரு ஞாளியும்போற் பூண்டாளென்ற 
86 . வாறுமு ழுதுஞ்செவி யேறக் கேட்டும் 

வந்துகுரு கூரிற்பள்ளி முந்தமொழிவாள் 
சீறுவாள் நல்லதொன்று கூறி னாலுஞ் 

சினத்தாலு மவளென்றால் மனத்திலோரான் 
பேறுமெனக்கே குறை நாழி யளப்பான் 

பெருத்த மரக்காலங்கே திருத்தியளப்பான் 
மீறியே செய்தபிழை நூறு பொறுத்தும் 

வேண்டாதா ளானேன்பண்ணை பாண்டே யென்ன . 


கலிப்பா 


87. ஒப்பினால் மீறி யுயர்ந்தபுகழ் மாறர்வெற்பிற் 

கொப்பினால் மேவுங் குழையீ ரெனைப்பார்த்தே 
கப்பினால் மேவுமுலைக் கச்சணிவா வென்றொருகாற் 
செப்பினால் வாய்முத்தஞ் சிந்துமோ சிந்தாதே . 


ஏசல் 


சிந்து 


88. சென்மத்தை யெடுக்கவோ குருகூரிற் பள்ளிநான் 
தன்மத்துக் குன்னை விட்டேன் - மீறு 

சிங்கத்தைப் பிடியானை பங்கப் படுத்துமதோ 
இங்குப் பலியாதடி 


27 


குருகூர்ப்பள்ளு 
கன்மத்தின் வலியாலே புலியைப் பசுநலிதல் 
நன்மைக்கு வழியல்லவே - யென்ன 

கலியோ வெலிகண்டு வெருகஞ்சு மெனவிஞ்சத் 

திரிகின்ற த [ டைவல்லவே . 
89. திரிகின்ற நரிநாட்டுக் கூட்டத்துட் போய்மூப்புச் 
செலுத்துமோ வலுத்தாலும் - போடி 

தீட்டிய மரத்திலே காட்டாதே கூர்மை பந் 

தாட்டியே விடுவேனடி 
விரிகின்ற தெருவுக்குள் ஒருவட்டம் வருதுட்டி 
பதிவிட்டே னெதிரிட்டடீ மதிகெட்டு 

வீணாகச் சீரங்கப் பள்ளி நீ யாணுவ 
மெய்ப்பாகச் செப்பாதே . 


கலித்துறை 
90. ஆகமு மாவியும் போலாதி நாதற் கணிபதமும் 

பாகமுஞ் சேரத் தமிழ்செய்த மாறன் பனிவரைமேற் 
ராகமு மோகமு மெந்நாளுந் தீர்க்குந் தனமிருக்கப் 
போகவுங் காலெழு மோபொருள் மேலன்பு பூண்டவற்கே. 


சிந்து 


91. கட்டுக்குலை யாதோவினி விட்டுக்காட்டி னாலுன் - போற் 

காலுமயி ரும்பிடிப்பார் ஞாலத்து முண்டோ 
முட்டிவிட்டுங் குனிவாயே குருகையிற் பள்ளி - நீ 

மூத்தவளென் றாசைவைத்தால் மேட்டி பேசுவாய் . 
92. மேட்டியோசீரங்கப்பள்ளி நாட்டமாய் நீரிற்காக 

மிக்காக மூழ்கினாலுங் கொக்காகுமோ 
ஏட்டிலடங் காதவிசைப் பாட்டையும் பாடிப் பத 

ரெத்தனைகுத் திலுமுண்டோ சற்று மரிசி . 
93. உண்டோ வரிசியென்ற குருகையிற் பள்ளி - பண் 

டொட்டுச்சலு கைத்தனத்தை விட்டு விடடி 
மிண்டோடி ( ப் ) பேசியென்னைத் தண்டுவா யாகில் நின் 

வீங்குமுலை யரிவாளால் வாங்கு வேனடி . 


. 


28 

குருகூர்ப்பள்ளு 
94. வாங்காயோ மீறிவிட்டாற் சீரங்கப் பள்ளி -- மஞ்சள் 

வாடைகூட்டி யுட்கழுத்தி லூடு பூசினால் 
தேங்குபுனல் சூழுலகி லோங்கு மலைகள் -வீட்டிற் 

சேரவரு முன்மருந்தை யாரு மறிவார் . 
95. சேரவரு மென்றகுரு காபுரிப் பள்ளி கொடுஞ் 

சிங்கிபூட்டு மருந்திருந் திங்கே கூட்டினாற் 
காரானை சிங்கமுத லோ ராமலே - யோடிக் 

கடுகவரு முன்னிடத்தி லடிமை செய்யவே . 
96. அடிமையென்று சொல்லவந்த சீரங்கப் பள்ளி -- புற்றி 

லாடரவு தேரைக்கஞ்சி யோடுமோ போடீ 
தடமறியா திங்குவந்த தடவலத் தோண்டி பார்க்கிற் 

நாட்டிமைக்கு நாட்டிலென்னைக் காட்டியு முண்டோ . 
97. என்னைக்காட்டி யுண்டோவென்ற குருகையிற் பள்ளி -- சன்னை 

யின்று சொன்னாப் போலே நாளை யொன்று சொன்னக்கால் 
பின்னைப்பாரென் கையுமெய்யுஞ் சொன்ன நாக்குடன்- குத்திப் 

பிடரியாலே வாங்கா விட்டாற் சடமீதோடி. 
98. சடமீதோ வென்றாயே சீரங்கட் பள்ளி -- மன்றிற் 

றடியடியா லுன்னைவிழத் தாக்கி நாக்கையே 
மடலோடே பிடுங்காவிட்டா லீது சென்மமோ - வன்றி 

மார்பிலெழுந் ததுதன பார மல்லவே . 


. 


கலித்துறை 
99. வேயும் பகையிளந் தென்றலு மோபகை வீறடங்கத் 

தேயும் பிறைபகை மாரனு மோபகை செந்தமிழ் நூல் 
ஏயுங் குருகைநம் மாழ்வார் வரையி லிளங்கிளிகாள் 
தாயும் பகையென் றுரைத்தழை யீரன்பர் தம்மையின்றே. 


சிந்து 


100. ஏற்றல்லோ திருக் குருகூர்ப் பள்ளி 
நேற்றல்லோ வுலகறிய - வண்மை 

யிருக்குமுதல் வே தந் - தமிழ் 
பெருக்க விரித்துரைத்தே 


குருகூர்ப்பள்ளு 


29 


| 


போற்றியு யர்வீடு - தாவெனச் 
சாற்றா முனந்தோற்றி - யன்பு 

பூண்டு மாயவனல்க - வுங்க 

ளாண்டைவேண் டியதில்லையோ 
101. மாயனோ சீரங்கட்ட பள்ளி 
தூய திருப்புளிக்கீ ழன்று 

வந்திலைக் கொருதேவின் - பல 

வடிவாய் நின்று தூங்கி 
ஏயு மெமதிருப்பே - தமி 
மாயுந் திருப்பதியாம் - படி 

யெம்மைப்பா டெம்மைப்பா டென் - றோதினர் 

தம்மைப்பா டினதாரடீ . 
102. அடியோ திருக்குருகூர்ப் - பள்ளி 
துடியோ விடுவிட்டீ - பட 

ரவுணர் மதமுவணக் கொடி 

யாயன டக்கின போற் 
படியி லொருநொடியிடலினிப் 
பரத்தா யுனைத் துரத்தி மீறு 

பதைப்புஞ் சீறுமதர்ப்பு - மறப் 

படுத்தி விடுத்திடுவேன் . 
103. படுத்தி விடுத்திடுவா - யாங்கப் 
பள்ளி யெங்கண் மூர்த்தி - யுடன் 

பண்டுவா தியர் மிண்டு பேசியே . 

பட்ட பாட் டிலிரட்டி யாய் 
முடித்த குழல்பிடித்தே - கழுத் 
தொடித்தே யிழுத்தடித்தே - தடி 

முகத்தி லடிவயிற்றி -- லுதைத் 

திடுவேன் பதைத்திடவே . 
104. அப்போ திருவரையுந் - தர்க்க 
மமைத்தே பண்ணைக்காரன் பொன் 

னரங்கேசரு மாழ்வாரு - மொன் 
றல்லோ வின்று சொல்லவோ 


தருகூர்ட்பள்ளு 


ஒப்பிலக் கடனாதன் - வேத 
லூர்நீத்து மபோத்தி வண்மை 

யுயர்மா நகர்க்கன்றே - பொன்னி 

யூடே யரிதுயின்றார் . 
105 , சாற்றுமுயர்பதத்தா - சையைத் 
தவிர்ந்து குறுங்குடியிடலினி 

தமர்ந்தே காரிமகவா - யன்று 

தம்மைத்தாம் தமிழ்ப்பாடினார் 
மாற்றமே தெனத்தடுத்தே - பல 
வரிசை கொடுத்தனுப்ப - வுள்ள 

மகிழ்ந்தே களித்துறவாட்டமனை 
புகுந்தே யினிதிருந்தார் . 


விருத்தம் 
106. அருமறைதேர் பொலிந்து நின்ற மாமால் வாழி 

ஆயிரத்தெட் டிதழ்க்கமலத் தணங்கு வாழி 
குருகைநகர் வாழி தமிழ் மாறர் வாழி 

குலவுபுகழ் கருடேசன் வாழி வாழி 
மருமருவு பூத்தாம மிலங்கு மார்பர் 

மதுரதவி யெதிராஜன் நாளும் வாழி 
தருவெனவே யருள் தான் சமயம் வாழி 

தண்டமிழோர் வாழியனு தினமுந் தானே . 


திருஞானமுத்திரை துணை 


ஸ்ரீ பராங்குசப்பள்ளு 

என்னும் 
குருகூர்ப்பள்ளு முற்றும் , 


QO 


குருகூர்ப்பள்ளின் 
செய்யுள் முதற் குறிப்பகராதி 


44 
56 

4 
28 
51 

1 
60 


கொந்துலவு 


... 


1666 சடமீதோ 


.... 98 


... 


57 
64 
31 
105 

3 
24 
15 
67 
45 


... 


... 


... 


... 


அடிமையென்று 
அடியவர் 
அடியோ திருக் 
அண்டர்தொழு 
அப்போதிருவ 
அரணெமக் 
அரவணையானைப் 
அருமறை தேர் 
அழகியவாணன் 
அறங்காட்டு 
அன்புமேவிய 
அன்ன தருத் 
அன்னை நன்முலைப் 
ஆகமுமாவியும் 
ஆதிவராக 
ஆயக்கயல்கள் 
ஆறுகுள 
இச்சையுடனே 
இம்பர் தொழ 
இரை யுந்திரைக 
இன்று திருவிசாக 
உண்டோவரிசி 
உம்பர் புகழ் 
ஊட்டிய மருந்தே 
என்று தொழப் 
என்னைக் காட்டி 
ஏய்ந்த பாருழுது 
ஏரிங்குழவே 
ஏற்றல்லோ 
ஒப்பினால் மீறி 
கட்டுக்குலை 
கத்தனை யெண் 
கலையோர் துதிக்கு 
கள்ளடனே 
கனத்த குங்கும் 


96 காகத்தின் 
81 | காரிக்காளை 
102 | குணந்தருமுலை 
75 | குரைமருவிய 
104 | கேட்டேயிளையா 
26 
78 | கோடாது கூகை 

சடமீதோ 
58 | சந்தனத்தாலுந்து 
21 சாத்தனுழுத 
14 | சாரலிருந்துயர் 
76 | சாற்றுமுயர் . 
30 சீர்பூத்தருள் 
90 | சுற்றுக்குலைந்தி 
36 | சூழ் திருமந்திர 
70 | செஞ்சிலைமத 
22 | செஞ்சொட்டியடி 
63 | சென்மத்தையெடுக் 
82 | பேசரவருமென்ற 
73 | சேறாடி சூழ 
59 | தன்வசமிழந்தே 
33 | தா தவிழிலஞ்சி 
46 | திட்டையிற் 
47 திரிகின்ற நரி 
35 தேளிகீளி 
97 | தோட்டமெங்கு 
39 | நாட்டமிமை 

62 | நாட்டுவள 
... 100 / நெறியில் வாழறி 

87 | நேசமுற 
91 | படுத்திவிடுத் 
7 | பழமறைத்தமிழ் 
49 பள்ளனை வேலை 
6 | பாயிரமறை 
9 | பூட்டுமாசைக் 


88 


95 
77 
50 
32 
25 
89 
20 


... 


.... 23 


... 


... 


55 
16 
12 
37 
103 
71 
43 
13 
42 


... 


ii 


... 


பேச்சரை தணிக் 
பேசநாற்றம் 
பையரவின்மணி 
பொய் சொல்லாத 
பொற்புறுகரு 
மருதியுங்கட்டை 
மருவாருங் 
மருவு தார்ச் 
மனமொன்று 
மாயனோ சீரங்கப் 
மாறனாருண்மை 
மின்னஞ்சு 
முந்திரியரைக் 
முல்லைவனத்துட் 
மேட்டியோ 
மொட்டைத் தேவாங் 
மோடி பனைநீரைத் 
வண்டுலவு 


48 ! வருகூர் கருணை 
33 வரும்போதகஞ் 
83 | வளஞ்சேர் குருகை 
61 வளரு மான்மறைக் 
84 வன்னச்சேலை 
68 வன்னந்திகழ் 
80 | வாங்காாேமீறி 
41 

வாரிநெய்தற் 
29 வாறு முழுதுஞ் 
101 | வானாடர் தொழு 
27 விண்டலத்தோர் 
8 
72 வித்துவகை 
18 விரித்த கதிர்ச்சிலை 
92 
34 | வெள்ளிக்கிழமை 
54 | வெள்ளைக் கமலத் 
65 வேயும் பகை 


66 
11 
79 
38 
69 
40 
9+ 
19 
86 
85 

2 
74 
53 


.. 


விண்ணாசை 


விரையே கமழு 


855 


.. 


PRINTED AT THE MADRAS LAW JOURNAL PRESS , MYLAPORE , MADRAS. 


திருஞானமுத்திரைக்கோவை 9 . 


ஆழ்வார்கள் வைபவங்கள் 


(குருபரம்பரை முதற்பாகம் ) 


வடிவழகிய நம்பிதார் 

இயற்றியது . 


பதிப்பாசிரியர் 
பெரியன் வெ . நா . பரிவாஸய்யங்கார் 
திருஞானமுத்திரைப் பிரசராலயம் 

ஆழ்வார்திருநகரி. 


ஸ்ரீ கான வித்யா பிரஸ் 
ஸ்ரீவைகுண்டம் 

1932 . 


ஸ்ரீ ராமஜெயம் : 


முன் 


னுரை 


ர . 


ஸ்ரீவைகுண்ட நாயகனான ஸ்ரீமந் நாராயணனது நியமனக் 
தால் , தன்னுடைய பரிகாங்களின் அம்சங்களாய் , இப்பூவுலகில் 
ஆழ்வார் ஆசார்யர்கள் பலர் அவதரித்து , நாலாயிரத் திவ்ய ப்ரபந் 
தங்களையும் அவைகளுக்குரிய வியாக்கியானங்களையும் திருவாய் 
மலர்ந்தருளியுள்ளார்கள் . இவர்களின் தனித்தனியான அம்சங்கள். 
அவதரித்துள்ள ஸ்தலங்கள் , வைபவங்கள் , திருவாய் மலர்ந்தருளிய 
நூல்களாகிய விபரங்களை சவிஸ்காரமாய் எடுத்துரைக்கும் குருபாம் 
பராப் பாவங்கள் , பலபூர்வாசார்யர்களாலருளப்பட்டுள்ளன . 


இவைகள் சம்ஸ்கிருகம் தமிழ் கலந்த மணிப்ரவாள நடையி 
லிருப்பதால் , சுக்கத் தமிழில் கவிரூபமாய் சிற்சில அடியார்கள் 
இயற்றியுள்ளார்கள் . இப்படியுள்ளவை ஐந்து விதமானகென்றும் , 
இவ்வைந்தில் இதுவும் ஒன்று என்றும் , இது எத்தனை கவிகளைக் 
கொண்டது ? எந்தமூலத்தை யனு சரித்தது ? யாரால் செய்யப்பட்டது 
என்பதையும் ( ஷை ஐந்தில் மற்றொரு குரு பரம்பரையாகிய ) அரி 
சமய தீபம் முன்னுரை கூறுவதாவது : 


முன்பிலும் பின்பழகிய நம்பெருமாள் முன்னம் மொழிந்த குரு 
பரம்பரையாம் வடசொல்லான , கன்புமி குசுலோக மீராயிரத்தைஞ் 
தூற்றினையு மழகப்பனடியிற் சேர்த்தே , இன்பமுறு மழகியநம்.பி 
பேர் பூண்ட வெழிலுடையான் றமிழ தனாலி சைத்த பாடல் , 
துன்பறவைக் கருளிய தீபாயிரத்தின் றொளாயி மேலறுபத்தைந் 
தெனச் சொல்லுவாரே, 


இக்குரு பாம்பரை 2975 கவிகளைக்கொண்டது . இதன் முன் 
பாகமான ஆழ்வார்கள் வைபவங்கள் (தனித்தனியாக ) மொத்தம் 
144 ) -கவிகளை சிற்சில பெரியோர்களின் உதவியின் பேரிலும் ,பின்பாக 


1i 


மான எம்பெருமானார் வைபவம் 1118 கவிகளை ஸ்ரீபரமஹம் பரிவ் 
ராஜ காசார்யாயும் , உபய வேதாந்த ப்ரதிஷ்டாபனசார்பராயும் 
எழுந்தருளியிருக்கிற ஸ்ரீவானமாமலை சின்னக்கலியன் இராமானுஜ 
ஜீயர் ஸ்வாமியின் நியமானத்தாலும் 1,03 , 1909 - ம் வருஷங்களில் 
ஸ்ரீ உவே பண்டிட் P. R. கிருஷ்ணமாசாரியார் ஸ்வாமிகள் வெளிப் 
படுத்தியுள்ளார்கள். தற்காலம் இவைகள் கிடைக்க மார்க்கமில்லா 
ததைக் கருதி சென்ற ஆண்டுவரை வெளியாயுள்ள செந்தமிழ் பத்தி 
ரிகையில் அதன் உதவிப் பத்திரிகாசிரியராகிய ஸ்ரீ உ.வே இராமா 
னுஜய்யங்கார் ஸ்வாமி , பின் பாகமான எம்பெருமானார் வைபவம் 
1 ) 13 கவிகளையும் , இதுவரை வெளிவராத நாதமுனி, உய்யக்கொண் 
டார் , மணக்கால் நம்.பி , ஆளவந்தார் வைபவங்கள் 264 - ம் கைப்பிரதி 
பார்த்து வெளிப்படுத்தியுள்ளார்கள் . 


இவைகளில் பாக்கியாகவுள்ள 134 கவிகளும் அவதாரிகை 
யாயிருக்கலாம் போலும் ! இதன் விபரத்தையும் , இந் நூலின் பூர்க் - 
திக்குக் குறைவு படுகிற இந்த 134 கவிகளையும் செந்தமிழ் உதவிப் 
பத்திரிகாசிரியர் ஸ்ரீ உவே இராமானுஜய்யங்கார் ஸ்வாமி செந்தமிழ் 
வாயிலாக வெளிப்படுத்தி வைத்தால் மிகவும் உபகாரமாயிருப்ப 
துடன் இக் நாலின் குறையும் பூர்த்தியாகும் . 

இதன் முதல்பாகமாகிய ஆழ்வார்கள் வைபவங்கள் வெளிப் 
படுத்த ஆசை கொண்டு முதலாழ்வார்கள் பெரியாழ்வார் பிரபந்தங் 
கள் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. எம்பெருமான் திருவருளும் , அபி 
மானிகள் ஆதரவும்கூடி பாக்கியும் வெளிவரச் செய்யுமாக 

இப்பாகங்களைக் தமது கான வித்யா ப்ரகாசினி வாயிலாக 
வெளியிட்டு தவிய கான வித்யா அச்சாபீஸ் சொந்தக்காரராகிய 
அன்பர் . பார்த்தஸாரதி அய்யங்காருக்கு எனது மனமார்ந்த 
நன்றியறிதலைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 


திருஞானமுத்திரைப் 

பிரசுராலயம் 
ஆழ்வார் திருநகரி 
24 - ) - 19:32 . 


பெரியன் வெ . நா . ஸ்ரீதிவாவன், 

பதிப்பாசிரியன் . 


இடம் 
EEEEEEERTE : 2 

图 图 回國 
ஸ்ரீமதே ராமாநுஜாய நம : 
ஆழ்வார்கள் வைபவம் . 
க . முதலாழ்வார்கள் பிரபந்தம் . 

EEEEEE 


1. பிறவிபல பிறந்திடவும் பிணங்கியவ னோடுயிர்க 

ளுறவின்றிப் பகையாகி யரக்கர்களா யுயிர்மாய 
வறமெலிந்து சோதிசில ரகப்பட்டார் தம்மொடும் போய்க் 

துறவு செறி யக்காமம் புகுந்திருந்தோர் சூட்சியினால் . 
2. மான் காட்டி மான்பிடிக்கு மதியினர்போல் வரியளிசேர் 

தேன்காட்டுத் துழாயினான் சீவைகுந்த முத்தர்களுக் 
கூன்காட்டா னன் காட்டி யுலகமுய்யும் பொருட்டாக 

வான்காட்டு மயர்வில்லா மதிநலமு மகிழ்ந்தருளி. 
3 . 

வாழ்விப்பான் யோனியராய் முதலாழ்வார் களைமண்ணிற் 
ராழ்வில்லா வற்பசியோணம்மவிட்டஞ் சதையத்திற் 
சூழ்புரிசைக் கச்சிமல்லை மயிலையெனுந் தொன்னகரி 
லூழில்பொய்கை பூ ,தம்பே யெனுநாமக் துதிப்பித்தான் . 

வேறு . 
4. எமவுலகி லிடர்நீங்க வெவ்வுயிர்க்குங் 

காமக் குரோதாதி கால் குலையச் செந்திருவின் 
நாமம் விளங்க நறையார் பசுந்துளவத் 
தாமமுடியான் றமராய மூவர்களும் . 

வேறு . 
5 . ஒருவரை யொருவர் காணா துரைத்தவப் பதிகடோறுந் 

திருவளர் மார்ப னன்றி செகத்திலோர் துணை காணாதே 
வருபகல் பலவும்வைகி வளருநா ளொருநாண் மாயக் 

கருநெறி கடக்கின்றாரைக் காசினி யெங்கு நாடி .. 
6. திரிந்து நாங் காண்டல் வேண்டு மெனத்திரு வளத்திலெண்ணிப் 

பரிந்தெழு சிந்தைப் பொய்கை பழனஞ்சூழ் கச்சி நீங்கி 
விரிந்ரெழு கரு? .. பொங்க விடைகொள்வார் கோவலூரிற் 
புரிந்தவன் புடையமாய னருளினா லதனுட்புக்கார். 


இது பழைய நூலிலிருந்து பெரியன் , வெநா. ஸ்ரீனிவாஸனால் 
எடுத்தெழுதப்பட்டது. 


2 


ஆழ்வார்கள் வைபவம் . 


7. புக்கவர் கமலக்கண்ணன் பூங்கழ னினைந்து வாழ்த்தி 

யக்கா மெட்டுமுள்ள படியினா லமையவோதி 
முக்கணான் சாபந்தீர்த்த முதல்வனென் றன்பு செய்து 
தக்கவப் பதியி லன்று தங்குவான் சமைந்தபோதில் . 


8 . 


பூசமு மல்லை யென்னும் பொன்னகர் தன்னு ணின்று 
வேதா யகற்காளாய மெய்யரை யெங்கு நாடிப் 
பாததா மரைக ளேத்திப் பரவுவான் பரிந்த வன்பாற் 
போ துவார் கோவலூரிற் பூவைப்பூ வண்ணனய . 


9 . 


. 


அருமறை முதல்வன் கூட்டு மருளினா லகனுட்சென்று 
கருமுகில் வண்ணன் செம்பொற் கழனினந் தன்றவ்வூரின் 
பருவிட வந்தநாளிற் பேயரு மயிலை நீங்கித் 
திருவருட் செயலால் வந்து திருக்கோவ லூரைச் சேர்ந்தார் . 


10. பொருந்திய மூவர் தாமும் புனிதனை நினைத்து வெவ்வே 

றிருந்தன ரிரவிபட்டா னிராப்பொழு தடங்கிவைகக் 
திருந்திய பொய்கை சென்றோர் வேதியன் மனையிற் சேர்ந்து 
நெருங்கிடை கழிபின் மன்னிக் துயில் கொள்வா னினைந்த 

சார்ந்தார் . 


வேறு . 


11 , பொருவினெறிப் பூகக்கார் புகுந்திகனு ளுறை வரார் 

தருமினிபாக் சங்கமிட, பெனப்பொய்கை தான் விழித்திங் 
கொருவருக்கே கண்டுயில் வுள்ளதிட நீணைந்தா 
லிருவருக்கு மிருந்திடலா மெனத்திறந்தார் திருக்சதவை .. 


12. முன்சென்றார் பின்சென்மூர் முகங்காணாரிகளின் கண் 

பொன்சென்ற விடைகழிய விருவர்களும் புகுந் திருப்ப 
மின்சென்ற சுடராழி விண்டுவருள் கொண்டுவப் 
பின்சென்ற பேயாரு மம்மனைவாயிற்புறமாய். 


13. சென்றாரிவ் விடைகழியிற் செறிபவரா ரிடமுளதோ 

குன்றத வன்புடையர் கூறபிடு மெனவுரைப்ப 
நன்றாய்முன் னொருவர்படுத் கோமிருவர் நன்கிருந்தோ 
நின்நீர் நீர் வந்தணைந்தா னின் றிடலா மூவர்களும் 


க ; முதலாழ்வார்கள் பிரபந்தம் : 


3 


14. எனவுரைப்பத் திறவுமென்றா ரிருந்தவர் தா டிறத்துகின்றார் 

மனமகிழ்ந்து சென்றவரு மற்றவர்க ளுடனின்றா 
ரனவயல்சூழ் கோவலூ ராயனா மாயவனும் 
புனைமலர்ச்செந் திருவோடும் புகுந்திருளி லாங்கவரை . 


15. நெருக்கினா னெருக்குண்டு நின்றாழ்வார் மூவர்களு 

முருக்காட்டா திவண ருக்கி யுறைபவரைக் காண்டுமெனுங் 
கருத்தினாற் சுடர்ஞானக் கனல்விளக்கை யேற்றினார் 
திருக்கண்டேம் பொன்மேனி கண்டேமென் றுடன்றெளிந்தே . 


16. ஆடினார் குணாலைக்கூத் தங்கைகொட்டி நான்மறையைப் 

பாடினார் பாரோடும் பணிந்தெழுந்து பதுமக்தாள் 
சூடினார் சுகவடிவைப் பிரித்ததுன்ப மவைதீரக் 
கூ.டினா ரானந்தக் கொழுஞ்சோதிக் கடற் குளித்தார் . 


17. அத்திக்கா யுட்கீட மத்திநடு வாதியந்த 

மெக்திக்கா லும்மறியா வகைபோனின் னிடையிலண்டர் 
கொத்திப்பா ழுறவதனுட் பிரமனா னெனக்கோன்றி 
வத்திக்கா ரூனையறியா ரென்றாலிம் மண் தனுலகில் . 


18. பேரானந் கச்சோதிப் பிரளயமா நினையடையு 

மாராத காதலரா யகப்படுவார் தமைக்காணேன் 
நாராயணாசெய்யுந் திறமறியே னவில்கவெனக் 
கூாழி சங்கேந்துங் கொண்டலுடன் குறித்துரைத்தார் . 


19. மூவர்களு மவைகூற மூவுல த முண்டுமிழ்ந்த 

தேவர்கடே வன்னகைத்துச் செப்புவா னீர்வேட்டா 
பேவர்கடா மடைத்துடைக்கா லூடுவா ரீரும்புனலோ 
டாவபின்னு மடைப்பதல்லா லருள்கவென வாழ்வார்கள் . 


20. செங்கமலை கனிவாழ்வின் சேவடி யிலுறப்பணிய 

வங்கமுற மூவரையு மெடுத்தணைத்தீ கருள்புரியு 
முங்கள் பொருட் டாலுலகந் திருந்தவின்ப முண்பதியான் 

பங்கமிலா தெறியுடையீர் பார்முழுதுந் திருத்துமென. 
21. எம்பெருமா னின்றனனாங் கிணையில்பெருங் கருணைமிகு 

மன்பர்களா மூவர்களு மச்சு தன் சீரருணோக்கி 
யின்பமயமேயென் றிரங்கிக் கரைந்தழுதங் 
கும்பர்முதன் மாநிலத்தோருய்யும் வண்ணமின்னிசையால் 


4 


ஆழ்வார்கள் வைபவம் . 


லேம் , 


22. வையந் தகளி யென்றும் வார்கடலே நெய்யென்றும் 

வெய்யகதிரோனை விளக்கேற்றி னேனெனவங் 
கையம் புதத்தான் கடற்கேறு பந்தாக 
பொய்கைப் பிரான் கவிஞர் போரேறு கட்டுரைத்தான் . 


23. அன்பே தகளிபென் று மார்வமே நெய்டென்று 

மின்புருகு சிந்தை யிடு திரியாமென்று 
மிக் பொருவு மாழி விமலன் கடிந்தலகிற் 
புன் புறவி நீங்களைக் கேற்றினார் பூதத்தார் . 


வேறு 


24. திருக்கண்டே னென்று பேய் செப்பிபசர்ச் சொற்றொகையா 

விருக்கின் முடி வானான யேத்தினர் சீர்ச் சொன்மாலை 
பெருக்குநெறி மூவருஞ்செய் போருண்மூ வந்தாக 

கருக்கடலை - கடக்குங் கப்பலெனும் படிகழம் . 
23. வாழ்வித்தா ருலகனைத்தும் மாமாயைப் பெரும்பிணியை 

யாழ்வித்தார் மு.கன் மூவ ரெனக்கோன்று மாழ்வார்கள் 
விழ்வித்தார் திங்கடொறு மும்மாரி மெய்ஞ்ஞானஞ் 
சூழ்வித்தா பனை வரைய மரி காமஞ் சொலவைக்கார் . 


E 


26. இவ்வண்ண பு.லகனைத்துத் திருத்திவ ! விவாகள 

மெய்வண்ணப் பாமாலை படடைவார்க் கேணியாய் 
மைவண்ணப் பரஞ்சோத் வைசந்த மேற்றுவிக்கப் 
பொய்வண்ணமில்லாதார் பலகாலம் போக்கினர், 


t 


27. அப்படியே பலகால மற்றகற்பின் மூவர் 

மெய்ப்படிந்த பாஞ்சோதி வெள்ளத்தான் கட்டளைக்கார் 
பொய்ப்படிந்த வறு சமயப் புரையிகளுக் கருக்கர்களா 
யிப்படி யை விளக்கின ரிறைபிரிவுக் காற்றாமல் , 


ஆழ்வார்கள் 3 வபவம்-- க . முதலாழ்வார் பிரபந்தம் . 

பாசுரம் 27 - ம் மற்றும் .. 


5 


2 ; பெரியாழ்வார் பிரபந்தம் . 


1. பொய்கை பூகம் பேயென்னப் புகல 

வரிய 

முதலாழ்வார் 
செய்ய கமலத் திருவடிக டிருந்த விறைஞ்சிக் திருவருளான் 
பெட்கொள் புதுவை நகர்வந்த விஷ்ணுசித்தன் ககைவிரிவை 
யையைம்புலனா லலைப்புண்ணு மடிபேனறிந்தபடியறைவேன் . 


வேறு . 


2. விண்ணாட்டு ளந்தாம வியன்புரிசை வேந்தனுக்கு 

மண்ணாட்டு ளான்மாவாந் தவச மருள் வழிநடத்தி 
யெண்னாட்டு மூவர்களு மேநியபின் னிருநிலத்தின் 

கண்ணாட்டி நீங்காத களப்புலனாய்க் குறும்பு செய்யும் : 
3. வேடர்களோ ரைவர்களு மேதினியின் மக்களிருட் 

காடுமலை யன்றிவெளி யேயிடமாய்க் கலித்திலங்கு 
நாடுமதின் கீழாய நற்பதியு நசிப்பித்து 
மூடவிலங் கவைசாத்தி முடித்தனர்கள் புவிமுழுதும் . 


4. அக்திறக்கார் புவிமுழுது மல்லலுறும் படி கண்டு 

மெய்த்திறக்கான் மெய்வீட்டில் வீற்றிருந்தே ழுலகாள்வான் 
பொய்த்திறக்கார் புலைச்ஈர்ப்பும் பொடியாகக் க நடனைத்தன் 

சித்திரக்காற்பெரியாழ்வா ராயுலகைத் திருக்தென் மூன் . 
5 . என்றிறைவ னருள்புரிய விறைபருளுந் திருவருளு 

மொன்றியர் ரன்பி ைலுடன் கொண்டு புவியிலிறை 
சென்று துயில் கொண்டவருட் சிறக்கவில்லி புக்தரி 
னன்றி தரும் வேதியரிற் சோழியரென் றேநவிலும் . 
சலக்தினெரி யுடை முகுந்கர் கந்தையாய்க் கோதில்வா 
கலத்தினர் தேவியார் பற்பமைநற் றாயாராய் 
நிலத்தினிருள் கெடக்தோன்று மருக்கனென நிலவு முயிர் 

புலக் கூடா நிசியொழிக்கும் போதமாக் கதிரவனாய் . 
7 . அனியெனுத் திங்களினில் வளர்பிறையிலருஞ்சோதி 

மேனியனர் சோதியினில் விண்ணவர் பூ மழை சொரிய 
வாயில்வரு முகிலொனிய மறையொலியு மாறுசெய்ப் 
பானிலா முகந்தியர்கள் பல்லாண்டி விசைபாட . 


6 


6 


ஆழ்வார்கள் வைபவம் 


8. அறந்தழைப்ப மெய்ஞ்ஞானம் யாவர்களு மறிந்துய்ய 

மறந்தீய வேரோடு மடியவஞ்சம் பாழாகத் 
திறந்திறம்பா துயர்ந்தோங்கத் தீவினை கால் குலைந்தோட 

வுறங்கினா னாடுகடா வீனாதே யுயிர்நோக்க : 
9. திருவவதாரஞ்செய்தார் செகமுழுது மீடேற 

மருவமரும் பொழிற்பு துவை வடபெருங்கோ யிலானன்று 
கருகுழவி தனைநோக்கிச் சதஞ்சீவ னெனவாழ்த்திப் 

பொருவவருக் கவரேயாய்ப் புவிமீதில் வளர்ந்திடுநாள் . 
10. பூதமுத னாயகன் சீர்ப் பூங்கழற்கீழ்ப் பசுந்துளவா 

லே தமிலாப் பூமாலை பாமாலை யெனுமிரண்டு 
மாதாவி னாற்கட்டி யருளவல்ல வாழ்வார்க்கு 

வேதநெறி விஷ்ணுசித்த னெனுநாமம் வியந்துரைத்தார் . 
11 . கருக்காக்கு மிந்திரனுஞ் சதுமுகனுஞ் சராசரமு 

மெருக்காக்குஞ் சடையானு மிறைஞ்சவெய்தா திடர்க்கரியி 
னுருக்காக்கும் பெருமானை யுவந்துபல்லாண் டெனவோதித் 
திருக்காப்பன் றிடுவார்க்குக் திருக்காப்புஞ் செய்தனரால் . 


வேறு . 


12. பூதத்தனி நாயக னாயலையார் புன லுட்டுயிலும் புயன்மேனிபி 


னாய் 


வேதத்தனிநாயகனே யெனவான் வி.ை... பாரயனார் 

விண்ணோர்கோமா 
னோதிக்கரை வாரறியானெறியா னுலகிற் றமர்கட்குகவுக் 

திருமால் 
பாதக் கமலங்காணீசென்றார் பாதக்கமலங் கண்டார் பலரும் , 


( 


வேறு . 


13 ஒக்தவரு மிக்கவரு மன்றியொளி ரும்பன் 

னோதமவை யேழுமுல கேழு மலைபேழு 
மித்திறம லாதுபிறி தில்லையென வொல்லை 

யின்பமுறு மீடியி னாலுற வளந்தான் 
முத்துநிறை யன்னநக பத்திகள் விளங்கு 

மொய்ம்பலரினும் மிருது வாமுளரி யந்தாட் 
பத்துவிர ஓங்காண்மி னென்றவர் பதத்தில் 

பத்து விரலுத் தொழுது பத்தர்கள் பரிந்தார் : 


“ 2 ; பெரியாழ்வார் பிரபந்தம் 


7 


வேறு . 


14. விணைக்கா றீயொடு மிக்கவி ரண்டை 

வேதனை யாலமிடற்றா னாரைப் 
பணைக்கா னான்மறை யைப்பக லோரைப் 

பலவைக் கனிவா யுறவுண் டுறவோர் 
துணைக்கா லாகக் கொண்டிலை மீதிற் 

றுயிலும் பெருமா டிருமா லழகார் 
கணைக்கால் காண்மி னெனக்கசி வோர்தங் 

கணைக்கால் கண்டு களித்தன ரன்பர் . 


* 


வேறு . 


15 . 

பாராளு தூற்றுவரைப் பாழாக்கிப் பாண்டவருக் 
காராத வின்ப மருளப் பிறந்த பிரான் 
சீரார் கருணைத் திருமுழந்தாள் காண்மிடுனன்றா 

னேரார் முழந்தாள் யாவருங்கண் டின்புற்றார் : 
16. வங்கக் கடற்றுயின் - மாமான் மதுசூதன் 

வெங்கட் களிறடர்த்தாண் டைவர்களை வெல்லுவித்த 
செங்கமலக் கண்ணன் றிருக்குறங்கு காண்மினென்றா 
னங்கக் குறங்கை யனை வருங்கண்டாதரிக்தார் . 


17. புன்புலக்கரர் பாரம் புவிமடந்கை யாற்றரி தென் 

றன்புறநின் றேக்க வவனியின் கட் போந்த பிரான் 
மின்பொறுத்த ஜோதி விளங்கு முத்தங் காண்மினென்றா 

னின்பமுறு முத்தம் யாவருங்கண் டின்பற்றார் . 
18. வையமுழுதும் வயிற்றுள்வைத்துத் தேவகியா 

ருய்ய வழகா ருதசத் துதித்த பிரான் 
மைய னையஜோதி மணிமருங்குல் காண்மினென்ற 

வையன் மருங்கை யனைவருங்கண் டாதரிக்கார் . 
19. சத்தம் பரிச முருவந் தரைக்கந்த 

மொத்த குரம்பைதொறு முட்டியென்னை யாட்டுவிக்கு 
மத்தன் றிருவுந்தி யாயிழையீர் காண்மினென்ற 
நித்தனெழி லுந்தி கண்டு நீணிலத்தோர் வாழ்த்தினார் 

சர் . 


8 


ஆழ்வார்கள் வைபவம் 


20 . 


21 . 


கொல்லு மதவானைக் கோடுங் கொடியவிறன் 
மல்லுந் தொலைப்ப வடமதுரை வந்துதித்த 
செல்லுருவ மன்னான் றிருவு தரங் காண்மினென்று 
சொல்லும் பிரானுதரம் போற்றினார் தூயோரே. 
சங்கக் குழையான்கைச் சாபந் தவிர்ந்திரைக்கும் 
பொங்குகடலேழும் பொடிசெய்து வந்தபிரான் 
செங்கமலை தங்குத் திருமார்பு காண்மினென்றான் 
பங்கமில்லா மார்பழகு கண்டார் பரிவோடே . 

வேறு . 
22. பெருக்கோங்கு தூற்றுவர் மாளப் பிறந்த 

குருத்தோங்கு நான்மறைக் கோவலர் குட்டன் 
றிருக்கோளிருந்தவா காணென்றான் றோள்கள் 

கருத்தோங்கு மன்பர்கள் கண்டார் களித்தே . 
23. சூழவிசும்போடு முன் சொல்லுல குண்டவன் 

ஆழியுஞ் சங்கு மடங்கு கரங்களை 
பேழையர் காண்மின்க ளென்றவன் கைத்தலம் 

பாழிய மண்ணவர் கண்டு பணிந்தார் . 
24. பெருக்கண்ட முட்டிப் பிறங்கிய பொன்ன 

னுருக்கண்டங் கண்டே பல தமுண் டான்றன் 
றிருக்கண்டங் காணென்ற சேய்களங் கண்டு 
கருக்கண்டங் கண்டனா கற்றறிந் தோரே . 


25 , முன் றொண்டை கண்டாமன் மூவுலகு புண்டவன் 

செந்கொண்டை வாய்காண்மி னென்றுபின் செப்பமுன் 
றன்றொண்டு தானே சகியாய்ப் பிறந்தவ 
. னின்றொண்டை வாய்கண்டி. பாவர்களு மின்புற்றார் . 


26. பூக்குந் திருவந்திப் பூவை நிறக்கமலன் 

வாக்கு நயனமும் வாயு முறுவலுஞ்சீர் 
மூக்கு மிருந்தவா காணீசென்றான் முகக்தி 
லாக்கும் துவ துகண் டங்கணர்கள் வாழ்த்தினர் . 


27 . 


திங்கள் வானத்திருவளைய தேவகியாம் 
தங்கிப் பிறந்தாயர் தின்பால் வளர்ந்த பிரான் 
செங்கமலக் கண்காண்மின் சேயிழைா சென்றவர்த 
மங்கமலக் கண்கண் டனைவர்களும் வாழ்த்தினார் . 


9 


2 ; பெரியாழ்தார் பிரபந்தம் . 


28. நெருப்புருவக் கான்சாப நீக்கிவரு நீலப் 

பொருப்புருவங் கொண்டவிறை பூமகடன் கேள்வன் 
றிருப்புருவங் காண்மினென்ற செல்வன் புருவத் 

திருப்புருவங் கண்டாங் கிமையவரும் வாழ்த்தினார் . 
24). அகரத் கனிச்சோதி யாயர்கள் கோமா 

னு கரத் தினாளை யுறத்திற் றறிச்தான் 
மகரக் குழையிரண்டுங் காண்மினென்ற வள்ளல் 

பகர வரிய குழை பார்த்தமார் வாழ்த்தினார் . 
30. உற்ற புவன மனைத்து முதிப் பித்தசனுட் 

சிற்றிடைத் தேவகியார் சீரார் வயிற்றுதிக்தா 
னெற்றி பிருந்தவா நேரிழையீர் காண்மினென்றா 

னொற்றைப் பிறை நுதல்கண் டுத்தமர்கள் வாழ்த்தினார் . 
31. ஆராயும் வேத மயர் வெய்த வண்டர்கையி 

லோசணை கயிற்றால் கட்டுண்ட வெம் பெருமான் 
சீரார் குழல் காண்மி னென்றன் றிருக்குழல்கண் 
டூசாரு முற்றுரு முண்மகிழ் வோடாடினார் . 

வேறு . 
32. இவ்வண்ணம் பாத மாதியாய்க் கேச மந்தமா யிலங்கு மெய்ஞ் 

ஞான 
மெய்வணக் குழவி யவைபவச் சிறப்பை மேதினியுள்ளவர் 

தமக்கு 
எமவனத் திறைசேர் புதுவைமா நகரின் மறையவர் 

மகிழ்வொடு முறைப்பப் 
பொய்வணத் துயரைக் கடிபவர் பலரும் புகுந்தனர் முகுந்தன 

தகத்தில் , 
33 . ஆணவந் திரண்டு னுருவெடுக் துலாவு மைம்புல வேடர்களணி 

யாம் 
பூணவம் பூண்டு பொய்ப்பரி மீ தாய்ப் பூமியைப் பொடிசெய் 

வார் செயலைக் 
காணவந் தவரைக் காணவந்தவர்க ளுடம்பெலாங் கண்ணிலா 
வணவ முறக்க மவம்பிறப் ( 

பவமென் றுளங்கசிக் துருகிதைத் 

தொசிந்தார் 


கையினா 


10 


ஆழ்வார்கள் வைடவம் 


34. எண்ணிநின் றிறைஞ்சிப் பாலனை நோக்கி யிரங்கினர் வாக்கின 

லிசைப்பார் 
புண்ணியக் கொழுந்தோ நான்பறைக் கொழுந்தோ 

போகத்தின் பொலிசுடர்க் கொழுக்கோ 
வெண்னிய சாந்தி தரு மெழிற் கொழுந்தோ விசைப்பதோர். 

கபை: ய நட் கொழுக்கோ 
விண்ணிய லமுதின் சுவை திரண்டதுவோ வேதியர் 

ச.வந்திண்ட து வோ . 


35. தந்தைதாய் செய்த தவப்பயன்றானோ கத்துவத் துற்றமெய்ப் 

பொருளோ 
விந்தமா நிலத்தோர் செய்தவப் பயனே விலங்கு வானவர் 

செய்ததவமோ 
கந்கநாண் மலபோன் வாசவ னக்கன் காண்பரும் பாஞ்சுட 

ரொளியைக் 
தந்துநா முய்ய விந்ததோ ருருவோ வென்றென்று சாற்றி 

வாழ்த்தினரால் . 


36. இப்படி படியிற் பாலனைக் கண்டார் யாவருமிரங்கி நின்றேக்க 

மைப்படி கண்ணார் மாதர்கள் பலரும் மகப்பெறு பற்புமைக் 


திருவு 


மெய்ப்படிந் திலங்கு குழவி யோடளாவி மித மனு பவ 

விளயாட்டின் 
கைப்படிந் திலங்கும் பருவமோர் பத்துங் கருமுகிற் குரைத் 

தவற் குரைத்தார் . 


37. சீருடைக் குழவி யிணையடியாதி திருமுடி வரையினி லணியா 
மேருடைச் சதங்கை சுட்டிமற் ற்கலுக் கிடையி.ை. 

பூண்பன கமலத் 
தாருட னணிந்து வளரு ! வொரு நாட் டையலார் கற்பரா 

வாசை 
கூரிய தவத்தோர் செவிப்புல - தொன்ம் 

ன தனக்கொடுத்தார் 


1 2 ; பெரியாழ்வார் பிரபந்தம் 


11 


38. இன்னமு தருந்திச் சவுள் நான் மறைக ளிசைத்தவர் 

செய்து முப்புரி நூ 
றன்னை பு மந்நூ லறை தவப் படியே தரித்துமா னுரிமுஞ்சி 

தரித்து 
மன்னிட பிரமசாரியாய்ப் புவியில் வாழுநாண் முழுவதும் 

வாழ்வா 
சன்னம தூர்தி தாதையா டி ைம பா குநா மென்பகை யறிக் 


தார் 


39. - அக்கிற பறித்து வடபெருங் கோயி லுடையவ ரடியிணை 


வணங்க 


யெத்திறஞ் செய்கா லி வருள ! கிழ மெனவிறை திருவவகார 
மெய்த்திறத் தாரின் மூன்றினிற் கஞ்சன் விறல்கெடப் பிற 

கவர் சுமக்குச் 
சித்திர மாலா காரர்தம் பூவிற் றிருவுள மகிழ் கல்சிந் தித்தார். 
அதுவலா வடிமைக் திறத்தினுக் குரிமை யிலகென வகத்தி 

னுட் டெளிந்து 
மது மலர்க் துளதி மல்லிகை யலரி சண்பகம் வளர்மதுப் 


4 ) 


ச . 


புதும் துப் பொங்கி வளர்கழு நீர்கள் செவ்வந்தி புகறரு கமல 
மிதுவது வென்னா திறைவனார் சாத்தற் கிசைவன நறு மலர் 

யாவும் , 
41. ஆக்கிடு நந்த வனங்கள் பற்பலவு மணிதிகழ் பொய்கைகள் 

பலவு 
மாக்கிமற் றானு ளலர்மலர் போக்கியரும்புவிட் டப்பொழு 

தலரும் 
பூக்களைத் தெரிந்து புழுக்கடி போக்கிப் பொய்யிலா 

மெய்யனார் புரைதீர் 
மூக்கிலம் மணஞ்சென் றணைந்திடா வண்ணமூடி 

வாய்புதைத்து முக்குணத்தில் , 
42 , துன்பநல்கிரண்டுந் துடைத்து மெய்ஞ்ஞானச் சுடர்த 

சாத்திகத்துணிவா 
லன்பனார் திருப்பூக் கடையின் முன்ன மறைந்த சீர் நறுமல 

ரமைத்து 
முன்பினர் கூடை யிரண்டொரு கோலின் முறையினாம் 

கோத்தவைகாவி 
பென்பெலா முருக வானந்தவாரி யிருகண விடையறா 

F ழுக . 


12 


" ஆழ்வார்கள் வைபவம் 


43. பங்கய வடிபேர்த் திடுந்தொறு மதனுட் பட்டபுற் பசுமை 

கொண்டோங்கப் 
பொங்கிய சாமு மசாமு முருகப் பூமகண் மனமொடு வாக்கு 
மங்கமுங் குழைய நடந்தவர் கிடந்த வச்சுதன் வடபெருங் 

கோயி 
றங்கிய திருமா றிருவுள முவப்பக் கடமலர்க் தார்பல 

சமைக்தே. 


44. பகலொரு சாமங் கழிந்தபின் னொளிக்கொள் பாஞ்சுடர் 

வடபெருங்கோயிற் 
புகலருங் கருணை யிறைவனை வணங்கிப் பூமலர்க்காவினிடம் 

புகுச்தே 
யகலம துடைத்தாய் நொய்யதாய்க் கைசேர்ந் தழகுறு 

கொட்டவ ணெடுத்து 
சகலரு மிசங்க விருநிலங் குடைக் க தட்டுற நிரத்தியக் கலக் 

தில் 
வேறு . 


45. மருவேரு மல்லிகையுஞ் சண்பகமும் வளர் துளவு 

மிருவேலி தரு ,களிரு மிலாமிச்சி னெழின் மூடுங் 
கருவேரை யறுக்கபிரான் கயிங்கரிய முதிர்ச்சிதருந் 
திருவேர்வி லானந்தக் கண்ணீரிற் சேறு செய்கே . 


46 . 


வைத்து நன்னீ ருறப்பாச்சி மாயனிடை மடை மாறாப் 
பத்தியினார் மடைமாற்றிப் பகற்பொழுதைக் கழித்தகற்பி 
னெய்த்தாறு மலரந்தித் திருமாலை நேயத்தாற் 
பைத்தபாம் பணக்கிடந்த பரமனுக்குச் சமைத்தளிக்தே : 


47. மங்குறோய் மணிமாட வடபெருங்கோ யிலர் தமக்குப் 

பொங்குமதுப் பொழிகாவிற் புகுந்துபணி செய்வதற்குக் 
கங்குலெனக் தடை செய்த கயிங்கரிய விரோதியை கொம் 

தங்கமிடிந் திருந்தாழ்வா ரருணவுதை யத்தெழுந்தே . 
48. நீராடிக் கற்பனையா னிய மத்தின் குறை முடித்துங் 

கூராழி சங்கங்கைக் கொண்ட பிரான் றனைவணங்கிப் 
பாரோரும் விண்ணோரும் பணிந்தேக்கப் பசுந்தளபத் 
தாரேறு மெழிற்கூடை தாங்கி நந்த வனஞ்சார்ந்தும் . 


13 


1 


2 ; பெரியாழ்வார் பிரபந்தம் , 


வேறு . 


49. சிலபகல் கடத்தினாச் செயல்கண்டு புதுவை மன்னும் 

புலவர்களிவரை வாழ்த்திப் பூங்கழ விறைஞ்ச வன்னார் 
மலமறுத் திறைக்காட் செய்யு மதியளித் தவர்பான்மாறா 
நலமரு ளாழி சங்க நற்பொறி நல்கி யாண்டார் . 


50 . 


ஏருடைத் தொண்டரோடு மிலங்கை செற்றவற்கு நற்பூ 
தாருடன் சனமத்து மாயன் மாளிணை வணங்கு நாளிற் 
பார்முழு தாளு நீதிப் பாண்டியர் குலத்திற்கொண்டு 
சீர்பெற வவனிகாக்குஞ் சீவலதேவ னென்றோர் . 


51. தென்னவன் மதுரை மன்னிச் சிறந்தர சாளுநாளின் 

மன்னுமந் நகரிலுள்ள மாந்தர் கட் காசாலெய்து 
மின்னலு மிதமுங்காண வேண்மென் றிராக்காலக்தப் 
பொன்னகர் வீதியெங்கு மொருவனாப்ப்போய்மீன்போதில். 


52. திருநகர் காவலாளர் செழுமணிப் பாரி போட்டு 

வருபவரெதிரே மன்ன மன்னவன் மறைந்கோர் மீதி 
யருமறை யந்தணாளன் றிண்ணை பின் மறைய வாங்கே 
யொருவனோர் மூச்சனாகி யுறங்குவா னுபிர்ப்பக்கேட்டான் . 


53. கேட்டமெய் நீதி மன்னன் கிள்ரொலிப் பாரிக்காரர் 

கூட்டமவ் வீதி நீங்கக் குவலையர் தாங்குங்கையிற் 
பூட்டிய வுடைவாளோடும் புகுந்ததி லுறங்கு கின்றான் 
மாட்டணைந் திருக்கானார் கொலிவனென மனத்திலெண்ணி . 


54. இருந்தமன் கிடந்தான்றன்னை யெழுப்பி நீ யாவனென்று 

திருந்துமின் னுறையாற் கூறத் திண்ணையிற்றுபில் கொள்வோ 


னும் 


வருந்துயில் யாவு நீங்கி மறையவ னாத நானென் 

மருந்தவன் கூறமன்ன னவெனொடு மறைவதானான் . 
55. வேதியர் குலத்து ளீரேல் வெறுமையுற்றிவணந் துஞ்சு 

நீதியே தறைக வென்றான் மன்னவனெறி நின்றோங்கு 
மூதிய மறிந்த பார்ப்பா னுரைப்பனான் கங்கை யாடி 
யாதியெம் மிராம சேது வாடுவே னணைந்தேனையா? 


14 


ஆழ்வார்கள் வைபவம் 


56. என்றவனுரைப்பக் கேட்டாங் கிருநில முழுது மாளும் 

வென்றி வேல் வேந்தனந்த வேதியன் றன்னை நோக்கி 
நன்றி சேர் கதைகள் போமேன வில்கவென் றறையப் பார்ப்பா 
னான்று நானறியேனையா வுளகொரு கிரந்தெமென்றான் . 


57. ஆங்கதை யருளு விரென் றரசனு முவந்து கூ 

வோங்குசீ ரந்தணாளனுரைத்தன னுரைப்பவையந் 
தாங்கிய மன்னர் மன்னன் சாற்றுவீர் பயனையென்றான் 
மூங்கரு மறியும் வண்ண மொழிந்தனன் றெளிந்த சொல்லால் . 


58. மாரியின் காலந் றுய்ப்பான் மற்றுள காலக் தீட்டுங் 

கூரிய விருளிற் றுப்ப்பான் கொழுஞ்சுடர்ப் பகலிலீட்டுஞ் 
சீரிய விளமை கன்னின் மூப்புக்சஞ் சிறப்பாவீட்டு 
மேரியல் பதனாலிம்மை தன்னிலே மறுமைக் கீட்டும் . 


59. என்பகை யாயன் சேட்டாங் கிரங்கி நைந் துருகி யந்த 

வன்பனை யுடன் கொண்டேகியௗவறு நிதிய மீந்து 
புன்புல னற்ற பேகென்றனுப்பியப் பொழுதே தானுந் 
தன் பெருங் கோயில் புக்கான் றடமணி வயிரத் தோளான் . 


. 


60. வந் 

வந்து மனை புக்கபு வி மன்னவர் கண் மன்ன 
னந்தண னுரைக்தபொரு ளாய்வு றுமெய் நாலின் 
முந்தவரு மொன்றுட னிரண்டுமுடி வெய்து 
மெந்தவகை யான் மறுமை யெய்துமென வெண்ணி . 


01. இருந்தன னிருந்தழி யிருட்பொழுது மாயா 

வருந்துயரு மாய வெழி லாதவ னெழுந்தான் 
றிருந்து நியமத் தொழில்கள் . செய்துமறை வாழ்வைக் 
தருந்தவர்கள் கொள்வபல தானமு மளிக்தே 


62. அண்டமுக டுருவி யாசற நிமிர்ந்த 

மண்டல மிலங்குமணி வாயிலும் மன்ன 
னென்ரு நிசைப்புவியின் பன்னவ பிறைஞ்ச 
சண்டான் மார்பதுயர் தானையர் வணங்க. 


15 


2 ; பெரியாழ்வார் பிரபந்தம் . 
63 , எய்தியரி யாசனம செய்தியிட ரற்ற 

வைதிகர்க ளாசினொடு மன்ன வெழின் மன்ன 
னுய்திற மறிந்திடு முபாயமவை யெண்ணிச் 
செய்திற மறந்து வளர் கென்னவ னிருந்தான் . 


வேறு . 


64. பூங்கழற்கால் விறற்றென்னன் புக்கிருக்கு மவையின்க 

ணாங்கவற்குப் புரோகிகனா மச்சுதன் சீரருள் வடிவைக் 
காங்கு மெழின் மனத்தினனாய்ப் தத்துவனைப் பிரியாதே 
யோங்குமடி யவராலும் பழவடியா னெனுமுரையில் . 


65 


உற்றவனாய்த் தென்னவனுக் குயிர்த்துணையா யறமன்றி 
மற்றறியா நிலையானாய் மறைநாலுங் கற்றவனாய் 
செற்றமிலா மனத்தினனாய் செல்வநம்பி யெனுநாமம் 
பெற்றவனா யெதுவரினும் பேராத நிலையானாய் . 


முன் 


66. உளனொருவ னவன் வந்திட் டேரங்கியசீர்க் கென்னவன் 

னளவிறந்த மகிழ்ச்சியொடு மணைந்தருகோ ராசனத்திற் 
றுளவநெடு மணி முடிமா மோத்திரம்வாக் கேத்தவஞ்சா 
வளவனுக்குஞ் சோனுக்கு மன்னவவாழ் கெனவிருந்தான் . 


67. பொய்மையற்ற மறையோனைப் பூபால னுறநோக்கி 

மைமையெனும் புலைச்சமைய மயக்கிடையிற் படாதடி . 
னிம்மையிலே மறுமை கனக் கியற்று வகைப் படிபொன்றா 
மெப்மையைநா னடையுதெறி செல்வநம்பி விளம்புகென்றான் . 


வேறு . 


68. முக்திசித் திக்குமாறு மொழிகென மன்னன்க..று 
மத்திரு மொழி 

கேட்டுள்ளத் தந்தணனன் புகூர்ந்து 
தத்துவமறிய வேண்டு மன்னவர் தலைவ வென்றான் 
மெய்த்திற மருள்வார் யாரென் றரசன்வே தியனைக் கேட்டான் . 


69 . 


படிமுழு தாளுஞ் செல்வம் புன்னுனிப் பனியென் றெண்ணி 
முடி விலாப் பேரா னந்த முத்தி விரும்ப லாலே 
விடிவிலா மாயா கங்குல் விடியும் வீ டெய்தக் காட்டு 
மடிகள் வே தாந்தம் போனோ ரருள்வர் நீ யஞ்சலென்றான் , 


16 


ஆழ்வார்கள் வைபவம் 


70. வேதியனஞ்சலென்ற மெய்மொழி விளக்கங்கேட்டுப் 

பூதல முழுது மாளும் புண்ணியன் மகிழ்ச்சி தாங்கி 
யோதுமெய் வேத வாண ருறைவதெத் தலத்தி லன்னோர் 
பாத தாமரைக ணான் போய்ப் பணிவனீ பகர்வா யென்ன . 


7 


11. மன்னவர் பெருமான் கூற ஈறு செல்வாம்பி 

யென்னுமம் . மெய்மை யாள்னியம்புவா னிலங்கு நீதித் 
தென்னவ பூமி யெங்கும் திரிந்து நாங் காண்போ மென்று 
லன்னவர் வெளிவா ராரோ ருபாயமிட் டழைப்போமென்றான் . 


72. சென்றுநரந் தேடி யாடுந் தீர்த்தகின் னன் பினாலே 

யின்றெனிலாடியும் யென் றெனக்குமீண் டெய்து மாகி 
லொன்றதி னுறுதி யுண்டோ வுரைத்தி யவ் 
னன்றுகே ளென்று செல்வ நம்பியு நவில வற்றான் , 


வபாய மென்ற 


73. ஆதியம் பரமன் மாயா வினேகத்தா லனந்த கோடி 

நீதிகொள் சமைய மாக்கி நின்றன னதிற்றா னொன்ற 
யோதிய சமையக் துள்ளோ சொன்றை யொன்றொவ்வா 

தென்பர் 
வேக வணஞ்சொல்ல விதிக்கவம் பொய்மையாளன் . 


74 அத்திரு வேத நீதிச் சிரத்தினி லமரு மக்க 

மெய்த்தவ னிலையைத் தாங்கும் வேதமு மறியமாட்டா 
வுத்தம குணத்தினானே யோங்கிய பரம சோதிச் 
சித்திர வருள்பெற்ரேங்கந் திறக்தினர் தெளி.பக் காண்பர் . 


75. அதுவலாற் சமையத் தோர்க ளவனருட் சமையர் தன்னை 

பிதுவது வாரசென்றே பெடுத் தெடுத் திபம்பாநிற்பர் 
பொது வென்பர் சிலர்களந்தப் பொய்மையைத் தெரிக்க 

LOTLET 
இதுபதர் மணி போற்றோன்றியுறையுமம் மணியோடொத்தே , 


76 அன்றது காணவேண்டி லறைதரு வழிநோக்கி 

நன்று திரண்டுங்காணு என்பர் தன்மைபோலே 
அன்று நாம் பாத்தின் மேன்மை பிதுவென வறிய வேண்டி 
லென்றிய மலையோராதிபரைத்தபல் சமையத்தோரும். 


“ 2; பெரியாழ்வார் பிரபந்தம் 


17 


77. வருகவென் றழைத்து நின்பொன் வாயிலிற் கிழியைக் 


தூக்க 


யருமறை முடிவில் வைகு மாதியம் பர மீதென்னப் 
பொருவறு முறையால் வென்ற புண்ணியர் கொள்கவென்றா 
லொருவரே யறுப்பர் வேண்டா பெனினுமவ் வுண்மைகாட்ட . 


78 . 


ஆகலானினக்கு நின்சீ ரவனியோர் தமக்கு மன்னா 
வோ துமிப் பாமீதென்ன வுணர்ந் தகை யடைதலாகு 
மாதவத்தோரும் வாழ்வ சென்றனன் மறைவ லாளன் 
பூதலத் திறைவ னோலை புறையறு பூமி யெங்கும் . 


79. ஒன்று கற்றோர்களாதி யோங்குநான் மறையுமோ நிச் 

சென்றகின் முடிவு கண்ட சின்மயத் தோர்க ளந்தம் 
பொன்றலின் முத்திதி புகலவல் லார்களெல்லா 
நன்றிசேர் மதுரை நண்ணி நவிலுநுங் கடவுண் மேன்மை 


80. இதுவென வருளி யென்னை யிலங்குதுங் கடவுளார்த 

மதுமலர்க் கமலபாத மன்னவைக் தென்னாற் கட்டும் 
பொதுவுறு கிழியுங் கொண்டு புகழ் கொண்டு போவானின்றே 
கதுமெனப் புகும் சென்னும் வாசகங் கழறி விட்டான் : 


81 தூதுவர் கையினீதி தொடர்ந்தவா சகங்கொள்ளோலை 

மாதிர மெட்டு முட்ட மன்னவன் விடுத்தபின்னைப் 
பூகல முழு துங்காலும் பொற்கிழி பொருந்தச் சேர்த்துக் 

கோதறு நெறியான் மன்னுங் கோமுனை வாயிறன்னில் . 
82. கட்டினான் தூதரோலை காசினி புள்ளோர்க்கெல்லா 

மிட்டனர் தலத்தளோரும் யாவரு மறிந்தா ரன்றே 
வட்டமா மேருவொத்த மணிமதின் மதுரை தன்னி 
லுட்டெளி வுடையா ரெல்லாந் தூதுவ ருடனே சென்றார் , 


83 


சித்தர் புகுந்தார் தேவர் மகிழ்ந்தா 
ரத்திரம் வாழ்வெனு மந்தணர் வந்தார் 
புத்த ரடைந்தார் சைவர் புகுந்தார் 
மத்தமுறும்மீ மாங்கிசர் வந்தார் . 


18 


ஆழ்வார்கள் வைபவம் 


84 . 


மாயா வாதியர் வந்து புகுந்தா 
சோயா தேமது வுண்டு தமைத்தா 
னாயா வாமிக ளக்கணம் வந்தார் 
தேயா வஞ்சவை சேடியர் சென்றார் . 


85 


ஆசறு சாங்கிய யோக பணைந்தார் 
பாசுப தத்தவ ரும்பதி யுற்றார் 
மாசில ஞாமெனு மாவிர தத்தார் 
தேசு பெறுபடி கூடல் செறிந்தார் . 


வேறு . 


86 ஆருயிர் கொல்லோ மென்னு மருகரு மதுரை சார்ந்தார் 

தேருமெய் யன்பில்காளா முகவருஞ் சென்று சோர்ந்தார் 
பாருறு மின்ப மல்லாற் பரமெனல் பழுகா மென்றே 
யோருல காயகக்தோ ரெனுமவ ருடனே சென்றார் . 


87 நல்லியற் கூடற துனி விவரிவர் நண்ணு நாளில் 

வில்லிபுத் தூரின் மாயன் விட்டு ணு சிக்க னென்பா 
னெல்லியம் பொழுகிற் றுஞ்சு மிடத்தினி லொருநாளெய்தி 
யல்லியங் கண்ணா னோக்கி யருளளிக் தன்பன் மாட்டில் 


88. இருந்தவர் திருப்பேர் சொல்வி யெழுப்பினை ரெழுப்புங் சாலை 

யருந்தவ முடையார் துண்ணென் றெழுந்திருந் தருகினோக்கக் 
கருந்தட முகில்போன் மேனிக் கருணையங் கடலைக்கண்டார் 
குருந்துறைத் தவனே போற்றி யெனக்குழைந் தடியில் 

வீழ்ந்தார் . 


வேறு . 


89 , வையமுழு துண்டவர் பதங்களில் வணங்கி 

நைவுறு மனத்தின செழுந்து நவையில்லாக் 
கைதலை குவிக்தெழில்கொள் கண்கள் புனல்சிந்தச் 

செய்திற மறந்துருகு சிந்தையரு நின்றார் . 
90. நின்றநெறி யன்பனிலை கண்டு நிகரில்லா 

வொன்றுளது கேளென வுகந்திறை யுரைப்ப 
மன்றல்கம ழுந்துளப மாலை புனை மார்பா 
வின்றறியும் வண்ணம் தியம் பிடுக வென்றான் . 


“ 2; பெரியாழ்வார் பிரபந்தம் .." 


19 


வேறு . 


91. நன்னெறி மதுரை தன்னின் னாற்பெருந் திசையுங் காணக் 

தென்னவன் விகாரத்தாலே திரண்ட பொற்கிழி யொன்றாக்கி 
மின்னவிர் முடியான் றன்சீர் விளங்கிய வாசறன்னின் 

முன்னுறத் தூக்கி வைத்தான் முகுக்கனார் மதலாய் நீபோய் . 
92 அறுத்திவண் கொணர்வாயென்ன வச்சுதனருளிச் செய்ய 

வெறுப்புடன் விருப்பொன்றில்லா விட்டுணுசிக்கன் கூறுங் 
கறுத்த மாமுகிலே வாதில் வென்றவர் கைக்கொளென்றே 
நிறுத்தினான் மன்னன் வாய்மை நீனில மதனிற் றொண்டன் . 


93. எதுரைக் கறுப்பே னெந்தா யிருகையா லெடுத்து வெட்டு 
நீதிமண் வெட்டிக் கோட்டா னிறை பெருந்தழும்பைக்காட்டி 
வேதகிச் சயங்காட்டாதே விமலனே யறுக்க லாமோ 

பூதலமாறா மன்னன் பொறுப்பனோ புகல்வா பென்றான் . 
94. அன்பரிவ்வாறு கூற வச்சு தனவரை நோக்கித் 

துன்பிலா மன்னன் கேட்ட சுருதியின் முடிவைக் காட்ட 
லென்பாம் வாயிறன்னி லிலங்கு பொற்கிழி கைக்கொள்ள 
லுன்பாமேகா பென்றாங் குரைத்திட வுரைப்பர் தொண்டர் . 


95 


பூகல முழுதிலுள்ள புலவர்கள் சபையி னுள்ளே 
மாதியம் பொருந்து திண்டோண் மன்னவர் மன்னன் முன்னே 
யோது மோசெழுத்தும் போகா வூக்கையே னுடலந்தாங்கி 
நாதனே வெட்கமின்றி நண்ணுக னலனோ வென்றார் . 


96. என்றிவா றறையக் கேட்டங் கிறை பெருமுறுவல் செய்து 

நன்றிகொள் வேதரான்கு நவிலுஞ் சாத்திரமோ சாறு 
மின்றென துடைமையாகு மென்னை. நீ புடையை யானா 
லொன்றுனக்கரிய துண்டோ வுத்தம குணத்தினானே . 


97. என்னமின் னவிருநேமி யெம்பிரா னருளிச்செய்யப் 
பொன்னடித் தலத்தில் வீழ்ந்து புண்ணியக் கொழுந்தே 

யன்னார் 
தென்னவன் மதுரைதன்னிற் றிருமகனாக னின்றே 
மன்னுவான் விடை கொள்கின்றேன் வாழியென்றெழுத்து 

வாழ்த்தி 


20 


ஆழ்வார்கள் வைபவம் " 


98. நின்றவர் தம்மை யேகு நீ யென வனுப்பித் தாமுஞ் 

சென்று தங் கோயில் சேர்ந்தார் திருமரு மார்பான்று 
நன்றிகொள் பெரியாழ்வாரு நற்றவத் தோர் கடாங்கப் 

பொன் றிகழ் சிவிகையேறிப் பூபதி கூடனோக்கி ,. 
99. ஏகினான்பர் சூழ விமையவர் வணங்கி வாழ்த்த 

மாகமீதிலங்குஞ்சோதி மதிக்குடை நிழற்றச் சீர்கொள் 
பூகமார் மருதவேலிப் புதுவைமாநகர நீங்கிப் 
மேகமே காவா யென்னா விழிவழி யருவி சோ . 


வேறு 


100. கற்குழைய மரங்குழையக் கானில்வளர் விலங்கினத்தின் 

விற்குழையப் பறவைகளின் மெய்குழைய மேதினியிற் 
புற்குழைய வேகாந்தப் பொருள் குழைய மெஞ்ஞானச் 
சொற்குழைய வேகுமவர் துலங்குவனம் பலகடந்தே. 


வேறு . 


101. சென்றனர் மதுரை நோக்கிக் தென்றிசை வாயில் சேர்ந்தங் 

கன்றதிலுறையுங்கூட வழகிய பெருமாடன்னை 
பொன்றிய மனத்தராகி வணங்கினா ரோவா தன்பா 
னின்றிருந் தவரை நோக்கி நிலவு சித் திரம தானார் . 


102. இமைத்திலர் விழிகள்வாபா விசைத்திலர் துதிகணின்ற 

தமைச்சில கடிகைப் போது மணர்ந்திலர் தரணிகாங்குங் 
கமைப்பெரு முலகின்மேற்சென்ற கருத்தினைத்திருத்தி 

வாக்கால் , 
வெமைத்தொடர்ந் தெடுத்தாட் கொள்வீரென் செய்கேன் 

கைம்மாறென்றார் . 


103. அவண நின்றாழ்வார்கூற வண்டமுண்டண்டத்துள்ளே 

4 வணா தேறி வதியுலாவுவாரிசைப்பாரந்தோ 
விவணபோன்பா நோக்கி விகபரத் தில தென்றெண்ணி 
மவன பற்றவரே சென்றவ் வாதினை வெல்விசென்றார் , 


21 


“ 2 ; பெரியாழ்வார் பிரபந்தம் 
104 என்றிறை யருளிச் செய்ய விருகணீ ரருவி சோர 

நின்றவ ரிருந்தார் தம்மை நீணிலத் திறைஞ்சி வாழ்த்தி 
சென்றனர் வீதியூடே தென்னவன் செயலே தென்னிற் 
என்றென வுயர்ந்த நீதிக் கோமுனை வாயிலெய்தி . 


வேறு . 


105 வாசம லர்த்திரு மங்கையும் வாணியும் வீரம டந்தையும் 

நேசமு டன்புவி மங்கையு நேர்பெற நேமி தரித்தவன் 
றேசுடை வானவர் கோனெனச் செல்வமி குந்துசி றந்தசிங் 

காசன மீதிலி ருந்தன னண்டரும் விண்ணி னெருங்கினர் . 
106 நன்றிக ருஞ்செல்வ நம்பியு நான்மறை யாளரு மன்பருஞ் 

சென்றுயர் தென்னனி ருந்ததோர் சீரிய வாசன மாடுற 
வன்றரு ளெய்தவிருந்தன ராசறு மன்னர மைச்சரு 

நின்றனர் முத்திவி ரும்பினோர் நேர்பெற வந்து நிரைத்தனர் . 
107 போக்குமி குத் துழல் புத்தரும் போகம கன்றவை சேடரு 

நக்கனை நம்பிய சைவரு நன்றிகொள் சாங்கிய யோகருந் 
கொக்குல காயத வீணருந் துன்புறு மாவிர தக்கரு 
மெக்கரு மத்தினு மையுற வேயுறு மாற்கரு மெய்தினார் . 


108 மாயைத ரும் பெரு வாதரும் வஞ்சம்வி டாவரு கோர்களு 

மாய்வறு வாமியர் கூட்டமு மாதிய வாதிய செய்தினா 
பேயுறு மவ்வவை யின்கணே யேழுல குண்டவர் தொண்டராய்த் 

தூபது யத்தைவி ளக்கிய சுந்தர வந்தணர் தோன்றினார் . 
109 தோன்றிய வன்பரை நோக்கினன் றோமறு வார்செல்வ நம்பியு 

மூன்றுல குண்டவர் தொண்டனா ரெய்தினரென்று மொழிந்திட 
ஏன்றுமெய் யன்பின்மன் னோக்கின னுக்தம னார்வண மாய 

னாய்த் 
தோன்றினர் தென்னவன் கண்கணோர் துண்ணென வோடி 

பெழுந்தனன் . 
வேறு . 


110 எழுந்திருந்த விறற்றென்னன் செல்வநம்பி யுடனேகிச் 

செழுந்தவனை யடி வணங்கிச் சீரியநான் மறைக்குமொரு 
கொழுந்தென்னத் திருவுருவங் கொண்ட பெரியாழ்வாரும் 
விழுந்திறைஞ்சு மன்பர்களை விரைந் தெடுத்தார் சீர்வதிப்ப . 


22 


ஆழ்வார்கள் வைபவம் 


111 கொடிய கொடு வினைக்கீடாய்க் கூற்றுவன்கைப் பட்டுழலு 

மடியனேற் கருணல்கி யாளவந்த திருவுருவோ 
படி மீதின் மாமாயை பாறவந்த பரஞ்சோதி 
வடி விதுவோ வெனமன்னன் மகிழ்ந்துரைத்தாங் குடன் 

கொடுபோய் 


112 சீரியசிங்காசனத்திற் றேவவினி திருத்தியென்றா 

னேரியனான் மறைவல்லா ரெழிலரியா சனத்திருந்தார் 
கூரியமெய் யறிவில்லா வாதியர்கள் குழாத்திடையிற் 

றேரிலுறு மிரவியெனச் சென்றவர்தே வர்கள் கண்டார் . 
113 வாசவனு மதுசுண்டு மற்றிவனாற் றென்னவனம் 

ஈசனடி யறிந்தடைவ னிவையுலைக்க வேண்டுமெனக் 
கேசுபொலி சுரர்குருவைச் சென்றுசிங்கா சனத்திருந்த 

மாசிலான் றனை வெல்க மானுடனா யெனவிட்டான் . 
114 இந்திரன் சொற் பணியாலே யிருநிலத்தில் வியாழகுரு 

வந்துமா னிடவடிவாய் மன்னவன் முன் றோன் றினா 
னெந்தநா டெவ்வூர்நீர் யாவதை யியம்புமெனச் 

சந்திரன் சீர்க் குலத்துதித்த தார்வேந்தன் மகிழ்ந்துரைப்ப . 
115 பொன்னுலகாள் பவன்சூதாற் போந்தவர் சென் றங்கிருந்து 

மன்னவ நீ கிழிகட்டி வாதிடைநின் றவர்கொண்மி 
னென்னவுரைத் தனைபார்ப்பா னேதுசெயித் தவன்றாளிற் 
றென்னவிழுந் தனையாதைச் செப்புதிதா னெனைச்செப்ப . 


116 என்றுரைத்த வவ் வேலை யிருந்தசமயத்தவர்க 

ளொன்றுபட வியாழகுரு வுடன் கூடி முடி வேந்தை 
யின்றெமது முன்னாக விருநிலத்தி லிறைஞ்சுவித்த 

நன்றி தரும் வேதியரே கிழியறுக்க நாமுமென . 
117 சன்னை சொல்லி யவன்பதத்திற் றாழ்ந்தமன்னை மிகவிகழத் 

தென்னவனு மருகிருந்த செல்வநம்பி முகநோக்கி 
யென்னையினிச் செய்வதென யியம்பியிடு மளவையினின் 
மன்னவமற் றிவரவரை வெல்வர்வருந் தேலென்றான் . 


2 ; பெரியாழ்வார் பிரபந்தம் 23 
118 எனவியந்து செல்வநம்பி யுறைப்பவிற லியல் வேந்தன் 

மனமகிழ்ந்தாங் கினிதிருந்தான் வானவர்கோன் விடுத்தவனு 
மனவயல்சூழ் புதுவைநக ரச்சுகனார் விடுத்தவரும் 

வினவரிய பர்சமைய தர்க்கத்தின் மிகமூண்டார். 
119 பாத்துவமே தறைந்துகிழி பற்றுமென்றான் வியாழமுனி 

விரக்திநெறி நின்றவரும் விண்டுவென்றாண்டர்குரு 
வுரத்துமல பயனென்றா னோகவண்ணர் தொண்டரவன் 

சிரத்தையான் கைகொடுத்த திறமறந்தா யோவென்றார் . 
120 நன்றவ்வா றானாலு நாரணனன் றேபாமன் 

கொன்றைமுடி வைத்தகுண வெற்பரென்றே கூறுதுநா 
னென்றனன்வா னவர்குரவ னேழுலகு முண்டவரை 
யொன்றியசீர் மனத்துள்வைத்தவுத்தமனார் நகைத்துரைப்பார் . 


121 அறிவிலாய் முன்புகன்ற வயன் சிரத்தை யறுத்துரைத்த 

மறியமருங் கரத்தானார் மற்றவினை போக்கிவிடு 
நெறியறியார் பலியிரந்து நெடுங்காலந் துயாமுற 
வெறியார்பூந் துழாய்முடி யெம் விண்டுவன்றோ வது தவிர்க் 

தான் . 


122 இவ்வண்ண மிவர்கூற விமையவர் தங் குருவுரைக்கு 

மெய்வண்ண முடைக்கால கற்பிதத்தில் விட்டதெனப் 
பொய்வண்ணக் காலத்தைப் பாமென்றான் போக்கற்றான் 
மைவண்ணப் பரஞ்சோதி தொண்டரிவை மறுத்துரைப்பார் . 


123 காலமொரு மூன்று முடைக் கடவுளரார் கருத்தினிடை 

மூலமுடி வறியாதாய் மொழிகவென வவன்மொழிவான் 
ஞாலமிசை யிருணீக்கி நற்பொருளை விளக்குவிக்குங் 

கோலவெழிற் கதிரொளியை யவன்பாமா மெனக்கொண்டே . 
124 உரைத்தனனவ் வுரைகேட்ட வுத்தமனார் முறுவல் செய்து 

வரைத்தடந்தோள் விறன்மன்னன் மாமுகத்தை நோக்கியிவன் 
றிரைக்கடலுட் டினம் பிறந்துஞ் செத்து முழல் கின்றவனை 
யிரைக்குமறை காணாத பாமென்றா லிசைந்திடுமோ 


24 


" ஆழ்வார்கள் வைபவம் " 


125 சொல்லாயென் றனராழ்வார் தொல்லுலகங் காத்தளிக்கு 

மல்லார்திண் புயத்தென்னன் மதிகெட்டா ரெனவுரைத்தான் 
கல்லாத சுரர்குருவுங் கட்டுரையற் றாங்கிருப்ப 

வெல்லாருந் தங்கடங்க டெய்வமெழிற் பாமென்றார் . 
126 அதுகேட்ட செல்வநம்பி யாழ்வார்த முகநோக்கி 

யிதுவேனிப் புல்லருட னெம்பெருமான் விளையாடன் 
முதுவேத முதற்பொருளை மொழிந்து வெளி யிடுகவென 
வதுவேதங் கருமமென வாழ்வாராங் கெதிர்ந்தவரில் . 


127 சைவர்களாங் கரித்திரட்கோர் சாற்றுசிங்க வேறானார் 

பொய்யுடைய வாமிகளாம் புலையிருட்கா தவனானா 
ரையமுறு புக்தர்களா மாட்டினத்துப் புலியானார் 
மையலரு கப்பஞ்சின் மாகனலா னார் பிறாம் . 


128 சற்பங்க டனைமாய்க்குங் கருடனெனத் தான் சமைந்தார் 

நிற்பன செல் வனவிரங்க நேமிபான் றிருத்தொண்ட 
ரற்புதமென் றமார்குழா மிறைஞ்சவா ரணத்தந்தச் 

சிற்பரத்தை யுலகுய்யக் கென்னவன்முன் கட்டுரைத்தார். 
129 கட்டுரையைக் கேட்டுமண்ணோர் கனன் மெழுகாய்க் கரைந்திட 

விண் 
டொட்டுயர்ந்த மண்டபத்திற் றூக்கியசீர்க் கிழித்தாழ 
வெட்டெழுத்துக் குறைவிடமா மாழ்வார்த மிருதாளிற் 
பட்ட கிழிகனையறுத்துப் பாண்டியன் முன் பரிந்திட்டார். 


130 தென்னவனச் செயல்கண்டு திருவடியிலுற வீழ்ந்தான் 

முன்னவனை யிகழ்ந்துரைத்த முழுமூடச் சமையத்தார் 
மன்னவனு முறுவல் செய வந்தாழ்வார் பதத்திறைஞ்சப் 
பொன்னகரத் திறைபணியாற் போந்தவரும் போயினரால் . 


வேறு . 


131 இடிநிகர் முச மார்ப்ப விமையவர் குழாங்க ளார்ப்பப் 

படிமுழு தடைய வாளும் பாண்டியன் பரிவி னோடும் 
மடியேனே னல்ல நீர வாளவந் தவடேயின்றிக் 
கடிநகர் வலமாய் நண்ணிக் காட்சிதந் தருள்வீ ரென்றான் . 


“ 2 ; பெரியாழ்வார் பிரபந்தம் 


25 


132 என்றசொற் கேட்ட போதி லீசனை நினைந்தாழ் வாரு 

மொன்றதற் காமா காதென் றுரைத்தில் ரொடுங்கி நின்றார் 
சென்றெடுத் தவரை நீதித் தென்னவன் நீலக் கைக்குன் 
றொன்றென வுயர்த்தயானை யெருத்தமீ துவப்போ டேற்ற, 


133 பூதமோ ரைந்து மேக்க புரையறு மறங்க ளேத்த 
வேகமோர் நான்கு மேத்த விண்ணவர் குழாங்க ளேத்த 

துமூ வுலகு மேத்த வோங்கிரு சுடரு மேத்த 
மூதறி வுடைய மன்னன் சேனைகண் முழுது மேத்த .. 


134 அந்தணர் குழாங்க ளேத்த வருமுனிக் கணங்க ளேத்தப் 

பந்தணை விரல்சேர் செங்கைப் பாவையர் வீதிதோறுஞ் 
சந்தனக் குழம்பு சுண்ணந் தாதவிழ் மலர்கள் சிந்தி 
யிந்திர விழாவ தென்ன விறைத்தனர் மணியும் பொன்னும் , 


135 மதிக்குடை நிழற்றத் தெய்வ மங்கையர் கவரி வீசக் 

கதிக்குநின் றிறங்கு வோருங் காசினி யோருங் கண்டு 
துதிக்தெழ வேகுங் காலைச் சுபரொளிப் பாலோ கத்திற் 
பதிக்கபே ரருளோ டோங்கும் பாவசா னந்தநாதன் . 


136 அந்தமில் பேரின் பக்கா படியபோ டமைந்த சோதிச் 

செந்திரு மார்ப ராழ்வார் சிறந்தசீர்ப் பவனி காண 
வந்தனர் கருடன் மீதின் மான்மறிக் கரனும் வையந் 
தந்தநான் முகனும் போற்றத் தாமரைச் செல்வியோடும் . 


137 மண்ணெலா மனிதர் செற்ற மறையவர் மறைகள் பாட 

விண்ணெலா மிமையோர் செற்ற விரிஞ்சனு மானும் போற்று 
மண்ணலார் நித்தர் முத்த ரணியணி நிறைப்ப வாங்கே 
கண்ணெலாங் களிப்ப வான வேந்தனுங் கசிந்து போற்ற . 


26 . 


ஆழ்வார்கள் வைபவம் ” 


138 கண்டுயர் பெரியாழ் வாருங் கருத்தினி லிறுமாப் பற்பங் 

கொண்டிலர் கொண்டல் வண்ணன் குளிர்மதி வதனங்கண் 
புண்டரீ கத்துள் வைகும் பூவையை மார்பிற் கண்டார் ( டார் 
தொண்டர்கள் குழாத்தைக் கண்டார் துணைவிழி யருவிசோர் 

வார் . 


139 கருதுவார் கருத வாடுங் கருணையங் கடலார் மேனி 

மிருதுவை யிளமை தன்னை மெய்யுறு குழைவை மார்பில் 
வருதிரு வருளைக் கண்டு மண்ணவர் கண்ணே றாலே 
பொருவரு முருவில் மாசு புகுமெனத் துணுக்கென் றஞ்சி 


140 தன்னிரு விழிகள் சென்று சாரினும் பிழைக்கு மென்ன 

முன்னுறப் பல்லாண் டென்று மொழிந்து காப் பிட்டக்கோலம் 
பின்னுறக் காண்போ மென்று பிரிந்தொரு திசையை நோக்கி 
யென்னையாண் டருள்வார் பல்லாண் டெ னுந்திருப் பதிகம் 


தன்னை . 


141 ஆனைமே விலங்கப் போட்ட வணிமணி சாள மாகக் 

தேனையுந் தலங்க லான்றன் சேவடி செவ்வி மார்பிற் 
கானையுந் தளத வல்லி கதிரொளிக் திகிரி சங்க 
மேனைய பிறவுங் காப்பென் றிசைக்தன ரிசைக்த பின்னர் . 


142 நோக்கினார் திருக்கோ ல - ந்தை தோற்றநோன் புடைய வன்பர் 

வாக்கொடு மனமுங் கண்ணும் வள்ளற னுருவிற் பாயக் 
கோக்கிளர் மதுரை யுள்ளோர் மன்னவன் கோதி லாத 
பாக்கியச் செல்வ நம்பி யெனுமவர் பலருங் காண . 


வேறு . 


143 உளங் கருனைச் சடகோப ருரைந்ததிரு வாய்மொழியில் 

விளங்கியசீர் நெறிப்படியே விமலனருட் கருடன்மிசைக் 
சிளர்ந்துபிர மன்சிவனென் றிவர்வணங்கக் கிளசொளியா 
யளந்தெவரு மறிவரிய வச்சுதனார் விற்றிருந்தார். 


2 ; பெரியாழ்வார் பிரபந்தம் 


27 


144 அவ்வண்ணம் வீற்றிருந்த வருளுருவை பாழ்வார்கண் 

டெவ்வண்ணத் தவஞ்செய்தேன் யானந்தோ வெனவழுது 
மவ்வண்ண மிலாதவரு மலர்க்கரங்கள் சிரங்குவித்து 
மைவண்ணப் பானேகைம் மாறில்லே னெனவாழ்த்தி . 


145 காராருந் திருவுருவின் கருணையினா லுளமழிந்திட 

டாராத காதலினா ரனுபவமுள் ளடங்காதே 
கூராழி சங்கேந்துங் கொண்டலுக்குப் பாமாலை 
சீராருஞ் சொற்றமிழாற் பாடவென்று சிந்தைசெய்தே , 


146 மச்சமுதல் கற்கிவரை மண்ணிடையில் வந்துதித்த 

வச்சுதனார் திருவுருவி லாயர்மனை வளர்ந்தவர்த 
மெச்சுதிருக் கலியாண குணங்களுமெய் விளங்கியசீர்ப் 
பச்சைமுகிற் பாலகனாம் பருவத்தின் பலசெயலும் . 


147 பாடுவான் சிந்தித்துப் பரிவோடு மிறைதிருத்தாள் 

நிவா னினைந்தனா ந் தோமில்லார் கஞ்சிரத்திற் 
றேடுவார் கேடநின்ற திருமால்சீ ரடிவைத்தா 
னாடினார் வானவர்கண் மண்ணவர்க ளதிசயித்தார் . 


148 சைவர்முதற் சமையத்கார் தத்தமக்காங் கடவுளரைக் 

கைவிட்டா ரிங்கில்லா ரங்கில்லை யெனுங்கருக்கான் 
மெய்வைக்கார் திருமால்சீ சடியார் கம் விரைமலர்த்தா 
ணைவுற்றான் பாண்டியனு நாரணன்சீர் நலந்தெரிந்தே. 


149 நின்றனனக் காலத்து நெடுமாலுஞ் சமையிகளை 

வென்றவரே யின்று முதல் வேதக்கோன் பட்டார் பிரா 
னென் றிசைக்கு மெழினம் மியம்பினோ மெனவியம்பிச் 
சென்றனர்வான் றேவ ருடன் றெளிவிசும்பிற் சேர்த்தனால் . 


28 


ஆழ்வார்கள் வைபவம் " 


150 பட்டர்பிரா னாழ்வாரும் பரஞ்சோதித் தடங்கடலா 

மெட்டெழுத்தின் தனிநாத னேகியபின் மாகரியை 
விட்டிறங்கித் தோற்றவரை வியன்மதுரை மன்னவனை 
மட்டவிழ்பூந் துழாய்முடியா னடியவராய் மன்னவைத்தே. 


151 மனக்கருத்து முற்றுவிப்பான் வட மதுரை பிறந்தவர்வாழ் 

புனத்துளப வனஞ்சூழ்ந்த புதுவைநகர் தனிற்போந்து 
தினத்தினமு மருள் விளங்கும் திருப்பல்லாண் டாதியாய்க் 
கனத்தவருட் சென்னியோங் கந்தமாய்க் கலைதெரிந்தே . 


152 நன்னெறிச்சீர்க் திருமொழியோர் நானூற்று நாற்பதையு 

மின்னிசையா லெடுத்தோதி யேழுலகு முய்வித்தாங் 
கன்னவயற் புத்தூரி வளவிறந்த பலகால 
மின்னுமணி முடிமாயன் றிருவடிக்கீழ் வீற்றிருந்தார். 


2 - வது பெரியாழ்வார் பிரபந்தம் 

முற்றும் . 


திருஞான முத்திரைக் கோவை : 17 . 

( ஆழ்வார் திருநகரி சேஷகவி இயற்றிய ) 


ஸ்ரீ பராங் 


நாடகம் 


என்னும் 


ஆழ்வார் நாடகம் . 


. 


பரிசோதித்தவர் : 
சென்னைப் பல்கலைக்கழகத் தமிழாராய்ச்சித் துறைத்தலைவர் 
ராவ்சாகிப் : S. வையாபுரிப்பிள்ளை அவர்கள் . 


பதிப்பாசிரியர் : 
பெரியன் வெ . நா . ஸ்ரீ நிவாஸைய்ங்கார் 
திருஞானமுத்திரைப் பிரசுராலையம் 

ஆழ்வார்திருநகரி 
1945 

( விலை அணா 12 


காபி ரைட் ) 


ஆழ்வார் திருநகர் பழந்தமிழ் நூற்கள் 

புதிய பதிப்பு 


. 


. 


.... 


.... 


.... 


.... 


திருஞான முத்திரைக் கோவை 
1 , ஸ்ரீ நம்மாழ்வார் நூற்றெட்டுத் திருப்பதித் தாலாட்டு 0 4 
2. ஸ்ரீ சடகோபன் சந்திர கலாமாலை 

0 1 
3. ஸ்ரீ சடகோபன் திவ்ய சரித்திரம் 

20 
4 , ஸ்ரீ ராமாயணம் ( பாசுரப்படி ) இனாம் . 
5. துலைவில்லி மங்கலம் தேவர்பிரான் சந்திர கலாமாலை 0 1 
6. ஸ்ரீ நம்மாழ்வார் பிள்ளைத் தமிழ் 2 ம் பதிப்பு அச்சில் 
7. திருக்குருகூர் மகிழ்மாறன் பவனிக்குறம் 0 4 
8. குருகூர்ப்பள்ளு 

0 6 
9. ஆழ்வார்கள் வைபவம் ( முதலாழ்வார் , 

பெரியாழ்வார்) 0 6 
10. தெந்திருப்பேரை திருக்கோளூர் திருப்பணி 

மாலைகள் ( ) 6 
11. திருவைகுந்தநாதன் பிள்ளைத்தமிழ் 

0 8 
12 , கம்ப ராமாயணம் பாலகாண்டம் [ முதல் 
ஏழுபடலங்கள் பிரதி பேதங்களுடன் ) 

0 10 
13. தெய்வச்சிலையார் விறலிவிடு தூது 

010 
14. கம்பரரமாயணம் ( ஆழ்வார்திருநகரிப் 

பிரதிகளின்படி ) பாலகாண்டம் 2 0 
15. கம்பராமாயணம் ( ஷை )திருவயோத்தியா 

காண்டம் 
16. கம்பராமாயணம் ( ஷ ) ஆரண்ய காண்டம் ... 

2 4 
17. ஸ்ரீ பராங்குச நாடகம் 


- 


012 


பெரியன் வெ . நா . ஸ்ரீ நிவர்ஸையங்கார் , 

பதிப்பாளர் 
திருஞாத முத்திரைக்கோவைப் பிரசுரரலயம் 

ஆழ்வார்திருநகரி 


பதிப்பாசிரியர் முன்னுரை. 


இந்நூலின் பிரதியொன்று சென்னைப் பல் 
கலைக்கழக நூல் நிலையத்திலுளது . திருவாளர் 
ராவ் சாஹிப் S. வையாபுரிப் பிள்ளை அவர்களின் 

வியால் கண்டு பிரதி செய்யும் பாக்கியம் 
கிடைத்தது . 

இந்நூலின் இறுதியில் “ 960 - ம்ளு ஆவணிமீ " 
12s செவ்வாய்கிழமையும் , அஷ்டமி யும் சுப 
யோக சுப க ர ண மு 

ம் பெற்ற 

அனுராத 
நக்ஷத்தரத்து நாள் இந்தப் பராங்குச நாடகம் 
எழுதி முகிஞ்சது . முற்றும் . ரெகுநாத சாரியார் 
தாசன் சுந்தர ராஜன் எழுத்து . ஆழ்வார் திருவடி 
களே சரணம் . எம் பெருமானார் திருவடிகளே 
சரணம் . இந்த ஆழவார் நாடகம் ராமாயணம் 
சாத்தாதவரும் பார்த்து சுவாமி சந்நதியிலே அரங் 
கேத்தினது எனக் காணப்படுகிறது . 


திருக்குருகூர் என்னும் ஆழ்வார்திருநகரியில் 
அக்காலத்தில் வாழ்ந்து வந்த சேஷகவி என்ற இந் 
நூலாசிரியர் தன் காலத்துள்ள ஸ்ரீ இராமாயணம் 
சாத்தா தவரும் பார்த்து அரங்கேற்றியுள்ளார் . 

இராமாயணம் திருவேங்கட தாசர் எனப் 
பிரசித்தமடைந்திருந்த புலவராகிய இராமாயணம் 
சாத்தாதவர் கொல்லம் 890 - ம் யாண்டில் , ஸ்ரீ 
நம்மாழ்வார் திருமஞ்சனக் கவி பாடி வந்த 
வேங்கடத்துறைவான் கவிராயர் இயற்றி அரங் 
கேற்றிய மாறன் கோவைக்கும் சிறப்புப்பாயிரம் 
பாடியுள்ளார் . அது வருமாறு: 


ii 


: 


சீரோங்குமாண்டோ ரெண்ணூற்றுத் தொண்ணூற்றில் திருக்குரு 
நாரோங்கு செந்தமிழ் நம்மாழ்வார் கோவையைநாவலர்முன் [ கூர் 
வாரோங்க 

ராங்கு ஞானந் திகழ்வேங் கடத்துறை வான்கவிஞ 
னேரோங்கு மாதிப் பிரான் கோ யிலி லரங் கேற்றினனே . 

இதிலிருந்து இந்நாடக நூலாசிரியராகிய 
சேஷகவியும் , சாத்தா தவரும் இன்றைக்கு 230 
ஆண்டுகளுக்குமுன் கொல்லம் 890 - ல் வாழ்ந்து 
வந்தவரென்று தெரிய வருகிறது . 

திருஞான முத்திரைப் பிரசுராலயத்திலிருந்து 
தற்காலம் அச்சாகி வெளிவருகிற ( ஆழ்வார் திரு 
நகரிப் பிரதிகளின்படியுள்ள ) கம்ப ராமாயணம் 
ராமாயணம் சாத்தாதவருடைய பிரதி பார்த் 
தெழுதிய ஏட்டுப் பிரதியேயாகும் . இப்பிரதேசத் 
தின் பற்பல நூல்களும் பிரதி செய்து அவ்வக் 
காலங்களில் வெளியூரார் தொண்டுபோய்ப் படித் 
துவந்த வழக்கத்தை அனுசரித்து இக்கம்ப ராமா 
யணப் பிரதியும் பிரதிசெய்யப்பட்டு பற்பல 
பிரதேசத்தார்களால் போற்றிப் படித்து வரப் 
பெற்றன என்பதும் தெரியவருகிறது . 

கம்ப ராமாயண உரையாசிரியர் ஸ்ரீ உ . வே . 
கோபாலகிருஷ்ணமாசாரியார் சுவாமியினுடைய 
கம்ப ராமாயண உரைகளில் எடுத்தாளப்பட் 
டுள்ள ஒரு முறையான பாடாந்தரம் இப்பிரதேசத் 
துப் பிரதியை ஒத்திருப்பதும் நோக்கத்தக்கது . 

இதை வெளிப்படுத்த மிக்க உதவி புரிந்த 
நண்பர் ராவ்சாகிப் . S. வையாபுரிப்பிள்ளை அவர் 
களுக்கும் , முன்னுரை அளித்தருளிய செந்தமிழ் 
பதிப்பாசிரியர் திரு . நாராயணய்யங்கார் ஸ்வாமிக் 
கும் , மற்றும் நன்றியுரை கூறி ஊக்குவித்த பெரி 
யார்கட்கும் நம்மாழ்வார் கிருபையும் எனது 
நன்றியும் உரித்தாகுக . 
திருஞாநமுத்திரைப் பிரசுராலயம் , 

பெரியன் 
ஆழ்வார்திருநகரி . வெ . நா . ஸ்ரீநிவாஸையங்கார் . 


} வெ . 


முன்னுரை. 


தமிழ் மொழியானது பண்டைக் காலந் 
தொட்டே இயல் இசை நாடகம் என்னும் வேறு 
பாட்டால் முத்தமிழ் என்று பகுக்கப் பெற்றது . 
அவற்றுள் , இயற்றமிழ் ஒன்றே இக்காலத்தில் 
இலக்கணங்களாலும் , இலக்கியங்களாலும் 
நிரம்பப் பெற்றது. அதனால் இயற்றமிழ் நூல் 
களையே புலவர்கள் விரும்புகிறார்கள் ; அவை கற்று 
வல்லோர் சிலர்க்கே பயன்படுவனவாயும் அல்லா 
தோர் பலர்க்கும் பயன்படாதனவாயும் உள்ளன . 

இசைத் தமிழும் நாடகத் தமிழும் அங்ஙன 
மன்றிக் கற்றோர் கல்லாதோரெல்லோர்க்கும் 
இன்பம் பயப்பனவாயுள்ளன . 

கற்றோர் கல்லாதோரெல்லோர்க்கும் இன்பம் 
பயத்தல் பற்றியே , நாடகத் தமிழ் , இலக்கண 
நடையில் வழுவிய உலகவழக்கும் விரவி எல் 
லோரும் அறிதற்குரிய எளிய நடையில் எழுதப் 


1 


பெறுகிறது . 


இது , ராக தாள மெட்டுக்களுடன் கூடி 
ஆடிப் பாடுமிடத்தில் மிகவும் இன்பம் அளிக்கத் 
தக்கது . இதனை , அரிச்சந்திர நாடகம் முதலிய 
வற்றை ஆடிப்பாடி அபிநயித்துக் காட்டும் நாடக 
சாலைகளுற் கண்கூடாகக் காணலாம் . 

இவ்வாறாக உலகவழக்கிற் பயின்றுவரும் 
நாடக நடைப்பற்றி , சேஷகவி யென்னும் 
புலவரால் ஆழ்வார் நாடகம் என்னும் இந்நூல் 
இயற்றப்பெற்றிருப்பதாகத் தெரிகிறது , 
ஆழ்வார் அவதாரவைபவம் என்னும் பொருள் 
தழுவி நாடகவுறுப்புக்களை ஏற்ற பெற்றி 
அமைத்துப் பாடி முடிக்கப்பெற்றிருக்கிறது . 


iv 


இதனால் , தமிழ் வழக்கில் வீடுபேறில்லை யென் 
பாரை மறுத்து வீடுபேறுண்டென்று காட்டுதற்கு 
ஆழ்வார் அவதரித்தார் என்னும் ஐதிகம் ஒன்று 
வெளியாகிறது . 

ஆழ்வாரும் , பாடி ஆடிப் பணிமின் அவன் 
தாள்களே என்று பாசுரம் இட்டிருப்பதால் 
இதனை நடித்துக் காட்டுவோரெல்லோம் ஆழ்வார 
நுக்ரகத்துக்கு இலக்காவாரென்பதில் ஐயமில்லை. 

இந்நூலைப் பரிசோதித்துவிய திருவாளர் 
S. வையாபுரிப்பிள்ளை யவர்களுடைய தமிழபிமான 
மும் , இதனை அச்சிட்டுதவிய ஸ்ரீமான் பெரியன் 
ஸ்ரீநிவாஸையங்காரவர்களுடைய பகவத் பாகவத 
ப்ரதிபக்தியும் பாராட்டத் தக்கன . 

திரு . நாராயனையங்கார் . 
செந்தமிழ் பத்திரிகாசிரியர் , மதுரை . 


பிழை 


சாக 


பக்கம் செய்யுள் 

திருத்தம் 
3 றுத்திரம் 

றுத்தரம் 
5 6 

திருக்குருகூரினில் திருக்குருகூரில் 
9 கவுண்டண்ணியன் 

கவுண்டின்னியன் 
10 செய்வோமென்று செய்வோமென்றே 
6 16 அனந்தகெருட அனந்தெனொடுகருட 
12 வரி 1 பதிங்காத 

பதின்காத 
18 . 6 வந்துதிதத 

வந்துதித்த 
20 ( 25 ) கணடபே 

கண்டபே 
22 4 ராசேந்ரன் 

ராசேந்த்ரன் 
தத்திமித்தக்கிடதாரித் தத்திமித்தக்கிடதாரி 
தகிட திமிதிமி 

ததகிட திமிதிமி 
22 

2 விதித்தானே 

விதித்தானோ 
31 38 தாண்டம் 

தாண்டா 
9 லோசரணா 

லோகசரண 


39 


V 


நன்றியுரை . 


1. புத்தனேரி ஸ்ரீ பத்மநாபையங்கார் . 

30-5-43 . 


தமிழினுக் களித்தான் முத்தி தாந்தமாப் புனித நாடன் 
அமிழ்தொலி வேத நான்கின் ஆயிரம் உரைத்த நாவோன் 
உமிழ்திரைத் தரளப் பாண்டி ஒளியிசைக் குருகை யாளன் 
இமிழ்பொழி காதை மாந்தர் இழைப்பருந் தவத்தின்பேறே . 


வேதமாக் கடல் கடைந்த வித்தகன் அதற்கு முத்தி 
கோதறத் தந்த மாறன் புகழைமுத் தமிழிற் கூறும் 
சோதியா மிந்தத் தொன்னூற் சுவையினைப் பருகு விக்கும் 
தீதறு பெரியன் ஸ்ரீநிவாசனின் செவ்வி வாழி . 


2. ஸ்ரீவானமாமலை மடம் ஆஸ்தான வித்துவான் தெந்திருப்பேரை 

அபிநவ காளமேகம் ஸ்ரீ அநந்த கிருஷ்ணையங்கார் : 


24-9-45 . 


சேடனாம் புலவர் கோன் முன் செய்பராங் குசன்றன் காதை 
நாடகச் சுதையுட் கொண்டே நல்லறி வாளர் யாரும் 
ஏடவிழ் வகுளத் தாரான் இன்னருட் கிலக்காய் வாழ்வான் 
பீடமை சீநி வாசப் பெரியனே வெளியிட் டானே . 


3. திருவனந்தபுரம் தமிழ்ப் பண்டிதர் 


T. N. கிருஷ்ணயங்கார் 


திருஞான முத்திரைக்கை தேசிக னருளாற் றோன்றி 
இருஞாலத் தமிழ் நூல் யாவும் அச்சுவா கனத்தில் ஏற்றி 
வருஞானப் பெரியன் ஸ்ரீநி வாசனாம் நண்பன் தன்னைக் 
கருஞாயிற் றொளிசேர் மின்னே காப்பதுன் கடமை அம்மா . 


- 


vi 


கடைசி எட்டின் குறையாக உள்ளதில் காண்பன : -- 
சேவிக்க வாருங்கோள் பெண்காள் - எங்கள் 

வாழ்விக் குருகை வகுளா பரணரைச் 
சேவிக்க வாருங்கோள் பெண்காள் . 
எருதுக்குக் கொண்டாட்டம் திரணம் பெண்கள் 

இணைமுலைக் கணிவது முத்தா பரணம் 
பருதிக்கோர் ஆயிரங் கிரணம் - ஆழ்வார் 
பத்தாந் திருநாள் சத்தா பரணம் 

( சேவி ) 13 
கொடுங் கையிலே வவ்வால் நாத்தி - ஆழ்வார் 

குழம்புப்பால் அரவணை அதிரசம் நேர்த்தி 
சடகோபர் தாளிணை போற்றி - சகலர்க்குஞ் 

சந்தோஷ மாகத் திருவிடா யாத்தி 


(சேவி ) 14 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


என்னும் 


ஆழ்வார் நாடகம் 


காப்பு 
1 . 

பருதிநிக ருதையமெனப்பார்புகழுந் 

திருப்புளிக்கீழ்ப் பரிவாய்க் காரி 
தருபராங் குசன்சரிதை தண்டமிழா 

லனுதினமும் பாடி யாடத் 
திருவளருங் குருகைமால் சேவடியை 

நினைந்து தொழுஞ் சேனைநாதர் 
வருநாத முனிகருடன் மதுரகவி 

மலரடிகள் காப்பதாமே . 
2. கருமுகி லாதிநாதர் கழலிணை தன்னைப் போற்றிப் 

பரிவுடன் குருகை வாழும் பராங்குச நாடகத்தை 
உரைசெயத் தமிழினாலிவ் வுலகினிற் பாடி யாடப் 
பரகெதி பெற்ற ஆழ்வார் பதின்மருங் காப்பதாமே . 


அவையடக்கம் 


3 . 


காசினி புகழரங்கக் கந்தாடை யண்ணனுக்கே 
தாசனென் றுரைக்குஞ்சேஷ கவிஞன் தண் ட்மிழாற்செய்து 
வாசமாய்க் குருகை தன்னில் வாழ்பராங் குச்சரித்திரம் 
பேசநற் பெரியோரென்சொற் பிழைபொறுத் தருள்வரன்றே . 


தோடயம் 


4 . 


க ஜயபக்த ஜநகருண ஜயஸகல பூசரண 

ஜ :பஸரோருஹசரண 
ஜயவகுளாபரண ஜயஜய ஜயரூப 

ஜி தமதா ஜயஜயஸ்ரீ 
ஜபமதுஸுதா ஜயகள்.தவதா 

ஜயகுந்த ரக .5 ஜயஜய 


2 

ஸ்ரீ பராங்குச நாடகம் 
தெள்ளுமறைத் தமிழ் விசித்திர திருவிசாக நக்ஷத்திர 
வள்ளற்காரி யருள்புத்திர மா தவசரித்திர ஜயஜய 
மங்களம் மகிழ்மாறற்கு மங்களம் - நாளும் 
நங்கைசு தாகரனுக்கு மங்களம் மங்களம் 
கங்கையின்கரை மதுரகவிக் கந்தரங்கப் பொருள் 

எங்கும் விளங்கவே உகந்தியம்பினற்கு மங்களம் 
ரு நாலாயிரப் பிரபந்தமும் நாதமுனிக் குரைக்க 

மாலெ னுஞ்சொல் நம்மாழ்வாராய் வந்தவற்கு மங்களம் 
அங்ககத்தியன் றவத்தா லருமறைத் தமிழ்பாடுஞ் 
செங்கை முத்திரையின் ஞானதேசிகற்கு மங்களம் 

மகிழ்மாறற்கு மங்களம் . 


சு 


அகவல் 


5. க 


அருள்மிக நிரம்பும் அகத்தியன் செந்தமிழ்ப் 
பொருளுயர்ந் திலங்கும் பொதியமா மலையான் 
வருகயல் தாவும் பொருனையா றுடையான் 
பொழிமலர்த் தேன்சொரி வழுதிநன் னாடன் 
திருவளர் கின்றதென் குருகைமா நகரான் 
மருவணி செண்பக வகுளமா லிகையான் 
கரியமா முகிலெனுங் கரிபரி யுடையான் 
விருதனக் கொடியும் முரசுமூன் றுடையான் 

சேணுல கெங்குந் தெரிசனத் தாபகன் 
க 0 ஆணையென் றுரைக்கும் ஆக்கினை யுடையோன் 

அடையலர் சிங்கம் அகளங்க துங்கன் 
கொடையினிற் கன்னன் கொற்றவன் காரி 
தந்த பராங்குசன் சரித்திரந் தன்னைச் 
செந்தமி ழாலே செப்புமா கமங்கள் 
நானிலம் புகழும் நைமி சாரண்யம் 
தானதில் நாளுந் தவங்களே புரியும் 
மகத்துவ முனிவர் அகத்தியன் தமிழை 
கிழ்ச்சி பெறாமல் இகழ்ச்சியாய்ச் சொல்ல 

இமவான் வரையில் ஏகி அகத்தியன் 
20 தமிழினால் முத்தி தான்பெறத் தவமுன் 

செய்யவை குண்டர் சேவையும் அளித்து 
வய்யம் எண் குருகை வந்தவ தரித்து 


மக 


3 . 


56 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 
சித்தமாய்த் தமிழ்க்கு முத்தியுந் தருவோம் 
என்றகத் தியன் பால் அன்றுதா னுரைத்தான் 
காரியும் நங்கையைக் கல்லியாணஞ் செய்து 
பேரினி விளங்கப் பிள்ளையி னாசையால் 
ஆதிநா தரைப்பொன் அடியிணை போற்றத் 
தீதிலா திருக்குந் திருக்குறுங் குடிமால் 
நாதனே புத்திரன் நல்குவ னென்ன 
மாதுடன் ஏகி மாதவம் புரிய 
அப்போது நம்பியும் ஆகாச வாணியாய் 
இப்பிறப் பினிற்சேய் இல்லையென் றுரைக்க 
அரசனுந் தான் கேட் டரற்றுமப் பொழுது 
நரகரி நம்பி நாமே உமக்குப் 
பிள்ளையு மாவோம் பெருமைசேர் மன்னா 
உள்ள முந் தான்மகிழ்ந் துவந்து செல் கென்னச் 
சீர்வளர் தாந்த க்ஷேத்திரம் வந்தான் 
கார்முகில் நம்பி கருணையால் நங்கை 

கர்ப்பமு மாகிக் காதலன் உதிக்கக் 
ச 0 கற்பகக் கரத்தான் காரிரா ஜேந்திரன் 

விரித்திடும் விதைகள் வேதியர்க் களித்து 
கருத்தினில் மிகவும் களிப்புடன் இருக்க 
அன்னை முலைப்பால் அருந்திலன் மைந்தன் 
என்ன ஓ! என்றே இருக்கஏ ழாநாள் 
காப்பிடப் பிள்ளைமா ராப்புட னங்கு 
குத்தவுங் காது குறத்திமெய்க் குறியும் 
ஒத்ததைச் சொல்ல உகந்தாதி நாதன் 
சந்நதி தனிற்சேய் தனைக்கொணர்ந் திடவும் 

பன்னகப் புளிக்கீழ்ப் பராங்குச னிருக்க 
ரு . வயித்தியர் வந்து சயித்திய உஷ்ணம் 

சொல்லவு மேனோ யில்லையென் றுரைக்க 
சாத்திரக் காரர் பார்த்துச் சாதகமும் 
திருப்புளி யின்கீழ் இருப்பெனென் றுரைக்க 
மாதவம் புரியும் மதுர கவிக்கே 
ஆதித்த னுந்தெற் கவதரித்தது போல் 
சேவையும் அளிக்கத் திருக்கோளூரான் 
ஆவலாய் வந்தே அடிபணிந் தேத்திச் 
" செத்தத்தின் வயிற்றிலே சிறியது கிடந்தால் 
எத்தைத் தின் றெங்கே இருக்குமோ ” என்ன 
அத்தைத்தான் தின்றே அங்ஙனே கிடக்கு " மென் 
றுத்திரம் சொல்ல உகந்தந்த முனிவன் 
வண்சட கோபன் வருமுறை 

யெல்லாங் 


சுல 


4 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


கண்களி கூரக் காரியர்க் களிக்கச் 
செய்திடத் தாந்த க்ஷேத்திர மேவ 
மைமுகில் வண்ணர் வைகுண்ட ரப்போ 
செந்தமிழ்ப் பிரபந்தஞ் செப்புமென் றுரைக்க 
வந்து நூற் றெட்டு மால்தென் குருகைச் 
சேடப் புளிக்கீழ்த் தேசிகா எம்மைப் 

பாடுமென் றுரைக்கப் பராங்குசசனப்போ 
எ 0 தருமறைத் தமிழந் தாதி விருத்தம் 

திருவா சிரியமுந் திருவாய் மொழியும் 
உரைசெயப் பிரபந்தம் உலகோர் படிக்கப் 
பரகதி பெறலாற் பிரபந்தமு மிறக்கத் 
திருவளர் விஷ்வக் சேனரை யழைத்துத் 
தரணியில் பிரபந்தந் தானினி விளங்க 
வாரண முரைக்கு மந்தண ராக 
வீரநா ராயணன் மேவு தலத்தில் 
மா தவம் புரியும் நாதமா முனியாய்த் 

தரணியி லுதித்து வருகுவீ ரென்ன 
அ 0 நாதமா முனிவரும் போதொரு மறையோன் 

ஆரா வமுதனை அருணோ தயத்தில் 
பாரா யணஞ்செய் பிரபந்தந் தனிலா 
யிரத்துளிப் பத்தும் உரைத்ததைக் கேட்டுக் 
குருகையை நோக்கி வரவுமே முனிவன் 
பரிவுட னந்தப் பராங்குச னம்பித் 
திரமாய்க் கண்ணிநுண் சிறுத்தாம் பைநீர் 
நேயமாய்ப் பன்னீ ராயிர முருத்தான் 
செய்திடு மிப்போ செங்கையில் முத்திரைக் 

கையனாழ் வர்ரைக் காணலா மென்ன 
கூல முனிவனு மந்த மொழிதவ றாமல் 

மனமகிழ்ந் துரைக்க வந்துநம் மாழ்வார் 
மாதவர் போற்று மாமறைத் தமிழை 
நாதமா முனிக்கே நாலா யிரமும் 
உரைத்துல கோர்க்கு உரைத்திடு மென்னத் 
திருத்தமாய் முனிவன் செப்பஇப் புவியோ 
அனுதின முரைக்க அனுசந் தானமும் 
மனமகிழ் பொற்றூண் மண்டபந் தனிலே 
சேடப் புளியுந் திருமஞ் சனமும் 
பாடுந் தமிழ்ப்பிர பந்தக் கோஷ்டிகளும் 
தத்துவ முரைக்கு முத்திரைக் கையன் 
எத்திசையும் புகழ் நித்தியோத் ஸவமும் 
உளங் களிகூர விளங்கனு தினமும் 


க 00 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


5 


நரகரி முகுந்தன் நம்மாழ் வாராய்த் 
திருவவ தாரஞ் செய்திடுஞ் சரிதை 

நாடக மாக நவின்றிடும் படிக்கே 
கசு பாடினேன் பெரியோர் பதத் துணை தொழுதே. 

விருத்தம் 
6. அருக்கன் தெற் குதயமும்போ லாகியே திருப்புளிக்கீழ் 
இருக்கும் நற் புகழேபெற்ற எம்பராங் குசன்றன் திவ்விய 
சரித்திரந் தன்னையோற் றமிழினால் பாடி யாட 
திருக்குருகூ ரினில்விஷ்வக் சேனருந் தோன்றினாரே . 

தரு 
வேதனையு மளித்த வாதி நாதனையா ராதனை செய்து 
பாதமே யனுதினமும் போற்றி மாதவம் புரியும் நம் மாழ்வார் 
நாதமுனிக்கும் மதுரகவிக்கும் போதனை செய் யும்சரித் திரம்பாடத் 
தீதுக ளணுகா மல்விஷ்வக் சேனரும் வந்து தோன்றினாரே. 

வசனம் விருத்தம் 
8. வேதநூ லாகமங்கள் விளங்குமுப் புரி நூல் மார்பும் 

ஸ்ரீதர வாசுதேவ ஸ்ரீஹரி கிருஷ்ணா வென்றே 
தீதிலா திருக்கும் நைமி சாரண்ய க்ஷேத்ரந் தன்னில் 
மா தவம் புரிய வேண்டி வந்தனர் முனிவ ரெல்லாம் . 


குச்சன்வதிட்டன் கௌதமன் - காசிபன் -கூறும் பிருகுவத்திரியன் புவி 
மெச்சுந்து ருவாசனுடன் பரத்து - வாசனும் - வியாசன் கவுசிகனும் மிக 
உச்சிதமாய்க் கவுண்டண்ணியன்பரா -சரனும் உலகில் முனிவர் மெச்சு 
பக்ஷ முடன்வா நைமி சா -ராண்ணியப் பதிவந் திருந் தனரே . 

விருத்தம் 
10. இருந் தந்த முனிவ ரெல்லாம் இருதயம் மிக மகிழ்ந்தே 

வருந்தியே வொருத்தர்க் கொருத்தர் வந்தனஞ் செய்து யோகம் 
புரிந்திடும் போது நைமி சாரண்யப் புவியிலே தான் 

அருந்தவம் செய்வோ மென்று அகத்தியன் தோன்றி னாரே . 
11. தரித்த துளசி மணித் தாவட மும்ஜப மாலையும் 

விரித்த சடை முடியும் வெண்பு லித்தோ லாசனமும் 
நரைத்த தாடி வீசையும் ஞானமும் மிகுந் தகத்தியர் 
திருத்த மாக வேதவம் செய்ய வுமே தோன்றினாரே . 

விருத்தம் 
நகைத்தந்த முனிவ ரெல்லாம் நைமிசாரண்ணியந் தன்னில் 
மகத்துவம் பூமி யிற்கீர் வாணமே முத்தி யல்லால் 
அகத்தியன் தமிழி னாலே யாவது முண்டோ வென்று 
இகழ்ச்சியாய்ச் சொல்கை யாலே யிமக்கிரி தன்னிற் சென்றார் . 


6 

ஸ்ரீ பராங்குச நாடகம் 
தமிழ்ப்ரபந் தத்தால் முத்தி தரும்படி மாலை நோக்கி 
இமக்கிரி தன்னி லேதான் ஏகியே தவங்கள் செய்யக் 
கமைப்பொறி தரித்த மார்பன் கவுத்துவ மணிப் பூணாரன் 
தமைத்தொழு மகத்தி யன்பால் சாமிவைகுண்டர் வந்தார் . 

தரு : சங்கராபரணம் 
14 . அனுதினங் கீர்த்திகள் தேடவே - அடிதொழு 

தமரர் களுங்கொண் டாடவே 
வனிதையர் சாமரம் போடவே - கந்தர்வர் 

மனம கிழ்ந்திசை பாடவே 
கனகரத் தினபணி யாடவே சேவைகளைக் 

கண்டு கலிபறந் தோடவே 
தின்னகரன் போல் முடி சூடவே வைகுண் 
தேவரும் கொலுவிருந்தார் . 

விருத்தம் 
பன்னக சயனா போற்றி பங்கயக் கண்ணா போற்றி 
உன்னரு ளல்லால் வேறே யுலகினி லுண்டோ வையா 
என்னுடைத் தமிழைத் தானே இகழ்ச்சியாய் முனிவ ரெல்லாம் 
சொன்னதால் தமிழ்க்கு முத்தி சோதியே தருவீ ரென்றார் . 
16 . பொய்கையார் பூதத்தார் பேயாழ் வாரும் 

புகழ்மழிசை சேரலர்கோன் பெரியாழ் வாரும் 
வையகத்திற் றொண்டரடிப் பொடிப்பா ணாழ்வார் 

மங்கைமன்ன னுடன்மதுர கவியாழ் வாரும் 
அய்யனெதி நாதமா முனியோ டந்த 

அனந்தகெரு டவிஷ்வக் சேனருந் தான் 
செய்திடுவோ மவதாரம் நாமே யென்று 
செப்புகின்ற பரமபத நாதன் சொல்வார் : 

: 
17. நகைப்புடன் கலியுகத்தில் நான் தானே நம்மாழ் வாராய் 

அகத்திய முனியே கேளா யவதாரஞ் செய்தே யிந்தச் 
செகத்தினில் முக்கிய மான திருக்குரு கூரில் வந்து 
மகத்துவ மாய்வி ளங்க மறைப்பொருள் தமிழ்செய் வோமே . 

வசனம் - விருத்தம் 
18. சங்கரா ஜேந்திரன் வே தன் தாந்தனும் பூசை செய்யும் 

பங்கய மாமலர்ப்பொற் பாதனா மாதிநாதர் 
செங்கையிற் கதையும் வாளுஞ் சிலையுடன் றிகிரி சங்கும் 
மங்கைய ரிருவ ரோடும் வந்தவர் கொலு விருந்தார் . 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


7 


தரு 
19 . எத்திசையும் புகழ்க் தேத்தவே 

எங்கள் ஆதி நாதஸ்வாமி கொலு விருந்தார் . 
க சித்தபரி சுத்த கர்த்தஜக தீசன் முத்தியருளும் பிரகாசன் -குரு 
கைத் தலத்தில் நிதம் வாசன் பக்தர்க்கு நேசன் 

அடிதொழும் ( எத் ) 
உ வில்லணிதோளன் சொல்லுலகாளன் எல்லவர்க்குங் கிருபையாளன்- கருங் 

கல்லைப்பெண்ணாக்கிய தாளன் வல்லிமணாளன் குருகை ( எத் ) 
கூ . மேகநற்றேகன் யூகவிவேகன் கோகநகத்திரு மோகன் - வெகு 
நாகரிக பக்ஷவாகன் யோக வைபோகன் உல்லாசன் 

( எத் ) 
ச ஸ்ரீதர லோலன் வா தியர் காலன் சாதுஜன பரிபாலன் - நாளும் 
தீதிலாச் சற்குணசீலன் வே தானுகூலன் சொல்லுஞ்சதுரன் . (எத் ) 


வசனம் - கட்டியக்காரர் வருகிற விருத்தம் 
மட்டிலாத் தவங்கள் செய்து மண்ணினிற் கீர்த்தி பெற்றோன் 
நட்டணை யாக வேதான் நாரியர் நடனம் செய்யக் 
கட்டளை யிடும்ப டிக்கு காரிரா ஜேந்திரன் வாசல் 
கட்டியக் காரன் வந்து களரியிற் தோன்றி னானே . 


21 . 


- 


தரு 
தொட்டிடு மெரியடியும் - குல்லாய்த் . 

தோலும் பிடித்துக் கையில் பிரம்புங்கொண்டு 
சட்டையு மேயணிந்து - நரைத்த 

தாடியும் பல்லையும் காட்டிக்கொண்டு 
நட்டணை நடையொயிலும் காரி 

ராஜேந்திரன் கீர்த்திகள் கூறிக்கொண்டு 
கட்டியம் படித்துக்கொண்டு - கட்டியக் 

காரனும் வந்து தோன்றினானே . 
எத்திசையும் புகழுங்ஜக ராஜசிங்கம் 

இங்கிதப் பிரசங்க அகளங்கதுங்கன் 
மத்தகெசப் புயன் ரத்தின மகுடமின்ன 

மனுநீதி கீர்த்திவளர் மன்னர்மன்னன் 
சித்திரநவ மணிவிளங்க மண்டபத்தில் 

சிங்காதனக் கொலுவிற் சகமாள்கின்ற 
கர்த்தனென்றும் போர்க்கழியார் பூபாலனீன்ற 

காரிமகா ராஜன் கொலுவிருந்தான் . 


22 . 


8 . 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


கொலு - தரு 
23 . மாசிலா மணிசூட - மனுநெறி கீர்த்திதேட 

காசினி புகழ்ந்திட - கந்தர்வர் கானம் பாட 
வீசு சாமரை போட - மெல்லியர்களு மாட 
ராஜரீக வேள்காரி --ராஜன் கொலு விருந்தான் . 

விருத்தம் 
24. இருபுறம் கவரி வீச இந்நிலத் தவர்கள் வாழ்த்த 

அரிவையர் நடனஞ் செய்ய அடையலர் பணிந்து ஏத்த 
கருடவா கனமால் தன்னைக் கழலிணை போற்றி செய்யுந் 
திருவைவாழ் மார்ப ராஜன் சிறப்புடன் கொலுவிருந்தான் . 


தரு 
சகலகலை நிபுண யூகன் - திருவண்பரி - சா ரம்பதியாள் வைபோகன் 
ஜெகமரசர் புகழ் விவேகன் - மனுநிபுண - தீரப்பிரதா பேந்திரயோகன் 
ககனவாம் பரியின் வாகன் - கீர்த்திவளர் - கர்ணனென அருளுந் தியாகன் 
மகராஜ ராஜரீகன் - திருவைவாழ் - மார்பனுங் கொலுவிருந்தார் . 

உடைய நங்கையார் வருகிற விருத்தம் 
26 . கண்கள்களி கூர்ந் திடவேற் கணைகள் பாயக் 

கத்தூரித் தில தநுதற் காந்தி மின்ன 
வண்பரிசா ரப்பதியில் மேவு கின்றோன் 

மண்டலத்திற் கீர்த்திவளர் மன்னர் மன்ன" ன் 
திண்புயநல் செந்திருவாழ் மார்ப னீன்ற 

செல்விவத னம்பூர்ணச் சந்திர னென்ன 
பெண்கள் குரு பீடமன நடையி லங்கப் 
பெண்பெருமா ளுடையநங்கை தோன்றி னாளே . 

தரு : புன்னாகவராளி 
27. க இங்குல கெங்கும்பொற் பங்கயப் பதம்போற்றும் 

நங்கையார் தோன்றினாளே : 
குங்குமத் தில தமுந் தங்கரேகை போற்றீட்டிப் 

பைங்கிளி மொழிதிகழ் பெண்கள் கிரீடி . ( இங்கு ) 
உ செயம் தன ரதியோ வென்றுயர் செம் பொற்றுகிலுடையும் 

புயல் தவழ் மலர்ச் சடையும் 
நயமுமின்னிடையும் நற் செயல் கதளியின் துடையும் 
கயல்விழிக்கணை கொண்ட வொயிலன்ன நடையும் 

( இங்கு ) 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


9 


க . கொங்கை நற்பணியாடத் திங்கள் வதன மிலங்க 
அங்கசனுங் கலங்கச் செங்கையிலணி ரத்தினத் 
தங்கவளைகள் குலுங்க 
இங்கித மிருது வாக்கியங்களுந் துலங்க ( இங்கு ) 
ச தெண்டனெனப் புகழ்ந் - தண்டையில் பெண்களும் 
புண்டரீகக்கண்களும் 
கண்டசரம் பூண்ட விண்டெனுங் கரங்களும் 
தண்டைசிலம் பொலி கொண்ட பாதங்களும் ( இங்கு ) 

விருத்தம் 
திருவைவாழ் மார்ப னீன்ற செய்யிழை நங்கை யாரை 
தருவான காரி யர்க்குத் தந்திட எழுதி யோலை 
துரியமா யனுப்ப வேண்டித் தூதனென் றோட்டக் காரர் 
அரைநிமி ஷத்தில் இங்கே அழைப்பியென் றுரைக்க வந்தார் . 

தரு 
29. கிலுக்குத் தடியும் முறுக்கு வீசையும் 

கீத்து நாமத் திலத நெத்தியும் 
பிலுக்கு நடையுங் கிரிச்சுச் செருப்பும் 

பிடித்த வாளும் தரித்த தோளும் 
தலைக்குல் லாயு மிடையிற் காவிச் 

சல்லட மும்கச்சை யிறுக்கியிவ் வுலகில் 
மலைக்க வேயந்த ஓட்டக் காரர் 
மன்னர் சமுகந் தோன்றி னாரே : 

விருத்தம் 
வந்திடும் ஓட்டக் காரர் வண்பரி சாரந் தன்னில் 
இந்தரை க்ஷணமே நீங்கள் ஏகியே யிந்த வோலை 
சிந்தையு மகிழ்ந்து ஈந்தே திருவைவாழ் மார்ப ருக்கே 
வந்தனஞ் சொன்னோம் என்றே வழுத்தியே செய்தி சொல்வீர் . 
வண்பரி சார மேவு மன்னவா கேளா யுன் தன் 
பெண் பெரு மாளென் றோதும் பெயர்வளர் நங்கை யாரைத் 
திண்புயல் காரி யர்க்கே தேவியு மாக வேதான் 
கண்களி கூர இப்போ கன்னிகா தானஞ் செய்வீர் . 


10 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


வசனம் : விருத்தம் 
நல்லதென் றேயுரைத்து நகரிக ளலங்க ரித்து 
வில்லணி மார்பன் காரி வேந்தனைக் குறித்து நங்கை 
வல்லியைத் திருவாழ் மார்பன் மகிழ்வுடன் தருவோ மென்று 
கல்லியாண முகூர்த்த மிட்டுக் களிப்புடன் வரச்சொன் னாரே . 
பூவுல கெங்கும் போற்றும் போர்க்கழி யாத பூப 
தேவரீர் குமார னுக்கே சேயிழை நங்கை யாரைத் 
தேவியு மாக வேதான் செய்யவும் பந்த லிட்டுப் 
பாவனை யாய்மு கூர்த்தம் பண்ணவும் வரச்சொன் னாரே . 


தேரணி மன்னர் சூழச் சிவிகைவெண் குடைது லங்க 
வீரண முரசெக் காளம் மேளதா ளம்மு ழங்க 
வாரணப் பரிக ளோடும் வண்பரி சாரந் தன்னில் 
தாரணி புகழக் காரி தான்மணஞ் செய்ய லுற்றான் . 


சிந்து : தரு 


35. க காரியெனு மகராஜர் மணஞ் செய்தானய்யா 
நங்கையார் தன்னை 

( காரியெனு மகராஜர் ) 
காரியெனு மகராஜன் களிக்கக் 

காமனுமே யதைக்கண் டொளிக்க 
சூரிய சந்த்ரன் போற் பரி மளிக்க 
தோகையர்களும் பன்னீர்கள் தெளிக்க ( காரியெனு) 


உ சந்திர சூரியப் பிரபை வச்சிரச் சுட்டி - தகதகென 
பந்தலிட் டழ காகவே நெட்டிப் பதுமைகளும் 
விந்தை யாகவே பளிங்கு கட்டி - விரை வகைகள் 
அந்தமாய்ப் பாலிகையினிற் கொட்டி அரசாணிமுன் . 


மாந்தளிர் தேங்காயும் விஷ்வக்சே னரைவிதித்து மனமகிழ்ந்து 
சாந்துபுனு கணிந்து தா ளிணை களைநன் றாய்த்துதித்துத் தயவுடனே 
ஏந்துநவ மணிகள்கா ணிக்கையா கவேபதித் திவ்வுலகாளும் 
வேந்தர்கள் னைவருந்தா முளமகிழ்ந்து சம்மதித்து வில்லுங் கெதையும் 


நேமி சங்கமும் மணியாதி நாதரைப் பணிந்தேத்தி- நிகநிகெனப் 
பூமலர் கொணர்ந்து பொற்றிருவடிகளில் நன்றாய்ச் சாத்தி - பூபதியான 
மாமனென்னும் திருவாழ்மார்பனை வந் தடிபோற்றி -மாதா பிதாவும் 
தாமுளமகிழ்ந் திந்தத்தரணியில் விளங்கிய கீர்த்தி சம்பவமுடன் 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


11 


முப்பத்து முக்கோடி தேவர்கொண் டாடமுனி 
நாற்பத்தெண் ணாயிரத் தனைவருங் கூட 
செப்பிளங் கொங்கையர் மங்களம் பாட 
ஒப்பிலா நங்கையோ டூஞ்சலு மாட 

( காரியெனு ) 


நெத்தியி லணிகத்தூரிப் பொட்டும் நிகநிகென 

திரம் போலே யழகாயிட்டும் செம்பொற் கொங்கையில் 
ரத்தினப்ப ணியும்ரவிக் கைதொட்டும் நளினமலர் 
ஒத்த இந்திர நீலவர்ணப் பட்டும்உடை யழகும் 


வண்பரிசா ரமெனும்பதி யாளுமுல் லாசமன் னவனருளப் 
பெண்பெரு மாள்பெயர் நங்கையா மெனப்பேசப் பெருமைவளர் 
திண்புயங்க ளில்நற்குங் குமவாடை கள்பூசத்தேன் மொழிமாதர் 
கண்களிகூ ரவேசெங்கை யால்கவரி கள்வீசக் கணைகள் பாய் . 


கூரிருவி ழிகளுக்கஞ் சனமழகாய்த் தீட்டிக்கு மூல்விடுத்து 
வாரிமுடித் தலங்கார மாய்மரும லர்சூட்டிமா னிலந்தன்னில் 
பேரணியெங்கும் விளங்கிய பெண்கள்கிரீடி பேசக்கேள் மன்னன் 
காரியின் மனைவியென்றே ஜயவிருது கள் நாட்டி கமகமென 


சந்தணம் புனுகு மணிந்து சவாது 
சந்திர காந்தியின் மேடையின்மீது 
சிந்தையு மிக மகிழ்ந்திடவுமப் போது 
சிங்காசனத் திலிருந்தனள் மாது 


( காரியெனு) 


கந்த கத்தூரி பரிமளிக்க கருத்தி லன்பாய்ச் 
செந்திருவாழ் மார்பனுங் களிக்க தெய்வ ரம்பையர் 
வந்து மன்னர்க்குப் பன்னீர்தெளிக்க மருவு மலரோ 
டந்தமாய்ச் சுருள்களு மளிக்க அந்தணர்களும் 
நாழிகைபார்க்க வென்றோடி வந்தடிக ளளக்க - நாதகீதங்கள் 
கோடிமுழங்கவே பூர்ணகும்பம் விளக்க - கொடுங்கை கட்டும் 
வாழைகள் தெர்ப்பைகள் வைத்து சமித்துத் துலங்க - மாமறையோர்கள் 
சூழவே மந்திரஞ் சொல்லியே ஓமம் வளர்க்க தொனிவிளங்க 
நாகரீகத்துடன் நாகேச மேளமடிக்க நலமுடனே 
நாக சுரதிருச்சின்ன மெக்காளம் பிடிக்க நாளுமிந்திர வை 
போகனெனக் கட்டியங்கள் புகழ்ந்து படிக்க புளகிதமாய்த் 
தோகையர் வந்தடி போற்றியே பரதம் நடிக்க சுகந்தவரடை 


12 

ஸ்ரீ பராங்குச நாடகம் 
வீசவுமே பதிங்காத மளாவ 

வேதியர் மணமிடுமென்றவர் கூவ 
தேச ராஜர்கள் பூ 

மாரிகள் தூவ 
சீர்வளர் தாந்த க்ஷேத்திரமேவ 


(காரியெனு ) 


விருத்தம் 
36. காரியும் நங்கை யாரைக் கல்லியாணஞ் செய்து வந்து 

தாரணி யாண்டு கொண்டு சதிருட னிருக்கும் போது 
பேரினி விளங்க வேதான் பிள்ளையும் வேண்டு மென்று 
வாரணி தனத்தாள் நங்கை மனைவியோ டேது சொல்வான் 


தரு 


37. க கீர்த்தி சோதி தங்கையே - ஆதிநாதரைப் 

போற்றி வருவோம் நங்கையே 
உ எத்தமாய்க் குருகையில் வீற்றிருக்கு மால் தன்னை 

தோத்திரமுஞ் செய்து பிரார்த்தனை நிறைவேற ( கீர்த்தி ) 
கூ தூயன் பஞ்சவற்குச காயன் ஆனெயுண்கனி 

வாயன் நமக்குநல்ல சேயனுந் தருவார்காண் ( கீர்த்தி ) 
ச சீலன் ஸத்ஜனபரி பாலன் அமரர்க்கனு 

கூலன் நமக்குநல்ல பாலனுந் தருவார்காண் (கீர்த்தி ) 
ரு தீரன் மர 

தக 
தாரன் நமக்குசற்கு மாரனுந் தருவார்காண் ( கீர்த்தி ) 
• செந்திரு வளர்மார்பன் இந்துவதனன் அர 

விந்தலேர்சுனன் நல்ல மைந்தனுந் தருவார்காண் ( கீர்த்தி ) 
எ எத்திசை பணியுங்க வுத்துவ மணிமார்பன் 

சித்தமகிழ்ந்து நல்ல புத்திரனும் தருவார்காண் ( கீர்த்தி ) 


சரீரன் சகலஜனா 


விருத்தம் 
38. சங்கரா ஜேந்திரன் பிரமர் தாந்தனும் பூசை செய்யும் 

பங்கயப் பதனே புத்திர பாக்கியம் மடியே னுக்கு 
விங்களமெல் லாம் வீய வேணுமென் றுரைத்துக் காரி 
நங்கைய ருடனே யாதி நாதனைப் பணிகின் றாளே . 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


13 


39. மேதினி யாளுங் காரி வேந்தனும் போற்றி நிற்க 

ஆதிநா தனுமு கந்து அன்புடன் தெற்கு வீட்டில் 
தீதிலா திருக்கு மந்தத் திருக்குறுங் குடிமால் நம்பி 
பாதமே பணிந்தா யாகில் பாலனுந் தருவா ரென்றார் . 

தரு : புன்னாகவராளி 
40. வாராய் நீ நங்கையாரே நமக்கு மைந்தன் 

வரமும் தருவ 
நாராய ணாவென்று நம்பிமால் தனைத் தியானம் 
பாராய ணமேசெய்தால் பலித்திடு மேசந் தானம் . ( வாராய் ) 


தருவ ரவரே . 


வானமா மலைவாசனை 

மாமலர்த் திருவடி பணிந்து சர்வேசனை 
தேனே குறுங்குடியிற் செழிக்கும் பிரகாசனைத் 

தெரிசித்து வருவோம் நம்பிமால் ஜகதீசனை ( வாராய் ) 
கூ பத்தர் பணியும் பொற்றாளன் 

பதுமலோசனன் பரமபுருஷ தயாளன் 
எத்திசையுமே புகழ்ந்தேத்து மேழைபங்காளன் 

இதயானுக்கிர கனிவனென்றும் நற்பேராளன் . ( வாராய் ) 
இகபர மறிவதற்கும் புத்திரனில்லாற்கு 

இல்லையென்று சொல்வார் சொர்க்கம் 
• சகல பாக்கியமும் பெற்றுத் தானென்ன நிலைநிற்கும் 

தவத்தால்ச் சந்ததிபெத்தால் தழைக்கும் நம்முட வர்க்கம் . (வாராய் ) 
ரு ஆதிநாதன் சொல்ப்படிக்கே நாமிருவரும் 

அடிமை யாயவர் குடிக்கே 
மாதே செல்லுவோம் நம்பி மாலின் திருவடிக்கே 
வணங்கித் தவங்கள் செய்வோம் மைந்தன் வரும்படிக்கே. (வாராய் ) 

விருத்தம் : 
41. அறங்களும் விளங்க நாளும் அவனியிற் காரி ராசன் 

சிறுவனும் வேணு மென்று செய்திடுந் தவத்தி னாலே 
நிறங்கள்சேர் சங்கும் வாளும் நேமியுங் கரத்தி லேந்தி 
குறுங்குடி நம்பி மாலுங் கொலுவினி லிருக்கின் றாரே . 


14 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


தரு : கல்யாணி 


42. க நானிலமெங்கும் புகழ் திருக்குறுங்குடி 

நம்பிமால் கொலு விருந்தார் 
வானவர் நிதம் வந்து தொழும் பொற்றாளன் 

வண்டணியு மரு மாமலர்க் கண்ணன் 
கொண்டல் தவழ்மேனி கொண்ட மணிவண்ணன் . (நானில ) 


உ பாதஞ்சிலம் பொலி கொஞ்ச -சேவையைக் கண்டு 

பறந்து கலிகளு மஞ்ச 
சீதள சந்திரவதன வொளிகள் மிஞ்ச 

திகிரி சங்கமுஞ் சிலையு மிலங்கவே 

மகிமை கவுத்துவ மணியும் விளங்கவே . (நானில ) 
ங தாதமர் கமலக் கையும் - தகதகென 

தபனன் விளங்கிய மெய்யும் 
தோதகமாகச் சூழ்வினைகளைக் கொய்யும் 

சுந்தரந்திகழப் பந்து முலை மாதர் 

விந்தை நயனமுஞ் சிந்தை மகிழ்ந்திட . ( நானில ) 
ச தண்டுள்ப மணிதோளன் - செய் கிருபையாளன் 

தரணியளந்த பொற்றாளன் 
வண்டணி மலர்க்கையில் கெதையும் வாளன் 

மாதர்களும் வெண்சாமரைகள் போடவே 
வேத நாத சங்கீதம் பாடவே . 

(கானில ) 


வசனம் : விருத்தம் 
43. வேதனை யளித்தாய் போற்றி விண்ணவர்க் கரசே போற்றி 

பூதல மளந்தாய் போற்றி புதல்வனுந் தருவாய் போற்றி 
ஸ்ரீதர மார்பா போற்றி திருங்குறுங் குடியில் மேவும் 
நாதனே யென்னையாள் கின்ற நம்பியே போற்றி போற்றி . 

வசனம் : சௌராஷ்டிரம் : 
44 . க உன்னை நம்பினேன் நானே 

பின்னை வேறில்லை தானே 
இந்நிலம் புகழ் பொற் பாதா 
என்னையாளும் நம்பி நாதா 

( உன்னை ) 
உ அடியவர்க்கரு ளாளா அணிசேர் துளவத் தோளா 
முடியழகிய பொற்றாளா - முகமலர்ந் தென்னையாளா 

(உன்னை ) 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


15 


ச 


ங கல்விப் பொருள்களைத் தேட - கருத்தில் நித்தங் கொண்டாட 
வல்வினைகள் பறந்தோட -வாழ்குறுங்குடி நாட 

(உன்னை ) 
அனுதினங் கிருபை பார்க்க - அடியேனையும் தற்காக்க 
மன தன்பாய்ப் பரமேற்க- மைந்தன் கலியைத் தீர்க்க (உன்னை ) 

விருத்தம் 
45. தீர்க்கமாய்க் காரி மன்னன் தேவியுந் தானு மாக 

கார்க்குழ னேமி நம்பி கழலிணை போற்றி நிற்கும் 
மார்க்கமு மறிந்தா காச வாணியு மன்னா வுந்தன் 

பேர்க்கிந்தச் சென்மந் தன்னில் பிள்ளையு மில்லையென்றார் . 
46. பிள்ளையில் லார்க்கு முத்தி பெறுவது முண்டோ வென்று 

உள்ளமு மிகத்தளர்ந்து உருகியே மேனி வாடி 
வெள்ளமாய் விழிநீர் சோர வேந்தனென் றோதுங் காரி 
வள்ளலும் நம்பி மாலே வருந்தியே புலம்ப லுற்றான் , 

புலம்பல் : தரு 
47. க உன் தன் பாதங் கதியல்லாலிந்த 

உலகினில்வேறு முண்டோ நம்பிநாதா - நான் 
மைந்தன் இல்லாப் பாவியென்றே 

நிந்தனைக்கா ளாகவிதித் தாயோ நம்பிநாதா 
உ கர்த்தனே யுன்பாதமெனக் 

குற்ற துணை யென் றிருந்தேனே நம்பிநாதா - நான் 
புத்திரனில்லாப் பாவி யென்றே 

பித்தனென்றுஞ் சொல்லவிதித் தாயோ நம்பி நாதா 
ங ஆலையம டைத் துவைத்த 

சாலைவெட்டி வீடுகட்டி னேனோ நம்பிநாதா - நான் 
பால னில்லாப் பாவியென்றே 

ஞாலமும்ந கைக்கவிதித் தாயோ நம்பிநாதா 
ச வேலியடைத் தபயிரைக் 

காலிகளை விட்டழித்தேனோ நம்பிநாதா - நான் 
கூலியைக் குறைத் தளந்து 

சூலிகளைக் கண்டுபிரமித் தேனோ நம்பிநாதா 
ரு தெள்ளுமறை யோர் பொருளைக் 

கொள்ளையிட்டுக் குடி கெடுத்தேனோ நம்பிநாதா- நான் 
பிள்ளையில்லாப் பாவியென்றே 
யுள்ள முமுரு கவிதித்தா யோ நம்பிநாதா 


16 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 
• விற்கும் விலைகள் குறைத்தக்ரமமாகப் 

புவியாண்டேனோ நம்பிநாதா - இப்போ 
மக்களில்லாப் பாவியென்றே 
சொர்க்கமில்லை யென்றுவிதித்தா யோநம்பி நாதா 


எ நல்லோர்களைக் கண்டு நானும் 

பொல்லாங்குசொல் லியே தூஷித் தேனோ நம்பிநாதா 
வல்லமைபே சியேபிற 

ரில்லாளைக்கூடிப் பாவஞ்செய் தேனோ நம்பிநாதா 
அ மண் தனிலோ ரங்கள் சொல்லிப் 

பெண்கொலைகள் செய்யவுஞ்சொன் னேனோ நம்பிநாதா 
கண்களாலே பார்த்து 

நல்ல 
தண்கரைகளை வெட்டிவிட் டேனோ நம்பிநாதா 


கூ தந்தை தாய்க ளைக்குருவை 

நிந்தனைகள் சொல்லித்திரிந் தேனோ நம்பிநாதா- இப்போ 
தொந்த வினைகள் சூழ்ந் திடச் 

சந்ததியில்லாப் பாவியானேனோ நம்பிநாதா 
க 0 நித்தியகர் மங்கள் விட்டு 

சத்தியந்த வறித்திரிந் தேனோ நம்பிநாதா - நான 
பெற்ற பிள்ளை களைச்சிறை 

வைத்துப் பணங் கொடென்றடி த்தேனோ நம்பிநாதா 
பசுகத்தவுங் கன்றுக்குப் பாலைச் 

சற்றும் விடாமலே கறந்தேனோ நம்பி நாதா நல்ல 
பத்தி னிமங்கையர் களைக் 
குத்தஞ் சொல்லிப் புணர்ந் தேனோ நம்பி நாதா . 


- 


விருத்தம் 
48. தேவியைப் பார்த்து மன்னன் திகைத்தவன் சிறுவ னில்லாப் 

பாவியு மானோ மென்று பரதவித் துருகி யேதான் 
ஆவியும் பதைக்கு தையோ அரிகரி நம்பி யென்றே 

கூவியே மனைவி யோடுங் குனிந்தவன் போற்றி செய்தான் . 
49. போற்றியே காரி மன்ன புகலுவோம் கேளா யுந்தன் 

கோத்திரம் விளங்க வேநாங் குமாரனு மாவோ மென்றும் 
ஏத்தமாய் நீயு மிப்போ திவ்வுல காண்டு நாளும் 
கீர்த்திகள் பெறுவா யின்னம் கிலேசமென் விட்டி டாயே . 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


17 


50. மாசிலா முடி தரித்த மன்னவன் காரி ராசன் 

வாசமாய்த் தாந்த க்ஷேத்ரம் வந்தபின் நம்பி மாலும் 
பேசின படிக்கு நாமே பிள்ளையு மாவோ மென்ன 
காசினி விளங்க நங்கை கர்ப்பமு மாகி னாளே . 


51. மைப்புயல் குழலாள் கற்ப மசக்கையால் முகம்வெளுத் 

தப்பொழு தைந்து மாத மாகவு முடல் கனத்து 
செப்பிள முலை கறுத்துச் செல்லவும் பத்து மாதம் 
சப்பைவாய் மருத்துவச்சி தானவள் தோன்றினாளே . 


தரு 
முலையுந் தோல் துருத்திபோல - முகமுந் திரங்கி யேதான் 
தலையும் பஞ்சி போல - மிகத்தா னரைத்து 
எலிக்கண் பீளைகள் சோர- இரும்பி யிரைத்துடல் 
குலுக்கக் குலுக்கக் கையிற் - கோல்பிடித் தந்த 

மருத்துவச்சி தோன்றி னாளே – ஐயா அந்த 
மருத்துவச்சி தோன்றி னாளே . 

விருத்தம் 
53. மருத்துவம் பார்க்கும்போது மைந்தனு மவதரிக்கக் 

கருத்தினில் மிகமகிழ்ந்து காசிரா சேந்திரனப்போ 
விரித்திடும் விதைகள் தானம் வேதியர்க் கேயளித்துத் 

துரைத்தன முடனே மன்னன் சுகமுட னிருந்தகாலை . 
54. இருந்திடும் பொழுதுநங்கை யிவ்வுல களந்த நம்பி 
தருந்தவப் பாலனென்று தானுள மிகமகிழ்ந்து 
வருந்தியேயெடுத்தணைத்துமடிமீதில் வைத்துக்கொண்டு 
திருந்தவுமே தாலாட்டுச் செப்பியே மகிழலுற்றாள் . 

தாலாட்டு 
சூரியன் போல் தெற்குதையந் தோன்றவுமே மேனியெங்கும் 
காரி குலம்விளங்கக் கண்மணியாய் வந்தவரோ. ( 1 ) 
வாரிக் கனகரத்தினம் மாமறையோர்க் கேயளிக்கும் 
காரிக்குப் பிள்ளைக் கலிதீர்க்க வந்தவரோ . 

( 2 ) 


18 | 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


வள்ளலென்னுங் காரி வரங்கேட்க, நம்பியென்பாற் 
பிள்ளைக்கலி தீர்த்த பெருமானே கண்வளரீர் . ( 3 ) 
சிறுகுழந்தை வேணுமென்று செய்தவத்தாற் காரியார்க்கே 
குறுங்குடியில் மேவுநம்பி கொடுத்த மகனாரோ . ( 4 ) 
ஆணிப்பொன் னேயமுதே யடிதொழுது வேந்தரெல்லாம் 
காணிக்கை கொண்டுவருங் காரி மகனாரோ . ( 5 ) 
கழுவாத நன்மணியோ கண்ணார்ந்த கற்பகமோ 
வழுதிவள நாடாள வந்துதித்த குஞ்சரமோ . ( 6 ) 
சந்ததியும் வேணுமென்று தவஞ்செய்த காரிமன்னன் 
‘ சிந்தைக் கவலையெல்லாக தீர்த்த தயாபரனோ. ( 7 ) 
சேவித்துக் கைகட்டித் தேசமெங்குந் தான்புகழப் 
பாவித் தரசாளும் பாலகனென் பால்குடியாய் . 


( 8 ) 


தங்கவளைக் கைவீசித் தவழ்ந்து மடி மீதிருந்து 
கொங்கை சுரக்கு தடா குழந்தாய்நீ பால்குடியாய் . 


( 9 ) 


விருத்தம் 


56. பாலையு மேகுடிக்கப் பரபரத் தழுதுகையும் 

காலையு முதறிக்கொண்டு கண்ணையும் திறந்துபாராப் 
பாலனைக் கையிலேந்திப் பதைத்துட லுருகியேதான் 
வேலினேர்விழியாள் நங்கைவிசாரமிட்டரற்றலுற்றாள் . 


சிந்து தரு 


57. கோடான கோடிதவ மாச்சுதோ மகனே - யென் 

குழந்தையாய் வந்தநீ கூவியழாயோ யென்மகனே ( 1 ) 
நாடாளுவாயென்றெண்ணி யிருந்தேனே மகனே - என்னை 
நல்லோர்கள் நாட்டில் நகைக்கவுதித்தாயோ மகனே . ( 2 ) 
அன்னை முலைப்பா லருந்தா திருப்பாயோ மகனே - நா 
னுன்னை நம்பியிவ் வுலகி லிருந்தேனே மகனே எந்தன் ( 3) 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


19 


சிந்தைக் கவலையைத் தீர்ப்பாயென் றெண்ணினேன் மகனே - புவி 
மைந்தரைப் போலுன் வாயைத் திறந்தழாய் மகனே ( 4) 
உண்மையாக உன்னைப் பெற்று மகிழ்ந்தேனே மகனே - என்றன் 
கண்மணியே யுன் தன் கண்ணைத் திறந்து பார் மகனே ( 5) 
பெற்ற மன துதான் பித்தாகு தென் செய்வேன் மகனே - நீதான் 
சற்றேயுன் சர்க்கரை வாயைத் திறந்தழாய் மகனே ( 6 ) 
கொற்றவன் காரி குலம் விளங்க வந்த மகனே -யுன்னைப் 
பெற்றும் பெறாத மல டியு மானேனே மகனே - பிள்ளை ( 7 ) 
பெற்றாரைக் கண்டு பெருமூச் செறிந்தேனோ மகனே - இப்போ 
உற்றார் நகைக்கவுடம் பெடுத்தேனையோமகனே - இந்தக்( 8 ) 
கோட்டிகள் கொள்ளுங் குறுங்குடி மால் தந்த மகனே - என்னைச் 
சாட்டைப் பம்பரம் போலாட்டி வைப்பாயோ சொல்மகனே - இந்த 
நாட்டில் விளங்கிய கீர்த்தி பெறாமலே மகனே - நடுக் 
காட்டிலேவீ ணாயெறித்த நிலவானேன் மகனே 
பட்டமுங் கட்டியிப் பாருல கையாளு மகனே - செத்தே 
வட்ட முலையுண்ண வாயைத் திறந்தழாய் மகனே ( 11 ) 
கட்டியங் கூறியெக் காளம் பிடிக்கிறார் மகனே - வெகு 
திட்டமா யுன் தன் கண்ணைத் திறந்து பார் மகனே ( 12 ) 
சீதள சந்திரன் போல் வதனம் பெற்ற மகனே - பெற்ற 
மாதாவென் றேயுன் மனதி ரங்காதோ சொல் மகனே ( 13) 


( 10 ) 


விருத்தம் 
சங்குமங் கிலியம் ரத்தினச் சரப்பளி தகத கென்னச் 
செங்கயல் வயல் சூழ்தாந்த க்ஷேத்ரம்வாழ் காரிமன்னன் 
நங்கைமைந் தனுக்கேயேழா நாளிற்காப் பிடவுமென்றே 
கொங்கைகள் குலுங்கக்காது குத்தவுங் குறத்திவந்தாள் . 

தரு 
59.சிங்கப் பதக்கமுஞ் சங்குப் பணியுமி 

லங்கக் குறக்கூடையிடுக்கியே 
தங்க மெனுமிரு கொங்கைக் குடங்கள் கு 
லுங்கக் குலுங்கமெய் குலுக்கியே - குறவஞ்சி வந்தாள் 


20 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


பார்த்திபன் தாந்த க்ஷேத்திரம் வளர்காரி 

வீற்றிருக்கும் வள நாட்டினில் 
தோத்திரங் கள் செய்து சாத்திரம் பகர 
மாத்திரைக் கோலுங் கையுமாய்க் - குறவஞ்சி வந்தாள் . 


( 5 ) 


( 
10 
) 


குறத்தி அகவல் 
60. குழல் முகில் பிறையின் அழகிய நுதலும் 

சிலையிரு புருவம் வலையெறி விழியும் 
நலமெனுஞ் செண்பக மலரெனு நாசி 
பல்லொளி முல்லை சொல்லிளங் கிள்ளை 
வாசமே கமழ்வாய் தேசுநற் குமுதம் 
தொனிகுயி லிதழ்மாங் கனிமதி முகமும் 
கண்டமுங் கமுகு விண்டெனுங் கரமும் 
இளங்கிளி யுகிர்காந் தளுளங் கையும் 
கொங்கைகள் திகழ்நல்மாறி பங்கய வரும்பு 
காரிரு ளெறும்பு சாரிரோ மாவலி 
உந்திநீர்ச் சுழியர விந்தநூ லிடையும் 
மான்குளம் பல்குல் தான் துடைக் கதலி 
ஞெண்டு வராலெனக் கொண்ட முழந்தாள் 
அரும்பு தெரிந்த குறும்பை கணைக்கால் 
பொத்தக மெனுமிரு சித்தடி யழகும் 
தாள் பொற் சிலம்பு சதங்கையுங் கொஞ்ச 
வாள்விழிக் கணையில் மாதவர் மயங்க 
சந்திரசூ ரியப்பிரபை தரளமும் வச்சிர 
கொந்தள வோலை கூர் நுதற் சுட்டி 
சிந்துரத் திலகந் தீட்டியே யழகாய் 
சந்திர வதனந் தகதக தகெனக் 
கஞ்சமா மலர்விழிக் கஞ்சனந் தீட்டி 
பச்சிள முலைபொற் கச்சணி விளங்கு 
கண்டபே ரணம்பொற் குண்டுநற் பவளமுங் 
குன்றி மணியுநற் கொத்துடன் வச்ர 
கண்ட சரப்பளி கழுத்தணி யாரம் 


( 15 ) 


( 
20 
) 


(25 ) 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


21 


(30 ) 


( 35 ) 


சங்குமங் கிலியந் தரளமா லிகையும் 
சிங்கப் பதக்கமுஞ் சிறப்புட னிலங்க 
முன்கை முத்தாரி முத்துமூக் குத்தி 
தங்கக் கடையமும் சரிகையு மணந்து 
சங்கணி வளைகள் தான் கலகல கலென 
கும்கும் வாடை குமுகுமு குமென 
மாகன கத்துகில் மளமள மளென 
மேகலா பரணம் மிகசல்சல் செலென 
ஒட்டியா ணமுடன் இட்டரை ஞாணும் 
வடிவுள வெவையும் கடைவிழிப் பார்வையும் 
பிள்ளைமா ராப்புங் கொள்ளிறு மாப்பும் 
நாடுசெம் பொற்குறக் கூடையும் இடுக்கி 
சாத்திரம் பகரும் மாத்திரைக் கோலும் 
குறியுரை செய்யும் அறிவுள மெய்யும் 
பூசிய கதம்பம் வீசியே காதம் 
குமுகுமு குமென கமகம கமென 
திருவளர் காரி வரைதனில் மேவும் 
அரிவையர் கையில் உரைசெய்மெய்க் குறியும் 
மிஞ்சிய புகழ்க்குற வஞ்சிவந் தனளே . 


( 40 ) 


( 45 ) 


தரு - 
61. ஞானக் குறத்தியும் வந்தாளையா - ஒய்யாரமாக 

ஞானக் குறத்தியும் வந்தாளையா . 


ஞானக் குறத்தியும் வந்தாள் 

நற்குறி சொல்கையிற் பிந்தாள் 
தானிவள் நங்கைக் குகந்தாள் 
ததகிட திமிதிமி தலாங்கு தோமென 


( ஞான ) 1 


அங்கமி வளப் ரஞ்சி 

அன்ன நடைஒயில் மிஞ்சி 
பைங்கிளி மொழிபோற் கொஞ்சி 
பத்மினி சாதியு தித்தனள் வஞ்சி . 


( ஞான ) 2 


22 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


சங்குமங் கிலியங் கட்டி 

சந்திரசூர் யப்பிரபை சுட்டி 
செங்கை தனிற்குறப் பெட்டி 
சேணுதய சௌந்தரி தலாங்குதோமென . ( ஞான ) 3 


நற்றமிழ்க் கருளுங் காரி 

ராசேந்ரன் நாட்டில் சிங்காரி 
தத்திமி ததக்கிட தாரித் 
தகிடதிமிதிமி தலாங்கு தோமென. 


( ஞான ) 4 


குங்கும வாடைகள் பூசி 

கொங்கண டங்கண தேசி 
தங்க வளைக்கையை வீசி 
ததகிடதிமிதிமி தலாங்கு தோமென. 


( ஞான ) 5 


ஞானக் குறத்தியும் வந்தாளையா - ஒய்யாரமாக 
ஞானக் குறத்தியும் வந்தாள் . 


வசனம் 


வாசல் தரு ( நவரோசி ) 


62. வாசலிது வாசலிது - அம்மே 

மகராசன் வாசலிது அம்மே . 
ராசரீக னெனுங்காரி யம்மே 

மகராசன் வாசலிது அம்மே . 


( 
1 
) 


வன்னமணி முடி தரித்த மன்னர் 

வந்துதொழும் வாசலிது அம்மே . 
அன்னமுடன் சொன்னங்களு மன்பாய் 

அளிக்கும் செம்பொன் வாசலிது அம்மே . 


( 2 ) 


தனதான்ய சௌபாக்யம் மிகவே 

தான் விளங்கும் வாசலிது அம்மே 
கனதைபெற அனைவருக்கும் அருளும் 

கன்னனென்னும் வாசலிது அம்மே. 


( 3 ) 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


23 


( 4 ) 


( 5 ) 


தங்கரத்தின சிவிகைகளும் அம்மே 

சந்திரகாந்த மேடைகளும் அம்மே . 
மங்களம்போ லனுதினமும் மிகவே 

வாழ்வு பெறும் வாசலிது அம்மே . 
தேசமெங்கும் புகழ்தாந்த க்ஷேத்திரம் 

செழிக்க வந்தோன் வாசலிது அம்மே . 
மாசிலாமா முடிதரித்த காரி 

மன்னனுடை வாசலிது அம்மே . 
பொழிகருணை யாதிநாதர் பாதம் 

போற்றுகின்றோன் வாசலிது அம்மே . 
வழுதிவள நாடாள இங்கே 

வந்துதித்தோன் வாசலிது அம்மே . 
சொற்காதி போகம்வள ரிந்த்ர 

சுமுகனுடை வாசலிது அம்மே , 
சற்குணனாம் போர்க்கழியார் அருளும் 

தனையனுடை வாசலிது அம்மே . 


( 
6 
) 


( 
7 
) 


வசன விருத்தம் 
63. வாசநல் தாந்த க்ஷேத்திர மன்னவன் வழுதி நாடன் 

காசினி புகழ்ந்து போற்றுங் காரிரா சேந்திர னாட்டில் 
வாசலின் மகிமை கேட்டு மனசுசந் தோஷ மாச்சு 
தூசிலா துனது சாதி மகிமையைச் சொல்லு வாயே . 

தரு 
64. சாதியின் மகிமைகே ளம்மே - எங்கள் குறச் 

சாதியின் மகிமைகே ளம்மே . 
ஆதிநாதரைத் தொழுங் காரி ராசன்னாட் டணங்கே(சாதி ) 1 
கறுத்தபொற்றுகிலாடை யுடுப்போம் - மனம் 
களிக்கக் கொழுந்தனைக் கட்டியணைத்துப் படுப்போம் . 
குறத்திகள் பிள்ளை பெற்றெடுப் போம்- நாங்கள் 
குழுவனுக் குக்காயம் கூட்டியே கொடுப்போம் . ( சாதி ) 2 


24 


ஸ்ரீ பாரங்குச நாடகம் 


(சாதி ) 5 


சங்கையில் லாமல்சஞ் சரிப் போம் - அம்மே 
சங்குப்பணியுஞ் சிங்கப் பதக்கமுந் தரிப்போம் 
வங்கணவகை தெரிந் துரைப்போம் - செம்பொன் 
மலையிற் கனிகளுண்டு மகிமைபெற் றிருப்போம் . ( சாதி ) 3 
இட்டமாய்க் கைக்குறி பார்ப்போம் - பெண்கள் 
இருதயத்தில் இருக்கின்ற கவலையைத் தீர்ப்போம் 
திட்டமாய் அபிமானம் காப்போம் - குறி 
செப்பியே செம்பொன் தரச் செங்கை ஏற்போம் . (சாதி ) 4 
காட்டி லகிற் கொம்பு வெட்டிக் - குடிசை 
கட்டிக் கவரிமயிர் கனக்கவே கட்டி 
மேட்டிமை யாய்க்குறப் பெட்டி - கையில் விளங்க 
நாட்டினிற் குறி விளம்புவோம் கெட்டி . 
வக்கர மணிகுன்றி பூனை - காச்சி 
மணியணி வோம்வள்ளி மணவாளன் தானே 
திக்கெங்கும் புகழ்படைத் தோனே -யந்தச் 
சிவனுடை மகனெங்கள் மருமகன் தானே . 

வசன விருத்தம் 
65. குறிசொல்லுங் குறத்திமாதே கொற்றவன் காரிராசன் 
அறிவுடன் தவங்கள் செய்யு மதிசயங்கண்டு அன்பாய் 
குறுங்குடி நம்பிமாலுங் குமாரனு மாவோமென்னச் 
சிறுவனுக் கின்னதென்றே செய்கையைச் சொல்லுவாயே . 

விருத்தம் 
66.செய்கையைச் சொல் வேன் காரிதேவிநீ நங்காய் கேளாய் 
மைம்முகி லாதிநாத மாலின் சன்னதிக்கே சென்றால் 
உய்யவு முலகமெல்லா முத்தமாசுணப்பு ளிக்கீழ்த் 
தெய்வமாய் வாய்திறந்து செப்புமுன் மகனுமென்றாள் . 
67. வெகுமதி குறத்திக்கீந்து வேந்தனும் நங்கையாரும் 
நகைமுகச் சோதியாதி நாதனைப் புகழ்ந்து போற்றி 
செகமெல்லாம் வளங்கவேயான் சிறுவனைப் பெற்றகீர்த்தி 
தகைமையும் விளங்கவென்றே யுரைத்துச்சன் னிதியில்விட்டாள் . 


( சாதி ) 6 


. 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


25 


68. பிள்ளையென் றேமகிழ்ந்தே பெற்றிடும் நங்கையாரும் 
வள்ளலென் றோதுங் காரி மன்னனும் பார்த்திருக்க 
உள்ளமு மகிழ்ந்தே யாதிநாதனை யுகந்துபோற்றிக் 
கள்ள மாய்ப் புளிக்கீழ் மாறன் கைதவழ்ந் தேகலுற்றான் . 


தரு : (மத்யமாவதி ) 
69. தவழ்ந்தே வரற் சேவையைப் பாரும் - ஞானதேசிகன் 

தவழ்ந்தே வரற் சேவையைப் பாரும் . 
தவழ்ந்தே மலர்க்கரங்கள் சிவந்திடவும் புளிக்கீழ் 
தவம்புரிந் தடியவர் பவங்களை யுமகற்ற . ( தவழ் ) 
தண்டை நூ புரவொலி கொஞ்ச - தழைக்குஞ் சந்திர 
மண்டல முகத்தொளி மிஞ்ச - வடிவழகைக் 
கண்டே யோடவுங் கலியஞ்ச - கத்தூரிக்காப்பும் 
வண்டணி மலர் முத்துக் - கொண்டைகுலுகுலென 
கண்ட சரப்பளி கலகலகலென . 

(தவழ் ) | 
சந்திரசூரியப் பிரபையுஞ்சுட்டி - தகதகதகென 
விந்தையா கச்சிரசிற் கட்டி - மெய்யர்க்குமெய்யன் 
தந்தை தாயையு மெள்ளத்தெட்டி - தானாதிமாலை 
வந்தனமும் செய்து - சிந்தை மதிழ்ந்துசேட்த் 
திந்திருணிக் கீழ்மறைச் செந்தமிழ்பாட . 

( தவழ் ) 2 
தொண்டர்க் கன்பான கிருபையாளன் - கோதிச்செழும் 
புண்டரீக மலர்ப் பொற்றாளன் - புளகிதமான 
தண்டுளப மணிந்த தோளன் - தாழ்வச்சிர 
குண்டலங் களசைய எண்டிசை - யனை வரும் 
தெண்டனிட்டுச் சேவையைக் கண்டுகண்களிக்க. (தவழ் ) 3 

விருத்தம் 
70. விட்டிடும் பிள்ளை தானும் மெள்ளவே தவழ்ந்துவந்து 
திட்டமாய்த் திருப்புளிக்கீழ் சிறுவனும் இருக்கும் போது 
அட்டதிக் கிரிலும் போற்றும் ஐயனென் றோடிவந்து 
வட்டமா முலையாள் நங்கை மைந்தனைப் பார்த்துச் சொல்வாள் . 


26 

ஸ்ரீ பராங்குச நாடகம் 

தரு (கெண்டை ) 
ஆதிநாத ரையுமன்பாய் அடியிணைகளைப் போற்றி 
சோதிவாய் திறந்துவார்த்தை சொல்லுவாய் நீ யென் றிருந்தேன் 1 
வேதனைக்கா ளாவாயென்று விதித்தானே என் தலையில் 
மாதவம் செய்த திதனுக்கோ மைந்தனே நீ யிங்குதித்தாய் 2 
வேதியர்கள் வீதிகளும் வேந்தர்களின் வீதிகளும் 
தாதியர்கள் வீதிகளும் சற்சனர்கள் வீதிகளும் ( 3) 
ஓதுமறைச் சாலைகளும் ஓங்குகரும் பாலைகளும் 
தாதலர்ப் பூங்காவுகளும் தாமரையின் வாவிகளும் (4 ) 
மண்டபவ லங்காரமும் மணிமதிட்கோ புரங்களும் 
அண்டர்கள் பரி வாரமும் ஆதிமாலுக் குபசாரமும் ( 5 ) 
சேடப்புளிக் கீழ்ப்பிரம தியானஞ்செய் திடும்நேசமும் 
நாடுந்தென் திருக்குருகை நகரிதனில் வாசமும் ( 6 ) 
பத்துமாத முஞ்சுமந்து பரிவாக நானுமுன்னைப் 
பெத்ததிதுக் கோமகனே பெருமானே யிங்குதித்தாய் . ( 7 ) 
விருதெக்கா ளம்பிடிக்க மெல்லியர்களும் நடிக்க 
மருமலர் கள் முடிக்க வந்து கட்டி யம்படிக்க 

( 8 ) 
முரசுக ளுமடிக்க முடிமன்ன ரடிபோற்ற 
அரசாளா மல்மகனே அய்யனே நீ யிங்குதித்தாய் . ( 9 ) 

வசனம் கலித்துறை 
72. திருவவ தாரத் திருப்புளி நீழற் சிறுவனுமே 
ஒருகையில் ஞான உபதேச முத்திரை யோங்கிய நல் 
பெருமையி னாண்மையை நங்கையு மேகண்டு பிள்ளை யென்றே 
அருமை களுமிட் டழைத்தோடி யேவந் தரற்றினளே . 

புலம்பல் தரு கெண்டை 
ஐயகோநா னென்ன செய்வேன் அரியதவ மும் செய்தேன் 
வையகம்க கைக்கப்பெற்றேன் மைந்தனில்லாப் பாவியானேன் . 1 
வள்ளல்காரி ராசன் தானே வரம்பொய்த்த தறியேனே 
பிள்ளையென்று மகிழ்ந்தேனே பெற்றும்மல டியானேனே .2 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


27 


இட்டபாக்கி யங்கள் பெற்றேன் இவ்வுலகை ஆண்டிருந்தேன் 
பட்டங்கட்ட யாரைவைப்பேன் பாலனே நான் என்ன செய்வேன் 
பாலனுமில் லாதபாவி பதைக்குதடா என்னாவி 
ஓலமிட்ட ழைத்தாற்கூவி ஓடிவாகு ழந்தாய்தாவி ( 4 ) 
கொற்றவன் தவம்புரியக் கொங்கைரெண்டும் பால்சொரிய 
பெற்றவர்க் குபகரியாப் பிள்ளையுண்டோ சொல்தெரிய ( 5 ) 
பெற்றமனம் பித்தாமல்லோ பிள்ளைமன தேதுகல்லோ 
உற்றதுகே ளெந்தன் சொல்லோ உன் செவியிற் கேளாதல்லோ . 
புதல் வருட னே கூட போய்மகனே விளையாட்டா 
கதறநான் ஞாயமோடா கண்மணியே கிட்டவாடா . ( 7 ) 
மாதவத்தோர் போதனையோ மனத்துயர வேதனையோ 
ஆதிநாதன் சோதனையோ அறியேன் சொல் நீதானேயோ . 
இன்னதென்று அறியேனே ஏது செய்வேன் விதியோனே 
மன்னவர்க்கு மன்ன வனே வாய்திறந்து சொல்மகனே . ( 9 ) 


விருத்தம் 
74. மகத்துவ முடைய நங்கை மன்னவன் காரி ராசன் 

திகைத்தவர் விசார மிட்டுச் சிந்தையும் உருகியேதான் 
செகத்தினில் விளங்கவேநான் சிறுவனைப் பெற்றதற்கு 
நகைக்கிட மாச்சு தென்று ராசனும் வீற்றி ருந்தான் . 


வசனம் விருத்தம் 


75. வீற்றிருந் தவனுங் காரி வேந்தனும் மைந்த னுக்கே 
பார்த்திட வேணும் நாடிப் பரிக்ஷையும் ஆய்ந்து பார்க்க 
மாத்திரைப் பையுங் கொண்டு வாகடப் படியு ரைக்கும் 
சாத்திர வைத்யர் தம்மைத் தானிங்கே வரச்சொல் வீரே. 


76. வாதபித் தங்கள் சேட்பம் மந்திர யந்த்ர தந்த்ரம் 

பூதலந் தன்னில் நம்மைப் போலவே யில்லை யென்றும் 
தாதுலட் சணவயித்ய சாத்திரப் படிக்கு நன்றாய் 
ஓதுவோ மெனவயித்யர் உசிதமாய்த் தோன்றி னாரே . 


28 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


( 
1 
) 


( 
2 
) 


( 
3 
) 


தரு 
77. சீதள உட்டிணமும் வாதங் களுக்கந்த 

சிந்தா மணிசந் திரோதயமும் 
வாதராட் சஸமாத் திரைகளும் கொண்டு 

வயித்திய ரும்வந்து தோன்றினாரே . 
சங்கத் திராவகம் பூபதி தாம்பிர 

பஸ்மமுஞ் சொர்ண புஸ்மமுடன் 
வங்கண மாய்வங்க பஸ்மமுங் கொண்டு 

வயித்திய ரும்வந்து தோன்றினாரே . 
இந்தவுல கிற்பில்லி சூனியங் களுக்கும் 

எதிர்த்த வர்க்குமார் பாணியென்றும் 
மந்திர மிணுமிணுந் தெந்திர மெழுதும் 

வயித்திய ரும்வந்து தோன்றினாரே . 
கோகர்ண கெசகர்ண வித்தைக ளும்ரச 

குளிகள் மூலிகைக் கிரிகைகளும் 
ஆகம மாயக்னித் தம்பமு மோடிக் 

களத்தலா கமும்வாயுத் தம்பங்களும் ( 4) 
மோகனத் தம்பமு டன் சலத் தம்பமும் 

முகவசி கரமிருக் வசிகரமும் 
மேகசூலையுங்குன்ம வாதங்களுக்கந்த 

வில்வாதி விஷமுட்டித் தயிலங்களும் ( 5 ) 
ரோகங்களுந்தானின்ன தென்றே யறிந்து சொல்ல 

நொண்டித் திம்மாசிப் பண்டிதனும் 
வாகடப் பொத்தக மாத்திரை யுங்கொண்டு 
வயித்திய ரும்வந்து தோன்றினாரே . 

( 6 ) 
விருத்தம் 
78. வயித்தியர் தானுங் காரி மன்னவா கேள யுந்தன் 
வயித்தில்மா தவப்பாலற்கு வாதபித் தங்கள் சேட்பம் 
நயத்துட னறியவேண்டி நாடிகள் நன்றாய்ப் பார்த்தோம் 
சயித்தியஉட் ணஞ்சேர் வ்யாதி தானிது வல்லவென்றார் . 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


29 


79. தானிது வல்ல வென்றால் சாத்திரக் காரர் சோசியர் 
ஞானமு மேமி குந்தோர் நன்மறையோது பார்ப்பார் 
பானுவைப் போலு தித்த பாலற்கீ தென்றே சொல்ல 
மானிலத் தாய்ந்து பார்த்து வந்திடச் சொல்லு வீரே . 


80. அப்பையுந் தொப்பையுங் குப்பா பட்டரும் 

அம்பியு நம்பியின் தம்பியு மாயந்த 
அம்மா ளய்யனும் பெம்மா ளய்யனும் 
அத்தா னய்யனும் பொத்தா னய்யனும் 


அப்பா வையனும் சுப்பா பட்டனும் 
ஆதிமுத் தையனும் வேதம்பெத் தய்யனும் 
அண்ணா வையனும் தெண்ணூ ரையனும் 
அந்தணரும் வந்து தோன்றினாரே . 


விருத்தம் 


பாட்டன் தலை முறையிலேநாம் பஞ்சாங்கம் பார்த்ததில்லைக் 
கேட்டைமூட்டையுமே செவ்வாய்க் கிற்திகை பரணி நாளும் 
கேட்டுத்தமமே காதெசி கிராணமும் வருகு தென்று 
போட்டிசாத் திரங்கள் சொல்லப் புரோகிதர்தோன்றினாரே . 


தரு 


82. சீவை குண்டந் திருக்குருகூர் 

தென் திருப் பேரும் திருக்கோளூர் 
தேவ ரிரட்டைத் திருப்பதியும் 

சீர்வளர் தாந்த க்ஷேத்திரமும் 
பூவுல கம்புகழ் பெருங்குளமும் 

புளிங்குடி வரகுண மங்கையுடன் 
காவலன் பாற்சாத் திரங்கள் சொல்லக் 

கட்ளைப் புரோகிதர் தோன்றினாரே . 


30 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


வேறு தரு 


83. பட்டவர் திதிக்கிலை யீட்டரிசி வாங்கும் 

மட்டிச் சங்கரனு மொட்டைச் சுப்பனும் 
பட்டணப் புரோகிதம் கட்டளை நம்மதென்று 
குட்டைநா கநாதனுந் தோன்றினாரே . 


விருத்தம் 


சாத்திர மெல்லாம் பார்த்தோம் சகலசோ சியங்கள் பார்த்தோம் 
பிரார்த்தனை யான உன்றன் பாலன்சா தகப்ப லன்கேள் 
நாற்றிசை புகழு மாதி நாதனைப் பணிந்தெந் நாளும் 
ஏற்றமாய்த் திருப்பு ளிக்கீ ழிருப்பனென் றிருக்கு தையா . 


இருக்குதென் றுரைக்கு மப்போ திதயமு மிகத்த ளர்ந்தே 
உருக்கமாய்ப் பெற்ற பாலன் உகந்துதான் திருப்புளிக்கீழ் 
இருக்கவும் பிரம தேவன் எழுதின படியோ என்று 
கருத்தினில் விசார மிட்டுக் காரிரா சனுமிருந்தான் 


86. நங்கைபால் நம்பி மாலும் நாமமும் நம்மாழ் வாராய்ச் 

செங்கைமுத் திரையு மாகித் திருவவ தாரஞ் செய்யச் 
செங்கதிருதயம் போலத் தெட்சிணம் விளங்கக் கண்டு 
கங்கையின் கரையி ருந்த கன தவ யோகி வந்தார் . 


தரு 


87. கதிரவனுதயம் போலக் காணவுமே தெட்சி ணத்தில் 

அதிசயம் பார்க்க வென்று அன்புடனந்த க்ஷணத்தில் 
துதிபர வுங்குருகூர் சுருதித் தமிழ் மணத்தில் 
மதுரமொழி தேடிய மதுரவி தோன்றினார் . ( 1 ) 
தரித்தசெய் தாவடம் தண்டுடன் கமண்டலமும் 
விரித்த சடைமுடியும் மின்னூல்ரத்ன குண்டலமும் 
மருக்கமழும் வகுள மாறன்னா வீறன் தலமும் 
கருத்துள் நா டிமதுர கவியோகி தோன்றினாரே . ( 2 ) 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


31 


விருத்தம் 
88. கொற்றவன் காரி ராசன்குமாரமார்த்தாண்டம் போற்றி 
முத்திக ளருளும் ஞான முத்திரைக் கையா போற்றி 
நற்றவ முடையாய் போற்றி ஞானதே சிகனே போற்றி 
கர்த்தனே போற்றி யுன் தன் கழலிணைபோற்றி போற்றி , 
89. “ செத்தத்தின் வயிற்றி லேதான் சிறியது கிடந்த தானால் 
எத்தைத்தின் றெங்கேதானே யிருக்குமோஇயம்பும் " என்ன 
அத்தைத்தின் றங்கே தானே யிருக்கு " மென் றந்த ரங்கம் 
முத்தமிழ்த் திருக்கோளூரின் முனிவனுக் குரைசெய்தானே . 
முனைபெறத் திருக்கோளூரின் முனிவனங்கேது சொல்வான் 
மனமிக வும்ம கிழ்ந்தேன் மன்னவா கேளா யுன்றன் 
தனையனென் றிருக்க வேண்டாந் தானிவன் தேவன் கண்டாய் 
உனது நாடாண்டு கொண்டு உகந்துதானிருக்கச் செல்வாய் . 
91. எனதுள மகிழ வேதான் இவ்வுல களந்த நம்பி 
தனையனென் றேயு தித்த தாலவன் தேவ னென்றால் 
முனிவனே அடியே னுந்தான் முத்திதான் பேறவே தேவர் 
அனைவருஞ்சேவையென்பா லளித்திடச் செய்வீ ரென்றான் . 
92. விளங்கவு முனிவ னப்போ விண்ணவர் மாறன் மார்பில் 

உளங்களி கூரச் சேவையுகந்துதா னளிக்கச் செய்து 
வளங்கள் சேர் வழுதி நாடும் மன்னவா ஆள் நீ யென்ன 
தெளிந்துநற் காரி தாந்த க்ஷேத்திர மேகினானே . 


அந்தமாய்த் தவங்கள் செய்யும் அகத்திய முனிக்குத் தானே 
சந்ததந் தமிழ்க்கு முத்தி தந்திட நம்மாழ் வார்க்குச் 
சிந்தையில் துயர கற்றிச் சேவையு மளிப்போ மென்று 
நந்தணி ஸ்ரீவை குண்ட நாதனுங் குருகை வந்தார் . 


கண்டார்வம்- தரு 


94 , கருடன் மேல்ஸ்ரீ வைகுண்ட நாதர் வருவது 

காணக் கண்க ளாயிரம் வேணுமே . 


32 


ஸ்ரீ பராங்குச நாட்கம் 


விருது நாகசர மேள வாத்தியங்க ளடிக்க 
மெல்லியர் சாமரைபோட வெண்குடைகள் பிடிக்க 
கருணைக்கிருபைக் கடலெனவுங் கட்டியங்கள் படிக்க 
கனகரத்தி னாபரணக் கன்னியர்கள் நடிக்க - கருடன் மேல் 


( 1 ) 


கந்தருவர்க ளும்நாதகீ தங்களும் பாடி 
கமலமல ரடிசேவை கண்டுகலியோட 
அந்தரத் தமரர்களும் அனை வருங்கொண் டாட 
அவனிதனில்விளங்க அருமறையின் தமிழ்தேட - கருடன் ( 2 ) 

நாதமுனிக் காகநம் மாழ்வார வதரிக்க 
நான்முக னிந்திரன் முனி நாரதரு முபசரிக்க 
பாதசேவை களைக்கண்டு பத்தர்ந மஸ்கரிக்க 
பாருலகோ ருய்யும் படிக்கவேவந் துபகரிக்க ( 3 ) 


கருடன் மேல்ஸ்ரீ வைகுண்ட நாதர் வருவது 
காணக் கண்க ளாயிரம் வேணுமே . 


விருத்தம் 


வாசவன் முனிவன் போற்றும் வைகுண்ட பதியே போற்றி 
காசினி யளந்தாய் போற்றி கருடவா கனனே போற்றி 
தேசுள சிலையும்வாளும் திகிரிசங் கணிந்தாய் போற்றி 
ஈசனே போற்றி யுன்றன் இணையருள் போற்றி போற்றி . 


96.முனை பெற நம்மாழ் வாரை முத்தமி ழுரைக்கச் சொல்ல 
அனுதினம் விளங்கந் தாதி யாசிரி யமும்வி ருத்தம் 
எனுந்திருவாய் மொழிச்சொல் இயம்பவு நூற்றெண்மாலும் 
மனமகிழ் திருப் புளிக்கீழ் வந்தெமைப் பாடு மென்றார் . 


இந்தநற் பிரபந்தம் சொல்ல எடுத்ததைப் படித்த பேர்கள் 
அந்தமாய் வானிற்செல்ல ஆதலா லஃதி றக்க 
செந்தமிழ்ப் பிரபந்த மிந்தச் செகந்தனில் விளங்கச் செய்ய 
சிந்தையுமகிழ்ந்துவிஷ்வக் சேனரைப் பார்த்துச் சொல்வார் . 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


33 


98. செகதலம் புகழும் விஷ்வக் சேனரே சொல்லக் கேளீர் 
நகைமுகச் சோதி மன்ன னார் தலந் தன்னி லேதான் 
முகமிக மலர்ந்து நாத முனியென அவத ரித்து 
மகிமைசேர் குருகை நோக்கி வந்திடும் என்று சொன்னார் . 
தவங்கள் செய் காரி ராசன தனையன் வாழ் தலத்தை நோக்கி 
கவனமும் மனதில் எண்ணிக் கடுகியே வருகும் போது 
நவமணித் துளவம் பூண்ட நாதமா முனிகு டந்தை 
அவனியிற் புகழ வந்தார் அந்தணர் தோன்றி னாரே . 
100. பீளைகள் சோரக் கண்கள் பித்தெழ இருமல் நோக்கும் 

கோளையும் உடல்நடுங்கிக் குழறியே பேசிக் கொண்டு 
வாளைகள் தாவுஞ் சோலை வயல்கயற் சூழ்கு டந்தை . 
ஆளெனத் துதிகள் செய்தே அந்தணர் தோன்றினாரே 


101. குடுக்கைக் காப்புப் போலுடல் மாசியும் 

குறுகியே நடந்து ஓகயை வீசியும் 
நடுக்கி நடுக்கிக் குமுறிப் பேசியும் 

நரைத் தலையும் பல் பிடித்த பாசியும் 
இடிக்கி யிடிக்கியே கண்கள் கூசியும் . 

இரைத்திலும் பிக்கொண்டு சிந்தும் நாசியும் 
அடுத்தாரா வமுதனைத் துதிகள் செய்யும் 
அந்தண ரும்வந்து தோன்றி னாரே . 

விருத்தம் 
சிலையுடன் கதையும் வாளும் திகிரிசங் கணிந்த தோளன் 
அலைகடற் றுயிலும் ஆரா வமுதனைத் துதிகள் செய்யும் 
சொலவினில் ஆயிரத் துளிப் பத்தெனுஞ் சொல்லைக் கேட்டு 
நலமருள் குருகை நோக்கி நாதமா முனிவந் தாரே . 

தரு 
103. நம்மாழ்வாரை நாளும் போற்றி செய்திட 

நாதமுனி வந்தாரே . 
இம்மா நிலம்புகழ்ந் தேத்துங் குருகையில் 
இங்கித மாயந்த ரங்கம் மதுரகவிக் 
கங்கமா யுரை செய்த நங்கை சுதராக ( நம்மாழ்வாரை ) 


. 


34 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


பாகவ தப்ரா வண்ணியமு டன் சீர் வேஷ்டியும் - திரு 

பன்னிரு நாமம் விளங்கிய பரத நாட்டியம் 
ஆகம வேத புராணப்ரபந்த கோஷ்டியும் - செக 

தாதிநா தன்சந் நதித்திருப் புளிநிழற் காட்சியும் 
கோகக கக்கரம் ஞான முத்திரையும் 

யோகமுந் தாம்பிரவர் ணியின் நதிக் கரையும் 
பாகெனும் நற்றமிழ் ராகம்பண்ணிசைவை 

போகமும் நித்திய ராகிய குருகூர் ( நம்மாழ்வாரை ) 1 


காசினியெண்ணேழ்தேசமெங்கும்புகழ்மாகாரியின் -பாலில் 

காதல னாகிவந் தவதரித் திடுமா காரியன் 
தேசுள ஞானப் பிரகாசம் விளங்கிய சூரியன் - போல 

திருவவ தாரமும் பூரண கடாக்ஷ உதாரியன் 
வாசமு மேகமழ் வகுளா பரணன் 

மாமதி முகம்விளங் கியலோக சரணன் 
வீசிய புகழ்மகா தேசிகன் குருகூர் 

வாசமு மான உல் லாசவை போக ( நம்மாழ்வாரை ) 2 


கொண்டல் தவழ்மலர்க் குழல் முடி யிட்டலங் காரமும் - கொண்ட 

கோலமு மேவளர் சுந்தர வச்சிர சரீரமும் 
அண்ட ரண்டபகி ரண்டங் களுக்கா தாரமு - மான 

அருமறை யின்பொரு ளின்றமிழ் வேதகம் பீரமும் 
வண்டணி செந்துள பந்திகழ் தோளும் 

வாதியர் நிதம்பணிந் தேத்தும்பொற் றாளும் 
தண்டனிடுந் தொண்டர் கண்டுகண் களிகூர 
டண்டரீகக்கரங்கொண்டமுத்திரையும் நம்மாழ்வாரை) 3 


கலித்துறை 


துயர் நீக்கும் ஞானச் சுடரொளி யாய்வந்து தொண்டு கொள்ளும் 
செயலும் பரகதி தானே யளிக்கும் தெரிசனத்தின் 
நயமும் வகுளப் பெருமான் உரைக்கின்ற நற்றமிழும் 
உயர்தென் குருகை நகர்க்கிணை யோ இவ் வுலகங்களே . 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


35 


தரு 
105. இந்தப்பூ லோகத்தில் குருகூரி னதிசயம் 

போலவே தானுமுண்டோ. 
நம்பிமா லானநம்மாழ் வார்வாழும் வள நாடும் 
வல்வினை கள்பறந் தோடும்- நாளும் 
நல்கும் வரமுங்கை கூடும் - நல்ல 
கல்விப் பொருள்களைத் தேடும்- வேதச் 
சொல் விளங்குந் தமழ்ப்பாடும் 

( இந்தப்பூ ) 
கொஞ்சு கிளிகுயில் கூவும் செம்பொன் மதில் 

கோபுர முமலங் காரம் - நாளும் 
மிஞ்சு புகழ்வேத கோஷம் முழங்கொலி 

வீதிகள் தோறும்விஸ் தாரம் - அந்த 
பஞ்ச பாணனு மயங்குந் தெரிசனம் 

பாகவ தாள்பரி வாரம் - மனச் 
சஞ்சல மில்லாமல் தானளிக் குமுத்தி 

தாம்பிர வர்ணிநதி தீரம் - அதைத் 
தஞ்சமென் றார்க்குப சாரம் - ஆர்க்கும் 

நெஞ்சமஞ் சாதாண்மை வீரம்- செய்யும் 
வஞ்சனை தீர்க்குங் கொடூரம் - அதை 

என் சொல்வேன் காணுங்கெம் பீரம் ( இந்தப்பூ ) 1 
உன்மத பித்தம் பிடித்துப் பதைத்துடல் 

ஊன்றாமல் வேருடன் பேர்க்கும் பின்பு 
தன்மநினைவு கொள்ளும்படி யாக்கியே 

தன்பொரு ளன்றேதற் காக்கும் - அந்த 
மின்முகில் வண்ணன் அடிமையென் றேபரம் 

வீற்றிருக் கும்படி சேர்க்கும் 
பொன் முடி வானவ ரினனுடன் கூடிப் 

பிரியாம லேகிருபை பார்க்கும் - செய்த 
கன்மவி டாய்களைத் தீர்க்கும் - இனிச் 

சென்மமெ டாவர மேற்கும்படி 
இம்மையி லேதாரை வார்க்கும் - அதில் 

நன்மையுண் டாமேயெல் லார்க்கும் ( இந்தப்பூ ) 2 


36 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


ஞாலமுண் டானடி காணவுண் டாம்மிக 

ஞான பக்திவை ராக்கியம் - அந்த 
நீலவண் ணனாதி நாதன்சே வைநிதம் 

நிட்சேப மும்வேண பாக்கியம் - நாளுஞ் 
சேலெழு துந்திரு வின் கடாட் சம்வளர் 

செய்யும் மறைத்தமிழ் வாக்கியம் - நங்கை 
பாலனா கியநம் மாழ்வார் களிகூரும் 

பாங்கான க்ஷேத்திர ஆரோக்கியம் - அனு 
கூலதெ ரிசன யோக்கியம் - அதி 

னாலே விளங்குஞ்சி லாக்கியம்- இனி 
மேலுண் டோபோக போக்கியம் - ஒருக் 
காலுமே நீங்காத சௌக்கியம் ( இந்தப்பூ ) 3 

விருத்தம் 
106. பரிவுடன் திருப்பு ளிக்கீழ்ப் பராங்குச நம்பி யப்போ 
கரிசன மாக வந்து கண்ணிநுண் சிறுத்தாம் பைத்தான் 
உரையுமா யிர மீரா றுருவெனச் செய்தீ ராகில் 
கருணைசேர் நம்மாழ்வாரைக் காணலாம் என்று ரைத்தார் . 
கரமுமே கூப்பி அன்பாய்க் கண்ணி நுண் சிறுத்தாம் பைத்தான் 
உருவுமா யிர மீரா றுரைத்திட வேயு கந்து 
சுருதிநற் றமிழ்ப்ர பந்தஞ் சொல்லவென் றேநம் மாழ்வார் 
பிரியமாய் மாமுனிக்குப் பிரத்யக்ஷ மாயி னாரே . 


சாவேரி தரு 


108 . நம்மாழ்வார் திரு அவதாரஞ் செய்த 

ஞான தேசிகன் சேவை பாரும் 
இம்மா நிலத்தில்கா ரியுமனங் களிக்கவே 

மின்முகில் நம்பி மாலுமக வாகிய ( நம்மாழ் ) 
நெத்தியி லணிகஸ் தூரியின் காப்பும் - துயர் 

நீக்குமந் தகாசச் சேவையின் கோப்பும் 
பத்தியு டனடி யார்கை கூப்பும் - நாளும் 

பரப்பிரம்மத்தியானம் செய்திடும் வாய்ப்பும் - எங்கும்பிர 
சித்த னெனும்பரி சுத்தன் நித்திய 

முத்தி தரும்மறை நற்றமிழ்க் கொரு 
கர்த்தன் எனவளர்த் தமுத் திரை 

பெற்ற திருக் குருகைத் தலந்தனில் . ( நம்மாழ் ) 1 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


37 


தாதம ருஞ்ச ரோருகக் கையும் - அந்தத் 

தபன னுதயம் விளங்கிய மெய்யும் 
ஆதிநா தனையா ராதனை செய்யும் - அன்பாய் 

அடிய வர்க்கிரு வினைகளைக் கொய்யும் - திகழும்வெண் 
போதில் நான் முகன்வே தந்தமிழ் செய்து 

நாதமுனிக்குகந் தோதும் மகிமையும் 
தீதிலா மனு நீதி புனையூருல் 
மாதவம் புரி சீதர னிந்த 

( நம்மாழ் ) 2 
திருமஞ் சனமு முழக் கொலியும் - அந்தச் 

சேவையைக் கண்டோடுங் கலியும் 
சுரர்து தித்துத் தொழுமஞ் சலியும் - காந்தி 

துலங்க வேவத னமம் புலியும் - நற்புனல் 
பருகுகங் கையின்கரை யில் நற் றவம்புரி 

மதுரகவி வருகவவற் குகந்துரை செய்கையுந் 
திருவர வப்புளி நிழல்திர முமான 
தென் குருகை வாசமும் . 

( நம்மாழ் ) 3 
விருத்தம் 
காமவேள் தாந்த க்ஷேத்ரங் காரிரா ஜேந்த்ர சந்த்ரன் 
தாமகிழ்ந் தருளும் ஞானத் தமிழ்க்கடல் அமுதே போற்றி 
நாமமே விளங்கு கின்ற நற்றவு முடையாய் போற்றி 
மாமலர்ப் பதனே போற்றி வகுளதே சிகனே போற்றி . 

தாழிசை 
110. குருகைவா ழுந்திரு வழுதிநா டனெனுங் 

குருபரன் இருபதாம் புயன் 
குணநிதிக் கடலும் இணையுமற் புதமும் 

குமுதவா யின்மொழி யமுதமும் 
இருசெவிக் குழையும் அசையும்விற் புருவம் 

இந்து நேர் வதன அந்தமும் 
எழில்முடிக் குழலும் அழகுபற் குறியும் 
இருபுயங் களணி வகுளமும் 


38 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


அருமறைப் பொருளை உரைசெயுந் தமிழை 

அடியவர்க் கருள் சகாயமும் 
அன்னகே தனமும் பன்னகா சயன 

ஆதிநாத னுடத் தியானமும் 
தெரிசனப் பிரபல வரிசைபெற் றமகா 

தேசிகன் பரம ராசியன் 
செங்கையேந் துந்திரு ஞானமுத் திரையுஞ் 
சேவை காண் இவன் சிக்கியமே . 

சுருட்டி தரு 
111. இவனே சிலாக்கியங் காணும் - அறியச் சொன்னேன் 

இகபர சாதகம் பூணும் 
தவஞ்செய் ஞான போதனன் தழைக்கு மன்ன கேதனன் 
அவனே மது சூதனன் அவனுக் கவன் சேதனன் . (இவனே ) 

தருஞான முத்திரைக் கையும் - இவனையல்லாற் 

றவங்கள் செய் வதெல்லா மையம் 
இருவி னைகளைக் கொய்யும் பெருமை பெற்றிடும் வையம் 
குருபீ டமான மெய்யும் திருவவ தாரம் செய்யும் . (இவனே ) 

உள்ளங்கைக் கனிபோல் மித்திரன் - அமரரெல்லாம் 

உரைக்கின்ற தேகப வித்திரன் 
தெள்ளுந் தமிழ் விசித்திரன் திருவி சாகந் க்ஷத்திரன் 
வள்ளல்கா ரியன் புத்திரன் மாலா கியச ரித்திரன் . (இவனே ) 

பதுமப்பொற் பதங்கள் நாடும் - சேஷகவிஞன் 

பகருந் தமிழ்மாலை சூடும் 
மதுரவாய் மொழி பாடும் மகிமைபோ லுண்டோ யீடும் 
சதுமறைப் பொருள் தேடும் சடகோபனைக்கொண் டாடும் . ( இவ ) 

தாழிசை 
குருகைப்பதி தனிலற்புத னெனுஞ்சற்குரு பரனே 

கூறுந்தமிழ் மாறாவளந் தேறும்புளி நிழலும் 
மருமொய்த்திடு களபப்புய வகுளப்பெரு மானே 

மதுரைப்பதி சங்கத்தமிழ் . வணங்கும்பொற் பதஉன் 
சுருதிப்பொருள் தமிழேதமிழ் அல்லாமலே உலகில் 

சொல்லுங்கவி எல்லாம் ஒரு சொல்லுக்கிணை யாமோ 
தருவொப்பெனும் அருமைப்பொருள் கருணைக்கடல் நிதியே 

தரணிப்புகழ் காரிக்குல ஞானச்சட கோப . 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


39 


நீலாம்புரி - தரு 
113 . சடகோப திவ்வியகுண ரத்னப் பிரதாப 

தடசித்த தாம்பிர வர்ணிந்தி தீர 
திருக்குரு கூர்வாழுஞ் செண்பக மாற 
கெம்பீர உபகார அவதார 

( சடகோப ) 
சுந்தரஞ்சேர் சந்திரபிம்பம் போல்வதனப் பிரகாச 
சிந்தைதனிலே தியானம் செய்யுந் தவயோக உல்லாச 
மந்தகா சமும்சேவை தந்தருள் வாயே 
வாசங் கமழ்வகுள மாலிகா பரண 

லோசரணா ரவிகிரண திவ்யசரண (சடகோப ) 
மதுரகவிக்கே அந்தரங்கம் உரைக்கின்ற மெய்ய 
சதுமறைக்கும் தமிழ்செய்யும் ஞான முத்திரைக் கைய 
பதுமநாப னென்றாதி மலரனே துய்ய 
பரஞ்சோதி யேபரந் தரும் ஆசை பூணும் 
நெஞ்சிற்பேணும்வினை நாணும் திரங் காணும் ( சடகோப ) 
மனமகிழ்ந்து சேஷகவி தமிழ்புனையும் பொற்றாள் 
அனுதினமும் அன்பாய் அடி யவர்க்கருளுந் தயாள 
உனதருமை என்றிந்த சன்மமும் டேற 
உண்மை சொன் னேனுன்த னடிக்கேயா ளாக்கும் 
இசைநோக்கும் தமிழ்வாக்கும் துயர்நீக்கும் ( சடகோப ) 

வசன விருத்தம் 
114. ஞானதே சிகனும் அந்த நாதமா முனிக்கு கந்து 
தானவர் பிரபந்த முற்றுந் தானுரைத் திட்டெந் நாளும் 
மானிலத் தவர்க்கு நீரும் மறைத்தமிழ் ப்ரபந்தந் தேவ 
கானமாய்உரையுமென்று களிப்புடன் முனிக்குச்சொன்னார் . 
மகிமைசேர் மாறன் பொற்தூண் மண்டபந் தனிலி ருக்க 
நகைமுகம் இலங்க வேதான் நாதமா முனிவ னுந்தான் 
இகபரந் தரும்ப்ர பந்தம் என்றுல கோர்க்க எரித்து 
அகமகிழ்ந் தனுசந் தானம் அனைவரும் உரைக்கச்செய்தார் . 
116 . 

நாதமா முவிக்குச் சேவை நல்கியே நம்மாழ்வார் 
பூதலம் புகழ்ந்து போற்றப் பொற்றூணின் மண்டப 
மாதவத் திருப்பு ளிக்கிழ் மஞ்சசு மாடி 
நாதனைப் போற்றி செய்தே நாளுந்தென் குருகைவாழ்பார் . 


40 


ஸ்ரீ பராங்குச நாடகம் 


117. அனுதின முச்ச வத்தோ டாண்டுபட் சோச்ச வங்கள் 
மனமகிழ் வாக னந்தேர் மாதவுச் சவம்வி ளங்கக் 
தனதடி யார்க்கு நித்திய ததியா ராதனை செய்தே 
தினகரன் உதயம் போலத் திருமகிழ் மாறன் வாழ்ந்தார் . 

மங்களம் 
118. மதுரகவி எதிராசர் மணவாள மாமுனிக்கு 
நதிதாம்பிர வர்ணியாதி நாதனுக்கு 
பதின் பர்மறைத் தமிழ்ப்பிரபந்தம் பாடும் நாத மாமுனிக்கு 
கதியருளுந் தென்குருகை காரிமா றற்கு செய் 

மங்களம் நித்திய சுப மங்களம் . 
காரேநிகர் கருணை வள்ளற் காரிரா சேந்திரனுக்கு 
பாருலகில் உடைய நங்கை பாலனுக்கு 
மாறன் திரு வண்பரிசா ரந்திருவாழ் மார் பனுக்கு 
சீருலவும் புயன் வகுள தேசிக னுக்கு செய 

மங்களம் நத்திய சுப மங்களம் . 
ஆதிநாதரைப் பணிந்தே யரவத்திருப்புளிக்கீழ் 
மாதவம் புரியும் நம் மாழ்வாராய் வந்தவர்க்கு 
மங்களம் மகிழ்மாறற்கு மங்களம் . 

விருத்தம் -- வாழி 
119. அருமறையின் தமிழ் நாலா யிரமும் வாழி 

அரங்கநகர்க் கந்தாடை அண்ணன் வாழி 
திருவளரும் நாதமுனி ஆதிநாதன் 

திருக்கோளூர் முனிவன் தென் குருகை வாழி 
கருணை வளர் நூற்றெட்டுப் பதியும் வாழி 

காசினியிற் சேஷகவிப் பிரபந்தம் வாழி 
தருவளருந் தாம்பிரவர்ணி நதியும் வாழி 

தலத்தாரும் சடகோபர் நாளும் வாழி . 


விருத்தம் 


தரணியில் நம்மாழ்வார்தஞ் சரித்திரந் தன்னை அன்பாய் 
பரிவுடன் படிப்போர்கேட்போர் பரதமாய் நடிக்கின்றோரும் 
நரகரி முகுந்த னாதி நாதனம் கிருபையி னாலே 
பரகதிக் கன்ப ராகப் பாருல காள்வர் தாமே . 

ஸ்ரீ பராங்குச நாடகம் முற்றிற்று . 


